முஸ்லிம் பெயர் அகராதி 


தொகுத்து , தயாரித்து 
விளக்கம் எழுதியவர் : 


முத்தார் 


சிராஜ் பப்ளிகேஷன்ஸ் 


5 , வாலர்ஸ் ரோடு , சென்னை -2 


உரிமை ஆசிரியருடையது 
முதல் பதிப்பு- நவம்பர் 1968 


விலை ரூபாய் 7-25 


இதிலுள்ள பெயர்களை தங்கள் மக்கட் 
செல்வங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியோடு 
தாராளமாக சூட்டிக்கொள்ளலாம் . 
பத்திரிகைகளிலோ , புத்தகங்களிலோ 
எடுத்தாள விரும்புபவர்கள் ஆசிரியரின் 
முன் அனுமதி பெற வேண்டும் . 


சிறப்பு மிகுந்த பெயர் 


நிச்சயமாக 

நீங்கள் மறுமையில் 
உங்கள் பெயராலும் உங்கள் தந்தை 
யாரின் பெயராலும் அழைக்கப்படு 
வீர்கள் . எனவே அழகான பெயர்களு 
டன் திகழுங்கள் 11 என்று நபிமணி 
( ஸல் ) அவர்கள் மொழிந்தார்கள் . 


தகவல் : அபூதர்தா ( ரலி ) 
ஆதாரம் : ஆபூதாவூத் 


* இஸ்லாமிய முறை 


ஒருவர் 


( உங்களுக்குள் ஒருவரை 
இகழ்ந்து பேசாதீர்கள் . மேலும் ஒருவரை 
ஒருவர் ( ஏளனப் ) பெயர் சூட்டாதீர்கள் . 
நம்பிக்கை ( ஈமான் ) கொண்டு விட்ட பிறகு 
பண்பாட்டுக்கு முரண்பட்ட செயல் பாவ 
மாகும் ; ( இச்செய்கைகளினின்றும் ) கழி 
விரக்கம் கொள்ளாதவன் ( ஆண்டவன் 
இடம் ) கொடுங்கோலன் ஆவான் 33 


திருக்குர்ஆன் 


* 


இதனுள் 


4 


7 


8 


9 


மேன்மைமிக்க ஜனாதிபதி அவர்களின் 
வாழ்த்துரை 

3 
இன்றைய தேவை 
அணிந்துரை 
விருப்பத்திற்குரியவர் 
அவர் விருப்பம் 
பதிப்பாளர் வார்த்தை 
உங்கள் பெயர் 

14 
பெயரும் விளக்கமும் 

23 
நபிமணி ( ஸல் ) அவர்களின் அருள்மொழிகள் 29 
சந்தேகமும் தெளிவும் 

42 
முஸ்லிம் பெயர்கள் 

44 
இஸ்லாமிய முறை 
மூன்று வினாக்கள் 

52 
ஆய்வும் கருத்தும் 

5.7 
வரிசைக் குறிப்பு 

67 
உச்சரிப்பது எப்படி ? 
தமிழக முஸ்லிம் பெயர்கள் 
ஆண் பெயர்கள் 

891 


46 


I 


1 


இரண்டாவது பாகம் : 
பெண் பெயர்கள் 
இத்துடன் ... 
பிழை திருத்தம் 


115 
117 


4 


586 


முன் பக்கங்கள் 
முதல் பாகம் 
உச்சரிப்பது எப்படி ? 
பெண் பெயர்கள் 
இரண்டாவது பாகம் 


4 


2 


120 


மொத்தப் பக்கங்கள் 


716 


முன் பக்கங்கள் 1 முதல் IV வரையிலும் , 
ஆண் பெயர்கள் , பெண் பெயர்கள் ( இரு வண் 
ணங்களில் ) ஆகியவையும் , சென்னை என் என்ஜே 
பிரிண்டர்ஸில் அச்சிடப்பெற்றது . 

பக்க எண் 9 முதல் 56 , 91 முதல் 586 வரை 
யிலும் சென்னை முத்துக்குமரன் பிரசில் அச் 
சிடப் பெற்றது . 

பக்க எண் 1 முதல் 8,57 முதல் 88 , இரண் 
டாவது பகுதி 1 முதல் 120 வரையிலும் , சென்னை 
ஜீவன் பிரசில் அச்சிடப்பெற்றது . 


மேன்மைமிக்க இதைபதி ஜாகீர்ஹீசேன் அவர்கள் 

வழங்கிய வாழ்த்துரை 


ராஷ்டிரபதி பவன் 
புது தில்லி -4 . 
4 ஜுலை 68 . 


மேன்மைமிக்கீர் ! 


அஸ்ஸலாமு அலைகும் . 
அன்பு மடல் கிடைத்தது - நினைவு படுத்திக் 
கொண்டதற்கு நன்றி . 

தாங்கள் முஸ்லிம் பெயர் அகராதி ஒன்றை 
தமிழ் மொழியில் எழுதி இருப்பதை அறிந்து 
மகிழ்ந்தேன் . தங்களின் இந்தத் தொண்டு தமிழ் 
மொழி அறிந்த மக்களிடையே விரும்பப்படும் 
என்று நம்புகிறேன் . ஆண்டவன் அருட்பேறு 
அளிப்பானாக . வஸ்ஸலாம் . 


அன்புள்ள , 
( ஒப்பம் ) ஜாகிர் ஹுசேன் . 


ஜனாப் முக்தார் சாஹெப் 
17 , சி . என் . கே . ரோடு , 
முதல் மாடி- சென்னை-5 . 


இன்றைய தேவை ! 
உலகம் சுற்றும் தமிழர் 

திரு . " சோமலெ " அவர்கள் 
அன்பர் முக்தார் அவர்களின் " முஸ்லிம் 
பெயர் அகராதி " என்ற நூல் இந்நாளில் மிகவும் 
தேவையான நூல்களுள் ஒன்று என்பது என் 
கருத்து . 

பெயர்கள் காரணத்துடனேயே வைக்கப்படு 
கின்றன . பிறமொழித் தொடர்பு குன்றியிருப் 
பதால் அப்பெயர்கள் ஏற்பட்ட விவரம் தெரி 
யாமல் பலர் விழிக்கின்றனர் . சமயத் தொடர்பு , 
சாதி வரலாறு , குடும்பத் தலைவர்க்குக் கட்டுப் 
பட்டிருப்பது ஆகிய யாவும் மறைந்து வருகிற 
சூழலில் நாம் வாழுகிறோம் . எனவே வரலாறு 
படைக்கவும் , ஆராய்ச்சி செய்யவும் இன்றைய 
நிலையை உணரவும் இத்தகைய நூல்கள் வெளிவர 
வேண்டும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் . 

இந்நாளில் எல்லாரும் ஒரே நிலையில் கல்வி 
கற்பதால் அரசு நடத்தும் பள்ளிகளில் ஏழை 
களும் , கான்வென்டு முதலிய கல்வி நிலையங்களில் 
செல்வர்களும் தம் மக்கட் செல்வங்களைப் பயிலு 
விக்கின்றனர் . இதனால் முன்னாளில் போலத் தம் 
பெற்றோர் வாயிலாகவோ , பரம்பரை ஆசிரியர் 
வாயிலாகவோ , எதையும் யாரும் அறிந்து 
கொள்ள வாய்ப்பில்லை . இந்நிலையில் நூல்கள் 
வாயிலாகவே , கேள்வியறிவைப் பெற வேண்டிய 
தேவையும் சூழலும் உருவாகியுள்ளன . 

அன்பர் முக்தாரின் முயற்சி வெல்க ! 


அணிந்துரை 
ஆலிஜனாப் எஸ்.எம் . சுலைமான் சாஹெப் ஐ.ஏ.எஸ் . 

( கலெக்டர் , தருமபுரி மாவட்டம் ) 


( வள்ளல் சையத் காதிர் (சீதக்காதி ) 
அவர்களின் பரம்பரையில் தோன்றி , தமது 
சீரிய நிர்வாகத்திறன் , மக்களிடம் கொண் 
டுள்ள ஆழமான அன்பு , நெறி தவறாத பண்பு 
ஆகிய சிறப்புகள் காரணமாக பெரிதும் 
போற்றப்படும் ஆலிஜனாப் எஸ்.எம் . சுலைமான் 
ஐ.ஏ.எஸ் . அவர்கள் வழங்கியுள்ள இந்த 
அணிந்துரை . அவர் இயற்கைத் திறனுள்ள 
சிந்தனையாளர் , சிறந்த எழுத்து வன்மையும் 
பெற்றவர் என்பதற்கும் ஓர் எடுத்துக் 
காட்டாக உள்ளது . தமது ஓய்விலா அலுவல் 
களுக் கிடையே , இதனை எழுதி வழங்கிய 
அவருக்கு நமது இதயங்கனிந்த நன்றியைத் 
தெரிவித்துக் கொள்கிறோம் ) 


பேரில் என்ன இருக்கிறது ? ரோசா மலரை 
எப்பெயரிட்டு அழைப்பினும் 

அது நறு 
மணத்தையே கமழும் " என்பர் . ( What is there in 
a name ? A rose , call it by whatever name , will 
still smell sweet . ) ஆனால் உலக மாந்தர் தம் 
மக்கட் செல்வங்களுக்கு நல்ல பெயர்களைத் தேர்ந் 
தெடுத்து சூட்டுவதில் தொன்றுதொட்டு அக் 
கறை காட்டி வந்துள்ளார்கள் . இந்துக்கள் , பார்வதி 
பரமசிவன் போன்ற தெய்வப் பெயர்களையும் 
கிறித்தவர்கள் இயேசுடியான் ( இயேசு 
அடியான் ) போன்ற பெயர்களையும் , முஸ்லிம்கள் 
அப்துற்றகுமான் (ரஹ்மானின் 

அடியான் ) 
அல்லாபிச்சை போன்ற பெயர்களையும் இட்டு 
மகிழ்கின்றனர் . தம் சேய்களுக்கு நல்லோர்களின் 
பெயர்களை நாடிப் புனைந்தால் அவர்களின் வாழ்க் 


6 


கையும் பண்பும் பயனும் உடையதாய் அமை 
யாதா என்ற ஆசையே அதற்குக் காரணம் . 

குக்கிராமத்திற்கு ஒரு மேதை வர நேர்ந்தால் 
தாய் தந்தையர் தம் சேய்களை அவர்கள் கைகளி 
லீந்து நல்ல பெயர்களை நல்க விழைகின்றனர் . 
இதனாலன்றோ இந்நாள் காந்தி , 

ஜவஹர் , 
காமராஜ் , அண்ணாதுரை என்ற பெயர்கள் வழக் 
கத்தில் உள்ளன . கூறப் போந்தால் தற்காலத்தில் 
பெயர்களைக் குறுக்கிக் கொள்வதும் தூய தமிழில் 
பெயர்த்துக் கொள்வதும் , நாகரீகம் என்று கருது 
வாரும் உளர் . குமாரசாமி என்பது குமார் என் 
றும் , " ஷம்சுத்தீன் " என்பது கதிரவன் என்றும் 
மாறிய நிலையில் உலவுகின்றன . செய்யது காதிர் 
என்பது சீதக்காதி என்று மருவியதையும் நாம் 
அறிவோம் . 

இத்தகைய நிலையில் பெயர்களைப் பற்றிய 
பயனுள்ள ஆராய்ச்சியில் ஆழ்ந்து , 
" எல்லாப் பெயரும் இதன்பால் உள 

இதன்பால் இல்லாத எப்பெயரும் இல்லை " 
என்று சொல்லத்தக்க வகையில் அன்பர் முக்தார் 
அவர்கள் " முஸ்லிம் பெயர் அகராதி " என்ற 
அரிய நூலைத் தொகுக்க முன் வந்தது பாராட்டுதற் 
குரியது . அல்லாஹ்வின் 99 எழிலுடைய நாமங் 
களை நம்மவர் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்றழைப் 
போம் . இறைவனின் திருநாமங்கள் நினைவு கூறப் 
பட்டால் அடியவர்களின் நெஞ்சங்கள் நிம்மதி 
பெறுகின்றன ” ( குர்ஆன் 13-28 ) 
நண்பர் முக்தார் 

அவர்களின் நாமக் 
கோவையை நலமோடு பயின்று நல்ல பெயர்களை 
நம் குழந்தைகட்கு நாடிப் புனைந்து நன்மையடை 


வோமாக . 


தர்மபுரி , 
14-11.68 . 


} 


அன்பன் , 
எஸ் . எம் . சுலைமான் ஐ.ஏ.எஸ் . 


விருப்பத்திற்குரியவர் 


மனிதன் தன்னையும் , தனது சுற்றுச் சூழலையும் 
உணர்ந்து தெளிந்ததன் அறிகுறியாக , தன்னை 
உலகத்தோடும் , உலகின் பல்துறை வளர்ச்சிக 
ளோடும் ஒன்றுபடுத்தும் பிணைப்பாக , எல்லா 
திக்குகளிலும் துறைகளிலும் முன்னேற வேண்டும் 
என்ற நோக்குடன் , தனக்கும் தன்னைச் சூழ்ந்து 
நிற்கும் உலகிற்கும் சூட்டிக்கொண்ட ஒன்றே 
பெயராகும் . எந்தப் பெயராயினும் அந்தப் 
பெயர் மனிதரின் அறிவு முதிர்ச்சியை அறநோக் 
கத்தை - அகத்தூய்மையை ஒலிவழியே வெளிப் 
படுத்துவதாய் அமைய வேண்டும் என்பது மனித 
இனத்தின் விருப்பமாய் இருந்து வருகிறது . 

விருப்பத்திற்குரியர் - முக்தார் - தொகுத் 
துள்ள எபிரேய மொழிக் குடும்பத்தைச் சேர்ந்த 
அரபு , பாரசீக மொழிகளில் வழங்கும் இப்பெயர் 
கள் மனிதரின் அறிவு முதிர்ச்சியையும் நன்னோக் 
கையும் வெளிப்படுத்துகின்றன . அவற்றில் காணப் 
படும் உள்ளோட்டமான உயர்ந்த சிந்தனை நம்மை 
வியப்பிலாழ்த்துகிறது . அவற்றின் ஒலி நயங்களுக் 
குள் மனித வாழ்க்கையில் தெளிவை உண்டாக் 
கும் ஆதார சுருதிகள் இசைமணம் கமழ வெளிப் 
படுகின்றன . 

முக்தார் - விருப்பத்திற்குரியவர் . 


ப.சி. அ . வணங்காமுடி 
( பிரபல தமிழ் எழுத்தாளர் ) 


அவர் விருப்பம் 


இந்தியாவின் உருது எழுத்தாளர்களில் மிக 
வும் சிறந்தோரின் அணியில் முக்தார் திகழுகிறார் . 
அவர் அருந்திறன் வாய்ந்த பிறவி எழுத்தாளர்க் 
குரிய நயத்தோடும் சரளமாகவும் எழுதுகிறார் . 
அவர் எதை எடுத்துக்கொண்டு எழுதினாலும் 
அதை மிகவும் நுட்பமான முறையில் வெளியிடு 
கிறார் . அவரது கருத்து நம்மை வியப்பூட்டும் 
வகையில் பிணித்துவிடுகிறது . அவரது எழுத் 
திற்கு தனிக்கவர்ச்சி வாய்ந்த புகழொளி பிறங்கு 
கிறது . முக்தார் கட்டுரையோ , சிறுகதையோ , 
நையாண்டியோ எதை எழுதினாலும் சரி , அதில் 
சிந்தனை ஆற்றலும் , சொல்லழகும் , கற்பனை வள 
மும் , புதுமையான முறையில் நிறைந்து , இருக் 
கின்றன . அவர் இன்றைய எழுத்தாளர்களில் 
உத்வேகத்தோடு எழுதுபவராக இருக்கிறார் ; 
காலப் போக்கில் அவர் எழுத்தாளர்களின் எழுத் 
தாளராகும் சிறப்பைப் பெறுவார் . 


மானிக் - ஜி . ஷாஹானி 
( பிரபல ஆங்கில எழுத்தாளர் ) 


பதிப்பாளர் வார்த்தை 


என 


அழகான சின்னஞ்சிறு குழந்தை ஒன்றைக் 
கண்டதும் நாம் மனமகிழ்ந்து " குழந்தையின் பெயர் 
என்ன ? ” 

அதன் பெற்றோரிடம் கேட்கத் 
தொடங்குகிறோம் . பாலப் 

பருவமானால் , " உன் 
பெயர் என்ன ? 

என்று நேராகவே 
விடுகிறோம் , ஏன் ? குழந்தையின் முதல் அம்சம் 
பெயர் ! இந்தப் 

பெயர் எதற்காக ? பெயரைச் 
சொல்லிக் கூப்பிட்டால் உரு ஏறும் ; உரு ஏறஏறத் 
திரு ஏறும் என்பது பெரியோர் வாக்கு . 


கேட்டு 


நாள் தோறும் , புகழ்மிக்க - பொருள் நிறைந்த 
அழகுப் பெயர்களை உச்சரிப்பதன் மூலம் குழந்தைச் 
செல்வங்கள் குணம் , ஒழுக்கம் , அறிவு , பண்பு , 
செய்கை , சிந்தனை ஆகியவற்றில் சிறந்து மென்மை 
யாகத் திகழ வேண்டும் என்ற அடிப்படை நோக்கமே 
காரணமாகும் . இந்த நல்லெண்ணம் ஒவ்வொரு 
பெற்றோரிடமும் உண்டாவது இயல்பே ஆகும் . 
இதில் ஏழை - செல்வந்தர் என்னும் வேறு 
பாட்டிற்கு இடமே இல்லை . 

சிலர் , தம் அருமைக் குழந்தைகளுக்கு 
ஆண்டவனின் திரு நாமங்களையும் அவனுடைய 
அடியார்களுடைய திருப் பெயர்களையும் சூட்டி , 
ஆண்டவனின் எல்லையற்ற கருணைக்கு ஆளாகிக் 
கொள்ள முற்படுகின்றனர் . மற்றும் சிலர் , தம் 
மூதாதையர்களின் நினைவாக அவர்களுடைய பெயர் 
களைத் தம் மக்களுக்குச் சூட்டி அக மகிழ்கின்றனர் . 


10 


இன்னும் சிலர் , தேசத் தலைவர்கள் , சரித்திரப்புகழ் 
பெற்ற நாயகர்கள் , செயற்கரிய செய்த பெரியார்கள் 
ஆகியோரின் பெயர்களை இட்டு ஆனந்தப் படுகின்ற 
னர் . மேலும் சிலர் , நாகரிகம் என்று எண்ணிக் 
கொண்டு , மனம் போனபடி புதுமை என்னும் கருத் 
தில் பொருளற்ற பெயர்களையும் பொருந்தாத பெயர் 
களையும் சூட்டுவதோடு , ஆண்டவன் - அவன் 
அடியார் பெயர்களை சுருக்கி ( துண்டித்து வைத்து 
பெருமிதம் கொள்கின்றனர் . இதனால் விளையும் 
தன்மை 

என்ன ? தீமை எது ? என்பனவற்றை 
அவர்கள் சிந்தித்துப் பார்த்து உணரத் தவறி 
விடுகின்றனர் . ஆனால் , அவர்களைக் குறை 

சொல் 
வதிலோ குற்றம் சாட்டுவதிலோ பயன் இல்லை . என் 
எனில் , அவர்களில் பலர் போதிய அறிவு வளர்ச்சி 
பெறாததோடு , இத் துறையில் அவர்களுக்கு வழி 
காட்டக்கூடிய நூல்கள் ஏதும் இல்லாமையே ஆகும் . 


ஆண்களாயினும் பெண்களாயினும் இளைஞர் 
களாயினும் முஸ்லிம்களிடையே வழங்கப்படும் பெயர் 
களுக்கு பொருள் தெரிந்து கொள்வதற்கும் , தம் 
மக்கட் செல்வங்களுக்கு அழகான பொருள் நிறைந்த 
பெயர்களைச் சூட்டி மகிழ்வதற்கும். வியாபார 
நிறுவனங்களுக்கு ஏற்ற மி.கு எழில் நிறைந்த 
பெயர்களை அமைத்துக் கொள்வதற்கும் வழிகாட்டி 
உதவி புரியக்கூடிய அரியதொரு நூல் ஒன்றை 
அகராதி வடிவில் உருவாக்க வேண்டும் என்று 
புத்தகத் துறையில் நீண்டகால அனுபவமும் மிகுந்த 
அறிவும் படைத்த என் அருமை நண்பர் உயர் திரு 
முல்லை பி . எல் . முத்தையா அவர்கள் என்னைத் 
தூண்டவே , நானும் இதன் தேவையையும் முக்கியத் 
துவத்தையும் உணர்ந்து இதைச் செயல்படுத்த 


அவருடைய ஒத்துழைப்பை நாடினேன் . அவர் 
அன்பர் முக்தார் அவர்களை அறிமுகப்படுத்தி , இந்த 
முஸ்லிம் பெயர் 

அகராதி யினை 

உருவாக்கும் 
பணியை தெரிவித்த உடன் அவர் ஊக்கமும் உற்சாக 
மும் கொண்டு பல மாதங்களாக விடா முயற்சி 
யுடன் இதற்கான பல மார்க்க ஆதாரங்களையும் 
சேகரித்து ஆராய்ந்து உருவாக்கித் தந்தார் . 


வசன 


அன்பர் முக்தார் அவர்கள் கவிஞர் , எழுத்தா 
ளர் , நூல் ஆசிரியர் , 

கதை , 

கர்த்தா , 
பத்திரிக்கையாளர் . பிரசித்தி பெற்ற அறிஞர் 
கே . ஏ . அப்பாஸ் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு 
கொண்டிருப்பவர் . அரபி , உருது , பார்சி , ஹிந்தி ,, 
ஆங்கிலம் , தமிழ் ஆகிய 

ஆகிய மொழிகளில் புலமை 
மிக்கவர் . அத்துடன் மார்க்க - மத விஷயங்களிலும் 
ஆழ்ந்த ஆராய்ச்சி உடையவர் . உலகின் பல்வேறு 
பேரறிஞர்களுடன் தொடர்பு கொண்டவர் . மிக இள 
வயதில் அவர் நுண்ணறிவோடு கூடிய புலமையும் 
ஆராய்ச்சித் திறனும் பெற்றிருப்பது ஆண்டவன் 
அவருக்கு அளித்திருக்கும் ஒப்பற்ற பரிசாகும் ! 


பிரசித்தி பெற்ற தமிழ் எழுத்தாளர் பலரின் 
படைப்புகள் பலவற்றை உருதுவிலும் ஹிந்தியிலும் 
வெளியிட்டுப் புகழ் சேர்த்திருக்கிறார் . 


பன்மொழிப் புலமை உடைய முக்தார் அவர்கள் , 
மிக ஆர்வத்தோடு சலியாத உழைப்பினைக்கொண்டு , 
பல நூல்களை ஆராய்ந்து , பத்தாயிரத்துக்கு மேற் 
பட்ட பெயர்களைச் சேகரித்து தொகுத்து அதற்கு 
நல்ல தமிழில் விளக்கம் எழுதியிருப்பதோடு , வழங்கி 
வரும் பெயர்கள் யாவும் எந்த மொழியைச் 


12 


சேர்ந்தவை என்ற குறிப்பும் கொடுத்திருப்பதோடு , 
பெயர்களை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்னும் 
ஒலிக்குறிப்பையும் காட்டி , பெயர்களுக்கான விரிவான 
ஆராய்ச்சி முன்னுரை ஒன்றையும் வழங்கியுள்ளார் . 


இந்த " முஸ்லிம் பெயர் அகராதி உருவாகும் 
போது , எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களுக்கும் , நான் 
கேட்ட கேள்விகளுக்கும் பொறுமையோடும் புன்முறுவ 
லோடும் ஆதார பூர்வமான விளக்கம் கூறி , நூலின் 
சிறப்பு ஒன்றே பெரிது எனக் கருதி , இவ்வளவு 
சிறப்பு மிகுந்த அரிய நூலாக வெளிவரத் துணை 
புரிந்த அன்பர் முக்தார் அவர்களை 

எவ்வளவு 
போற்றினாலும் தகும் . 


மேன்மை மிக்க ஜனாதிபதி டாக்டர் ஜாகிர் 
ஹ -சேன் அவர்கள் வாழ்த்துரையை வழங்கி 
பெரிதும் ஊக்கம் ஊட்டினார்கள் . அவர்களுக்கு என் 
னுடைய இதயபூர்வமான நன்றியைத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . 


மார்க்க சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களுக்கு 
விளக்கங்கள் தந்து பெரிதும் உதவி செய்த தாருல் 
உலூம் , ( தேவ்பந்தி) மதரஸயே பாகியாதுஸ் 
ஸாலிஹாத் (வேலூர் ) ஜாமி ஆ தாருஸ்ஸலாம் 
( உமராபாத் ) 

நிறுவனங்களின் தலைவர் 
களுக்கும் என்னுடைய நன்றி ! 


ஆகிய 


வ 


இம் முயற்சிக்கு நண்பர் முல்லை பி . எல் . 
முத்தையா அவர்கள் தாம் மூலகாரணமாவார் . இந் 
நூலின் தயாரிப்பிலும் எனக்கு ஒத்துழைப்பை 
அளித்த அவருக்கு நான் பெரிதும் கடமைப்பட்டிருக் 
கின்றேன் . 


13 


இம்மாதிரி நூல் வேறு எந்த மொழியிலும் இது 
காறும் வெளிவந்ததில்லை என்பதோடு , தமிழில் 
இது முதல் முயற்சி , அரிய படைப்பு என்பதை 
பெருமையோடு சொல்லிக்கொள்ள 

ஆசைப்படு 
கின்றேன் . 


ஆண்டவனின் திருவருளால் இந்நூல் உருதுவி 
லும் ஆங்கிலத்திலும் விரைவில் வெளிவரக்கூடிய 
தருணத்தில் உள்ளது 

எனும் நற்செய்தியை 
மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 

இதைத் தொடர்ந்து மார்க்க சம்பந்தப்பட்ட 
பல பயனுள்ள நூல்களை வெளியிடவும் திட்டமிட்டு 
இருக்கிறேன் ; அன்பர்கள் இந்த முயற்சியை வர 
வேற்பார்கள் என்றும் ஆவல் கொண்டு இருக் 
கிறேன் . 


எஸ் . முஹம்மத் இப்றாஹீம் 

பதிப்பாளர் 


உங்கள் பெயர் 


என்ற 


பெயர் என்பது உலக பந்தபாசத்தின் முதல் 
வளையம் என்று 

மிக எளிதாகச் 

சொல்லி 
விடலாம் . நீங்கள் யார் 

வினாவும் 
அதற்குரிய விடையும் தான் அறிமுகத்தின் அடிப் 

அமைகின்றன . எனவே , ஒவ்வொரு 
வருக்கும் ஒரு பெயர் இருப்பதும் , மேலும் அது 
இனிமையாக ஒலிக்கும் பெயராக இருப்பதும் மிகவும் 
அவசியமாகிறது . 


படையாக 


ஒருவருடைய 

சொந்தப் பெயரானது அவ 
ருடைய முக்கியமான உடைமையாகும் . எனவே ,, 
பிறர் கவனக்குறைவால் அதைத் தவறாக உச்சரிப்ப 
தையோ அல்லது பிழையாக எழுதுவதையோ 
எவருமே விரும்பமாட்டார்கள் . 


தான் 


பண்டைக் காலத்தில் ஒவ்வொரு பெயரும் 
அதற்கு உரியவருடைய முழுமையின் ஒரு பகுதியாக 
மதிப்பிடப்பட்டது . பெயர்சூட்டு விழாவுக்கு முன்பு , 
பெற்றோர்கள் தங்கள் புதிய குழந்தைக்கு அதன் 
பெயரால் அழைக்காமலும் , குழந்தைக்கு இன்ன 
பெயர் 

வைக்கப்போகிறோம் 
நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவிக்கா 
மல் , அதை இரகசியமாகக் காப்பாற்றி வந்தார்கள் . 
ஏனெனில் , அந்தப் புதுமலர்ச்சி விழாவுக்கு முன்பு 
வனதேவதைகள் குழந்தையை கவர்ந்துச் சென்று 
விடுமோ என்று மக்கள் அஞ்சினார்கள் . எனவே , 
அந்த வனதேவதைகள் குழந்தையைப்பற்றி 


என்பதை 


15 


சொந்தப் 


எவ்வளவு குறைவாக அறிந்து 

கொள்ளுமோ 
அதுவே நலம் என்றும் கருதினார்கள் . 

பண்டைக் காலத்தில் ஒருவருக்கு புதிய பெயர் 
ஒன்றை வழங்குவதானது அவர்மீது முற்றிலும் 
புதிதான தனிமனிதப் பண்பும் குணவியல்பும் 
அமையப்பெற்றதாக நினைக்கப்பட்டது . துறவிக 
ளும் அற நங்கையரும் தங்களின் 
பெயர்களைத் துறந்து , மறந்து , புதிய பெயரை அற 
வாழ்விற்கு ஏற்றவாறு அமைத்துக்கொண்ட பிறகே 
அங்கீகரிக்கப்பட்டனர் . இந்த புதிய பெயர்களே அவர் 
களுடைய புதிய அறப்பண்பின் அறிகுறி என்றும் 
கருதப்பட்டு வந்தது . 

இதற்கு முற்றிலும் மாறாக தோற்றத்துக்கும் 

த்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத , பல 
பெயர்களின் உதாரணங்களை தினமும் நாம் காண்கி 
றோம் . அறிவற்றவன் ஒருவன் ஹகீம் ( அறிஞன் ) 
என்ற பெயருடன் திகழுவதையும் , குரூபியான 
ஒருவன் ஜமீல் ( எழிலரசன் ) 

பெயர் 
சூட்டிக்கொண்டு இருப்பதையும் பார்க்கத்தான் 
செய்கிறோம் . எனவே 

பெயரில் என்ன இருக் 
கிறது ? என்று சிலர் வாதிக்கத் தொடங்கினார்கள் . 
மல்லிகைக்கு எந்தப் பெயரை வழங்கினாலும் அதன் 
நறுமணம் மாருது ; இயல்பான மணத்துடனே 
அது திகழும் என்பது உன் மையான வாதம் என்று 
லும் , அந்நிலையிலும் கூட , ஒவ்வொரு பொருளுக் 
கும் , ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பெயர் இருப்பது 
அவசியம் என்பதை மறுக்க இயலாது அல்லவா ? 

ஆனால் , பெயருக்கு பதிலாக புதுமையான 
எண்முறையை வழக்கத்திற்கு கொண்டுவர முடியும் 


என்ற 


16 


என்ற வாதமும் இருக்கிறது . அந்தந்த நகரங்களில் 
அந்தந்த ஆண்டுகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 
அரசாங்கமுறையில் செ / 605 / 66 , ப / 738 / 67 , 
க /8765 / 68 என்று பதிவுசெய்து அந்த இலக்கத் 
தையே குழந்தைக்கு அளித்துவிடலாம் . ( மருத்துவ 
மனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு எண்முறையை 
உபயோகிக்கின்றனர் . சிறைச்சாலையிலும் எண்களைக் 
கொண்டே வழங்கி வருகின்றனர் . ) இது ஜன நாயக , 
சமதர்ம அடிப்படையில் உதித்த கற்பனை தான் . 
எனினும் , இதிலும் ஒரு சிக்கல் இருக்கவே செய்கிறது . 
பெயரைக் கொண்டு ஒருவரின் குணத்தை அறிந்து 
கொள்ள முடியாது என்பதுபோல் , இலக்கத்தை 
கொண்டும் அவரைப்பற்றி எதுவுமே தெரிந்து 
கொள்ள இயலாது . அவரது இனத்தையும் , 
மதத்தையும் அறிந்து கொள்ள முடியாது . 
சமுதாயத்தில் மதத்திற்கு முக்கியத்துவம் கூடாது 
என்று சிலர் 

வாதிக்கலாம் . ஆனால் , மதம் ஒரு 
வெறியல்ல ; அஃதொரு சீரான வழி , ஒரு அவசிய 
மான கட்டுப்பாடு என்று எண்ணுபவர்கள் மேற் 
காணும் இலக்கமுறையை ஏற்றுகொள்ள முடியாது . 
ஒழுங்கான கட்டுப்பாடு ஒவ்வொரு மனிதனுக்கும் 
அவசியம் தானே ! 


புதிய 


எண்முறையில் வேறொரு பெரிய சிக்கலும் 
இருக்கிறது . பெயருக்கு உரிய எண்களில் தான் 
எல்லாமே அடங்கி இருக்கிறது என்கிறது வரிவடிவ 
சாஸ்திரம் . குறிப்பிட்ட நபருக்குக் கிடைக்கும் 
இலக்கம் அவருக்குச் சாதகமாக அமையாவிட்டால் 
என்ன நடக்கும் ? இப்பொது வாழ்வில் தோல்வி 
களையே காணும் பலர் , சாதகமான எண்ணுக்குரிய 
பெயர் மாற்றத்துடன் வெற்றிகளை விளைவித்து விட 


17 


முடியும் என்று , பல மேற்கோள்களை வரிவடிவ நூல் 
எடுத்துக் காட்டுகிறது . இதை நம்புகிற அன்பர்கள் 
இலக்கமுறையை 

ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் . 
மேலும் " பேரும் புகழும் பெற்றுத் திகழு " என்ற 
வாழ்த்துரையை " எண்ணும் புகழும் பெற்றுத்திகழு 
என்று மாற்றினால் , அத்துணை கிளர்ச்சியும் துடிப்பும் 
இருக்க முடியாது . 


ஆண்டவன் ஆதமைப் படைத்து எல்லாம் 
பொருள்களின் பெயர்களையும் , அவற்றின் குணங் 
களையும் அவருக்கு போதித்தான் என்று திருக்குர் 
ஆன் உணர்த்துகிறது . எனவே , ஆரம்பம் முதற் 
கொண்டே பெயரிடும் முறை இருந்து வருகிறது 
என்று உறுதியாகச் சொல்ல முடிகிறது . 


( 


என்று 


மேலும் ஆதமுக்கு எல்லாப் பெயர் 
களையும் கற்பித்தோம் . பிறகு அந்தப் 
பொருள்களை வானவர்களுக்கு முன் 
னால் வைத்தோம் - நீங்கள் வாய்மை 
யாளர்களாக இருப்பின் 

இவற்றின் 
பெயர்களைச் சொல்லுங்கள் 
பணித்தோம் - நீ தூயவன் - நீ கற்பித் 
ததைத் தவிர வேறு எதையும் நாம் 
அறியமாட்டோம் . ஐயமின்றி யாவும் நீ 
அறிந்தவன் ; அறிஞன் என்று ( அவர்கள் ) 
கூறினார்கள் . 

திருக் குர்ஆன் 2 : 30-32 . 


எழுத்தாளன் தனது படைப்புக்குத் தலைப்பு 
தருவது போல் , தான் படைத்த சகல பொருள்களுக் 
கும் இறைவன் தகுந்த பெயர்களை சூட்டிவிட்டான் . 


18 


இவ்வாறே உலகில் மனிதனும் தேனினும் இனிய 
மழலைச் சொற்களை உதிர்க்கும் குழந்தைச் செல்வங் 
களுக்காக அழகான பெயர்களைத் தேர்ந்தெடுப்பதில் 
பெரிதும் அக்கறை கொள்வது இயற்கையே . 


எல்லாச் சொல்லும் பொருள் குறித்தனவே 
என்று தொல்காப்பியம் கூறுகிறது என்றாலும் நல்ல 
பொருள் குறிக்கும் சொற்களை வழங்கும் முறை 
யைக் கையாள்வது சிறப்பானது . எதையும் சொல் 
லத் தொடங்கும்போது நல்ல வார்த்தையாக- மங் 
களச் சொல்லாக அமைய வேண்டும் என்று விரும்பு 
வது எல்லாருக்கும் பொதுவான 

இயல்பாகும் . 
உதாரணமாக " அவர் இல்லையா ? " 

என்பதைக் 
காட்டிலும் அவர் இருக்கிறாரா ? " என்பது நல்ல 
வார்த்தையாகும் . 

எனவே , மனித வாழ்வின் முதல் சொல்லான 
அவன் பெயரும் சிறந்ததாக இருக்கவேண்டும் 
என்பது மிகவும் முக்கியமானது . 


ஆனால் , இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படும் எல் 
லாப் பெயர்களும் சரியானவை தானா என்ற கேள்வி 
உடனே 

தோன்றுகிறது ! உயர் தனி அறிவும் , 
முதிர்ந்த அனுபவமும் படைத்த 

மதிப்பு மிக்க 
அன்பர் முல்லை பி.எல் . முத்தையா அவர்களின் 
சிந்தனையில் இந்த வினா எழுச்சி பெறவே , அவரது 
தூண்டுதலின் பேரில் ஆராய்ச்சியும் துவங்கியது 
அதன் விளைவாக பல உண்மைகள் வெளிவந்தன : 


* ஒரு நண்பர் தம்முடைய பெண் குழந்தைக்கு 
சாயிகா என்று பெயரிட்டு இருக்கிறார் . சாயிகா 
என்றால் பூமியின் மீது விழும் மின்னல் , மரணம் 


19 


என்று பொருள் . எனவே , அதைப் பெயராக்கிக் 
கொள்வது தவறு என்று கூறினால் அவருக்குப் புரிய 
வேண்டாமா ? இதைப்போலவே கம்கீன் பேகம் 
( துக்கமடைந்த பெருமகள் ) ஹஜீனா பானு ( சோக 
மங்கை ) ஆகிய பெயர்களும் இருக்கின்றன 

! 
* ஏதேனுமொரு அரபி - பார்ஸி அல்லது 
உருது வார்த்தையைத் தங்கள் மக்கட் செல்வங்களுக் 
குப் பெயராகச் சூட்டிவிடவேண்டும் என்ற துடிப்பு 
தென்னகத்தில் மிகுதியாக காணப்படுகிறது . சிலர் 
இரண்டு பெரிய அரபி வார்த்தைகளைச் சேர்த்து 
பெயராக்கிக்கொண்டு அதை உச்சரிக்க முடியாமலும் , 
பொருளும் தெரியாமல் திணறுகிறார்கள் . மேலும் 
நடைமுறையில் அம்மா திரிப் பெயர்கள் உருமாறியும் 
இருக்கின்றன . ரைஹானத்துர் ரபீய்யா , " மலீக்கா 
தம்ரத்துல் புஆதுன் என்பது போன்ற பெயர்களை 
கொண்டும் இருக்கின்றனர் . பொருள் தெரியாத 
அறியாமையால் நிகழும் தவறுகளை குறித்து நாம் 
அனுதாபப்படாமல் வேறு என்ன செய்வது ? 

* வடநாட்டில் ஏழை எளியவர் வட்டாரங் 
களில் கேலிப் பெயர்கள் , கசீடா - ஷப்ராதி - ஜம்மன் 
-ஜூமேராதி- நஹ்ன்னு - குல்லு - முன்னு போன் 
றவை பொதுவாகவே காணப்படுகின்றன . நாகரிக 
மான குடும்பங்களிலோ திரைப்பட நடிக நடிகையர் , 
இசைவாணர்கள் ஆகியோரின் பெயர்களே ( மீனா 
குமாரி , நிம்மி , திலீப் ) குழந்தைகளுக்கும் வழங்கப்படு 


கின்றன . 


* அறியாமையின் இருளிலும் , நாகரிகத்தின் 
ஒளிமிக்க வளிமண்டலத்திலும் பார்வைக் குறைவு 
ஏற்படுவது இயற்கை. ஆனால் , நடுத்தர வகுப்பினர் 


20 


மத்தியிலும் , கல்வியறிவு படைத்த மக்களிடையிலும் 
கூட பல தவறுகள் இருக்கத்தான் செய்கின்றன . 
" ஆண்டவன் ஒருவனே , அவனுக்கு இணை வைப்ப 
தில்லை . அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவர் 
எவருமில்லை " என்ற உயர்ந்த கொள்கையை கடைப் 
பிடிக்கும் நாம் , அப்துல் ஹசன் ( ஹசனின் அடிமை ) 
அப்துல் ஹூசேன் ( ஹுசேனின் அடியான் ) , 
அப்துல் முதல்லிப் ( முதல்லிபின் அடிமை ) , அப்துல் 

( காபாவின் அடியான் ) , அப்துல் முனாப் 
( முனாப்பின் அடிமை ) என்ற பெயர்களை வைத்துக் 
கொள்கிறோம் , இறைவனின் குணப் பெயர்களுடன் 
மட்டும் அப்த் ஐச் சேர்த்துக்கொள்ள வேண்டும் 
என்பது பெரும்பான்மையோருக்குத் தெரியவில்லை . 


காபா 


* சிலர் சிறப்புப் பெயர்கள் அல்லது காரணப் 
பெயர்களையே இயற்பெயர்களாகச் சூட்டிவிடுகிறார் 
கள் . இவர்கள் எதிலும் அரபு மக்களைப் பின்பற்றி 
விடவேண்டும் 

என்று துடிப்பவர்கள் . காரணப் 
பெயர் ( குனியத் ) என்பது தந்தை தாய் - மகள் 
தனயன் ஆகியோரில் ஒருவரைச் சார்ந்த முறையில் 

துணைப்பெயரை வைத்துக்கொள்வது தான் . 
தனயனின் பெயர் ஜமால் என்றால் தந்தையை 
" அபுஜமால் ( ஜமாலின் பிதா ) எனலாம் . தந்தை 
யின் பெயர் மஸ்ஊத் என்றால் தனயனை " இப்னே 
மஸ்ஊத் (மஸ்ஊதின் மகன் ) என்று அழைக்க 
லாம் . குல்ஸுமின் அன்னையை " உம்மே குல்ஸும் 
என்றும் , ஹாரிஸின் மகளை பின்த் ஹாரிஸ் 
என்றும் சொல்லலாம் . 

இவற்றைத் 
புனைப்பெயர் பாணியில் பல சிறப்புப் பெயர்களும் 
உண்டு. அபுல்கலாம் ( பேச்சின் தந்தை ) அபுல் 
பயான் ( சொல்லின் தந்தை ) அபுதுராப் ( மண்ணின் 


தவிர 


21 


தந்தை ) போன்றவை இத்தொடர்ச்சியில் வருகின் 
றன . இவை சிறப்பிற்குரிய பெயர்கள் தாம் அபுல் 
கலாமின் சொந்தப் பெயர் முஹியத்தீன் அஹ்மத் 
என்றும் , அபூபகர் (ரலி ) அவர்களின் உண்மைப் 
பெயர் அப்துல்லாஹ்வாகவும் , அபூதுராபின் இயற் 
பெயர் அலி ( ரலி ) ஆகவும் இருந்தது . எனவே , புனைப் 
பெயர் , சிறப்புப் பெயர் , பட்டப் பெயர் , குடும்பப் 
பெயர் என்று பல துணைப்பெயர்கள் இருந்தாலும் , 
ஓர் உண்மைப் பெயர் அவசியமாகிறது . சிறப்புப் 
பெயர்களை சொந்தப் பெயர்களாகவே வைத்துக் 
கொள்வது தவறு அல்ல என்றாலும் இந்திய முஸ் 
லிம்கள் வேறு நல்ல பெயர்களைத் தேர்ந்தெடுத்துச் 
சூட்டிக்கொள்வது சிறப்பானது . 


* தமிழ் முஸ்லிம்களிடையே ஷெய்க்கு நாயனார் 
( நாயன் : இறைவன் ! ), அல்லாபிச்சை , வெள்ளையப்ப 
ராவுத்தர் . நெய்னா முஹம்மது , சையது லெப்பை , 
முத்துபீபி , சபூரா நாச்சியார் , நல்லதம்பி போன்ற 
பல தமிழ்ப் பெயர்களும் , தமிழும் அரபியும் கலந்த 
பெயர்களும் நிறைய இருக்கின்றன . மேலும் ஒவ் 
வொருவரும் 

பெயரைச் சூட்டும் போது , அதன் 
பொருள் அறிந்து தேர்ந்தெடுத்துச் சூட்டுகிறார்களா 
என்பது தான் இப்போதைய கேள்வி ! ... 


இந்த உண்மைகளின் காரணமாக முஸ்லிம் பெயர் 
களும் அவற்றிற்குரிய பொருள்களும் அடங்கிய ஒரு 
நூல் தேவை என்று வலியுறுத்திய அன்பர் முல்லை 
பிஎல் . முத்தையா அவர்களும் , அதை 

செயல் 
படுத்த முனைந்த ஜனாப் எஸ் . முஹம்மத் இப்ரு 
ஹீம் சாஹெப் அவர்களும் ஆழ்ந்த நம்பிக்கை 
யுடன் கடந்த ஆண்டின் ( 1967 ) இறுதி நாளில் என் 


22 


னிடம் இந்தப் பொறுப்பை ஒப்படைத்தனர் . மேலும் 
தாங்கள் கண்ட கனவுக்கு வண்ணம் தீட்ட முழு 
ஒத்துழைப்பும் தந்து ( கால தாமதத்திற்கும் 
பொறுமை காட்டி ! ) என்னைப் பெரிதும் ஊக்குவித் 
தனர் . அவர்களுக்கும் , இதற்கான குறிப்புகளைச் 
சேர்ப்பதில் பெரிதும் உதவியாக இருந்த ஜனாப் 
முஹம்மத் நசீருத்தின் நஜீர் ( சென்னை ) ஜனாப் 
பி . அக்பர் பாஷா ( பம்பாய் ) ஆகிய நண்பர்களுக் 
கும் நான் பெரிதும் கடமைப்பட்டுள்ளேன் . 


இதே முஸ்லிம் பெயர் அகராதி விரைவில் 
உருதுவிலும் , ஆங்கிலத்திலும் வெளிவரப் போகிறது 
என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள 
விரும்புகிறேன் . 

இந் நூலில் ஏதேனும் குறைகள் கண்டு எடுத் 
துச் சொன்னாலும் அல்லது ஆலோசனைகள் கூறி 
னாலும் தக்கவாறு திருத்திக்கொள்ளச் சித்தமாயிருக் 
கிறேன் . 
ரஹமதுல்லா தெரு , 
கிருஷ்ணகிரி 

முக்தார் 
15 மே 168 


பெயரும் விளக்கமும் 


கிரேக்க முறை : கிரேக்கர்கள் குழந்தை 
பிறந்து ஏழாவது அல்லது பத்தாவது நாளில் குழந் 
தைக்குப் பெயரிட்டனர் . தந்தை அந்தப் பெயரைத் 
தேர்ந்தெடுத்தார் . எனினும் குழந்தை பெரியவனான 
பின்னர் அதை மாற்றிக்கொள்ளும் உரிமையும் 
அளிக்கப்பட்டது . வழக்கப்படி முதல் பையனுக்கு 
தந்தை வழியாக வந்த பாட்டனாரின் பெயரும் , 
அடுத்த குழந்தைகளுக்கு இதர வம்ச பரம்பரை 
யினரின் பெயர்களும் சூட்டப்பட்டன . மணமாகாத 
மங்கை தந்தையின் மகளாகவும் , மணமான பெண் 
கணவனின் மனைவியாகவும் , கைம்பெண் அவளது 
மகனின் அன்னையாகவும் வர்ணிக்கப்பட்டாள் . 
கிரேக்க அடிமைகளுக்கு சின்னஞ்சிறு பெயர்களும் , 
அதுவும் பெரும்பாலும் அஃறிணையான பெயர்களே 
வழங்கப்பட்டன . 


ரோமானிய முறை : ஆண்குழந்தைகளுக்கு 
ஒன்பதாம் நாளைக்குப் பிறகு பெயர் சூட்டப்பட்டு , 
அது நகர வாசிகளின் அரசாங்கப் பட்டியலில் பதிவு 
செய்யப்பட்டது . துணைப்பெயரைப் போன்றதொரு 
புனைப்பெயர் அந்தக் கோத்திரம் அல்லது கூட்டுக் 
குடும்பத்தைச் சார்ந்த ( Gen or clan ) எல்லா அங்கத் 
தினர்களுக்கும் பொதுவாக இருந்தது . பிற்காலத்தில் 
ஒருவருக்கு வழங்கும் அடைமொழி இறுதியில் 
அவரது கிளைக் குடும்பத்தின் துணைப்பெயராக மாறி 
விடும் . 


24 


ரோமானியனின் பெயர் அவனது மூன்று 
புனை பெயர்களுடன் ( Praenomen , Nomen , Cogno 
men ) தந்தையின் பெயரும் , குடும்பத்தின் துணைப் 
பெயரும் சேர்ந்தால் தான் முழுமை ஆக முடியும் . 
சட்டப்படி ( Praenomen ) அடைமொழியும் Nomen 
புனைபெயரும் முக்கியமானவையாகக் கருதப்பட்டன . 


ஒரு தனி மங்கை தந்தையின் குடும்பப் பெய 
ருடன் ஒரு சிறு பெயரை முன்பாகச் சேர்த்து அழைக் 
கப்பட்டாள் . மணமான பெண் அவளது சொந்த 
Nomen வுடன் கணவனின் Nomen ஐயும் சேர்த்து 
அழைக்கப்பட்டாள் . 


ஆங்கிலேயர் 

முறை : பழங்கால ஆங்கி 
லேயர்கள் மோனை அமைப்பில் பெரிதும் கவனம் 
செலுத்தினர் . ஒரு குடும்பத்தில் மூன்று பெண்கள் 
இருந்தால் அவர்களுடைய பெயர்களின் முதல் 
எழுத்து ஒன்றாக இருக்கவேண்டும் என்பதில் 
அக்கறை காட்டினார்கள் . சுருக்கெழுத்து ( இனிஷியல் ) 
முறை அப்போது அதிகமாக வழக்கத்தில் இருக்க 
வில்லை . எனவே குழப்பங்களும் ஏற்படவில்லை . 
பிற்காலத்தில் பிரபல , அறிஞர்கள் . 

அரசியல் 
வாதிகள் ஆகியோரின் பெயர்களும் , பிறகு நாகரிகம் 

பாடகர்கள் , நடன ராணிகள் , திரை 
நடிக நடிகையர் ஆகியோரின் பெயர்களும் குழந்தை 
களுக்குச் சூட்டத் தொடங்கினர் ! 


வளரவளர 


யூதர் முறை : ஆண்குழந்தையாக இருந்தால் 
பிறந்த எட்டாவது நாளில் சுன்னத்து ஆசாரத்தின் 
போது பெயர் சூட்டு விழாவும் நடைபெற்றது . 
பெண் குழந்தையாக இருந்தால் வசதியைப் 


25 


பொறுத்து , அதாவது தாய் சினாகோக் கிற்குச் ( யூதர் 
ஆலயம் ) செல்வதற்குரிய உடல் நலம் பெறும்போது 
பெயரிடும் சிறப்புக் கொண்டாட்டம் நடந்தது . 


பெரும்பாலும் மரபு வழக்கப்படி பெயர்கள் தேர்ந் 
தெடுக்கப்பட்டன . சில வகுப்பினர்கள் தங்கள் முதல் 
பையனுக்கு தந்தைவழிப் பாட்டனாரின் பெயரையும் , 
இரண்டாவது பையனுக்கு தாய்வழிப் பாட்டனாரின் 
பெயரையும் , இதர குழந்தைகளுக்கு வம்ச உறவினர் 
களின் பெயர்களையும் சூட்டினார்கள் . 


சமயப்பற்றுடைய பெயர் சூட்டு விழாவின் போது 
அவர்களின் மறை நூல் சம்பந்தப்பட்ட ஹெப்ரூ 
பெயர் ஒன்று குழந்தைக்கு வைக்கப்படும் . எனினும் 
அநேக யூதக் குழந்தைகளுக்கு இரண்டாவது 
பெயராக புதுமையான பெயர் ஒன்றும் அளிக்கப்படு 
கிறது . இந்தப் பெயர்களால் தான் அவர்கள் பொது 
வாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் . 


அரேபியர்கள் பொதுவாகவே தங்கள் பெயர் 
களுடன் தங்கள் தந்தையின் பெயர்களையும் இணைத் 
துக்கொள்கிறார்கள் . ஜைத்பின் ஹாரிஸ் ( ஹாரி 
ஸின் மகன் ஜைத்) , சுஹேல் இப்னே மஸ்ஊத் 
( மஸ்ஊதின் மகன் சுஹேல் ) அக்ரப பின் துபேல் 
( துபேலின் குமாரன் அக்ரம் ) என்ற முறையில் ஆண் 
களின் பெயர்கள் அமைகின்றன . இதைப்போலவே 
ஹலீமா பின்த் ஜாபர் ( ஜாபரின் மகள் ஹலீமா ) 
சுப்யா பின்த் அப்துல்லாஹ் ( அப்துல்லாஹ்வின் 
மகள் சுப்யா ) என்று பெண் பெயர்களும் அமைகின் 
றன் ; பிற்காலத்தில் அபூசலீம் ( சலீமின் தந்தை 


2 


26 


உம்மே ஹபீபா ( ஹபீபாவின் தாய் ) என்ற துணைப் 
பெயர்களும் ஏற்படுவது உண்டு . இந்தத் துணைப் 
பெயர்கள் தொழில் , சிறப்பு , திறமை ஆகிய வழிகளி 
லும் தோன்றுவது உண்டு. 


இந்தியாவிலும் தமது பெயருடன் தந்தையின் 
பெயரையோ குடும்பத்தின் பெயரையோ இணைத்துக் 
கொள்ளும் வழக்கம் இருந்து வருகிறது . ஒருவரின் 
பெயர் கைசர் என்றால் அவர் அத்துடன் தம் தந்தை 
யின் பெயரான ஜலாலையும் சேர்த்து கைசர் ஜலால் 
என் 

தம்மை வர்ணித்துக்கொள்வார் . நான் , 
ஹலீம் ஜாபர் என்று ஒருவர் சொன்னால் பெரும் 
பாலும் அவரது தந்தையின் பெயர் ஜாபராக இருக் 
கும் என்று நாம் நினைத்துக்கொள்ளலாம் . இதை 
சிலர் " ஹலீம் ஜாபரி " என்றும் சொல்லலாம் . 
அப்போது ஜாபர் என்பது அவரது தந்தை அல்லது 
பாட்டனார் அல்லது முப்பாட்டனாரின் பெயராக 
இருக்கக்கூடும் . ஜாபரின் பரம்பரையில் வந்தவர்கள் 
தங்களை ஜாபரி என்று சொல்லிக் கொள்வார்கள் . 
முஹம்மத் அலவி , முனீர் ரஷீதி , ஆமிர் உஸ்மானி , 
கலீம் சுப்ஹானி , சலீம் ஜமாலி என்பவை போன்ற 
பெயர்கள் இந்த முறையில் தோன்றியவையே ! 


பாகிஸ்தானிலும் வட நாட்டிலும் இரண்டு 
தனி பெயர்களைச் சேர்த்து ( இரண்டாவது பெயர் 
தந்தையின் பெயராகவோ , குடும்பப் பெயராகவோ 
இருக்காது . ) ஒரு பெயராகச் 

சூட்டிக்கொள்ளும் 
வழக்கம் இருக்கிறது . ஹபீப் ஜாலிப் , யூனுஸ் , 
அஹ்மர் , நவ்ரஸ் ஜமால் , வகார் அஜீம் , ஷம்ஸ் , 
நவீத் என்ற முறையில் பெயர்கள் இருந்து வரு 
கின்றன . தந்தையின் பெயரை அல்லது குடும்பப் 


27 


பெயரை இரண்டாவது முறையில் உஸ்மானி, கரீமி , 
பாகரி என்று சேர்த்துக்கொள்கிறார்கள் . 


பாரசீகத்திலும் , அதற்கடுத்து இந்தியாவிலும் 
பெயருடன் தாம் பிறந்த நகரத்தின் பெயரையும் 
சேர்த்துக்கொள்ளும் வழக்கமும் இருந்திருக்கிறது , 
சஅதி ஷீராஜி என்றால் ஷீராஜ் எனும் ஊரைச் 
சேர்ந்த " சஅதி என்று கொள்ளவேண்டும் . 
அஷ்ரப் அலி தானவி என்றால் தானா எனும் ஊரைச் 
சார்ந்த அஷ்ரப் அலி அவர் என்று கொள்ள வேண் 
டும் . ஷகீல் பதாயூனி ( பதாயூன் நகரத்தவர் ) , ஜிகர் 
முராதாபாதி ( முரா தாபாத் நகரத்தவர் ) ஷவ்கத் 
தெஹல்வி ( தில்லி வாசி ) ஹயாத் லக்னவி ( லக்னோ 
நகரவாசி ) மஹ்மூத் கஜனவி ( கஜனா நகரத்தவர் ) 
என்ற பெயர்களைப் பார்த்து பதாயூனி-தெஹ்லவி 
பெங்களூரி - ஷீராஜி என்ற பெயர்களை குழந்தைக 
ளுக்கு வைத்து விடுவது தவறாகும் ! 


" நிச்சயமாக நீங்கள் மறுமையில் உங்கள் பெய 
ராலும் உங்களின் தந்தையின் பெயராலும் அழைக் 
கப்படுவீர்கள் . எனவே , அழகான பெயர்களை வைத் 
துக் கொள்ளுங்கள் என்று அண்ணல் நபி ( ஸல் ) 
அவர்கள் மொழிந்துள்ளார்கள் . மேலும் பெருமானார் 
( ஸல் ) அவர்களே தவறான பெயர்களை மாற்றியும் 
வேறு பெயர்களை வழங்கி இருக்கிறார்கள் ! 


எனவே , உங்கள் பெயரையும் , உங்களைச் சார்ந்த 
வர்களின் பெயர்களையும் ஒருமுறை சரிபார்த்துக் 
கொள்ளுங்கள் . பெயர்களின் 

பெயர்களின் சரியான உச்சரிப்பு 
களையும் தெரிந்து கொள்ளுங்கள் . 


28 


நல்ல முஸ்லீம் பெயர்களை தேர்ந்தெடுக்கும் 
முயற்சியில் உங்களுக்கு இந்நூல் பெரிதும் பயன் 
படும் . இயன்றவரையில் இதில் தவறான பெயர்கள் 
இடம் பெறாவண்ணம் கவனம் செலுத்தப்பட்டு இருக் 
கிறது ! ஆண் பெண் அனைவரும் தங்கள் குழந்தை 
களுக்கு மட்டும் அல்லாது தங்கள் வாணிப நிறுவனங் 
களுக்குக்கூட தாங்களே நல்ல பெயர்களைத் தேர்ந் 
தெடுத்துக் கொள்வதற்கு இந்நூல் சிறப்பாக வழி 
காட்டுகிறது . 


குழந்தையும் கிழமையும் 
அந்தந்த நாளில் பிறக்கும் குழந்தையின் 
தன்மையைக் குறித்து ஆங்கிலப் பாடல் ஒன்று 
இருக்கிறது : 

திங்களன்று பிறக்கும் குழந்தை எழில் 
தோற்றம் பெற்றது ; செவ்வாய்க் குழந்தை 
நயமும் நல்லெண்ணமும் கொண்டது ; புதன் 
குழந்தைக்கோ மிகு துயரமும் ஆரிடரும் 
கிடைக்கிறது ; வியாழனன்று பிறக்கும் குழந்தை 
நெடுந்தூரம் செல்லவேண்டும் ; வெள்ளியன்று 
பிறக்கும் குழந்தை அழகானது ; கொடுக்க 
கூடியது ; சனியன்று பிறக்கும் குழந்தை தனது 
வாழ்வுக்காக கடினமாக உழைக்கவேண்டும் ; 
ஆனால் , புனித நாளான ஞாயிறு அன்று 
பிறக்கும் குழந்தை மகிழ்ச்சியான தோற்ற 
முடைய தாகவும் , சிறந்ததாகவும் இருக்கும் " 

இஸ்லாத்தில் , இத்தகைய மூட நம்பிக் 
கைக்கு இடம் இல்லை !! 


நபிகள் நாயகம் ( ஸல் ) அவர்கள் 
sees அருளிய மொழிகள் , 


பொருள் நிறைந்த பெயர்கள் 


பொருள் நிறைந்த பெயர்கள் 
பெயர்களில் சிறந்தவை : 

* பெயர்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவனுக்கு 
மிகவும் உவப்பானவை அப்துல்லாஹ் . அப்துர்ரஹ் 
மான் ஆகியவை ( போன்ற பெயர் ) களேயாம் 
என்று அண்ணல் நபி ( ஸல் ) அவர்கள் மொழிந்தார் 


கள் . 


* தகவல் : இப்னே உமர் (ரலி ) . 

* ஆதாரம் : முஸ்லிம் . * 


* நபிமார்களுடைய பெயர்களைக் 

கொண்டு , 
பெயரிடுங்கள் . பெயர்களில் ஆண்டவனுக்கு மிகவும் 
உவப்பானவை அப்துல்லாஹ் , அப்துர்ரஹ்மான் 
ஆகும் . பெயர்களில் நல்லவை ஹாரிஸ் , ஹம்மாம் 
ஆகும் . அவற்றில் கெட்டவை ஹர்புன் , முர்ரதுன் 
( போன்ற பெயர்கள் ) ஆகும் என்று பெருமானார் 
( ஸல் ) அவர்கள் உரைத்தார்கள் . 

* தகவல் : அபுவஹ்ப் ( ரலி ) . 

* ஆதாரம் : அபுதாவூத் . 


30 


* மலிகுல் அம்லாக் ( மன்னர் மன்னன் ) என்ற 
பெயரை இடுவது அல்லாஹ்வுக்கு மிகமிக இணை 
யான பெயரை இடுவதாகும் . ஆண்டவனைத் தவிர 
அரசர்க்கு அரசன் வேறு ஒருவனுமில்லை என்று 
நாயகம் ( ஸல் ) அவர்கள் பகர்ந்தார்கள் . 

* : 
தகவல் : அபுஹுரைரா ( ரலி ) 

* ஆதாரம் : திர்மிதீ . 


பெயரிடும் முறை 


* குழந்தை பிறந்த ஏழாம் நாளன்று அதற் 
குப் பெயரிடுங்கள் . அதன் தலைமுடியை அகற்றுங்கள் , 
அக்கா கொடுங்கள் என்று நபிமணி ( ஸல் ) அவர் 
கள் பணித்தார்கள் . 


தகவல் : இப்னே உமர் (ரலி ) 

* ஆதாரம் : அபூதாவூத் 
* எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது . அதைத் 
தூக்கிக் கொண்டு அண்ணல் நபி ( ஸல் ) அவர்களிடம் 
சென்றேன் . அவர்கள் அக் குழந்தைக்கு இப்றாஹீம் 
எனப் பெயரிட்டுப் பேரீச்சம் பழத்தை மென்று அதன் 
வாயில் ஊட்டினார்கள் . குழந்தையை வாழ்த்தி அதற் 
காக இறைவனிடம் இறைஞ்சினார்கள் . பிறகு , என் 
னிடம் தந்துவிட்டார்கள் . 

இக்குழந்தைதான் 
எனக்கு முதல் திருமகனாகும் . 


தகவல் : அபூமூஸா ( ரலி ) . * ஆதாரம் : புகாரி 


31 


* அப்துல்லாஹ் இப்னே அபூதல்ஹா பிறந்த 
போது நான் அவரைத் தூக்கிக்கொண்டு நபிகள் 
நாயகம் ( ஸல் ) அவர்களிடம் சென்றேன் . அப்போது 
அவர்கள் ஜுப்பா அணிந்துகொண்டு தங்களின் 
ஒட்டகத்திற்கு மருந்து தடவிக்கொண்டிருந்தார்கள் . 
என்னைப் பார்த்து உம்மிடம் பேரீச்சம் பழம் இருக் 
கிறதா என்று கேட்டார்கள் . ஆம் எனக் கூறி , சில 
பேரீச்சம் பழங்களை எடுத்து அவர்களிடம் கொடுத் 
தேன் . அதனைமென்று , அவர்கள் குழந்தையின் 
வாயைத் திறந்து ஊட்டினார்கள் . குழந்தை வாயைத் 
திறந்து ருசித்தது . ( அதைக்கண்டு எம்பெருமானார் 
( ஸல் ) அவர்கள் ) அன்ஸாரிகள் பேரீச்சம் பழத்தின் 
மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்று 
( மகிழ்ச்சி மொழி ) கூறி , அதற்கு அப்துல்லாஹ் 
என்று பெயரிட்டார்கள் . 


தகவல் : அனஸ் ( ரலி ) * ஆதாரம் : புகாரீ 


* நான் கர்ப்பவதியாக இருந்தேன் . என் 
வயிற்றில் அப்துல்லாஹ் இப்னே ஜூபேர் இருந் 
தார் . நான் மக்காவை விட்டுப் புறப்படும் பொழுது 
சூல் முற்றி (பிள்ளை பிறக்கும் நிலையில் ) இருந்தது . 
நான் மதீனா செல்லும் வழியில் கூபா என்ற இடத் 
தில் தங்கினேன் . அங்கே அப்துல்லாஹ் பின் 
ஜூபேர் பிறந்தார் . அவரைத் தூக்கிக் கொண்டு 
அண்ணல் நபி ( ஸல் ) அவர்களிடம் வந்து , அவர் 
களின் மடியில் கிடத்தினேன் . அவர்கள் பேரீச்சம் 
பழம் வரவழைத்து , அதனை மென்று குழந்தையின் 
வாயில் ஊட்டினார்கள் . குழந்தையின் வயிற்றுக்குள் 
முதன் முதலாகச் சென்ற பொருள் எம்பெருமானார் 
ஸல் ) அவர்களின் உமிழ் நீரேயாம் . பிறகு அவர்கள் 


32 


குழந்தையை வாழ்த்தி , அதற்காக இறைவனிடம் 
இறைஞ்சிவிட்டு அப்துல்லாஹ் என்று 

பெயரிட் 
டார்கள் . இந்தக் குழந்தை தான் மதீனாவில் முஸ் 
லிம்களுக்கு முதன்முதலில் பிறந்த குழந்தையாகும் . 
எனவே , எல்லாரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் . 
ஏனெனில் , முஸ்லிம்களுக்குக் குழந்தைகள் பிறக்கா 
வண்ணம் யூதர்கள் சூன்யம் செய்திருந்தார்கள் 
என்று அவர்கள் கேள்வியுற்றிருந்தார்கள் . 


தகவல் : 


அஸ்மா ( ரலி ) * ஆதாரம் : முஸ்லிம் 


பெயர் மாற்றம் 


* அண்ணல் 

நபி ( ஸல் ) அவர்கள் கெட்ட 
பெயர்களை மாற்றி ( வேறு பெயரிட்டு ) விடுவார்கள் . 
தகவல் : ஆயிஷா ( ரலி ) * ஆதாரம் : திர்மிதீ 


மனதை 


* ஜைனப்புடைய பெயர் பர்ரா ( நன்மை ) 
என்று இருந்தது . " நீங்களே உங்கள் 
( நல்லவர் என்று தம்மையே பாராட்டிக் கொண்டு ) 
தூய்மைப்படுத்திக் கொள்கிறீர்களா ? 
ஆட்சேபிக்கப்பட்டபோது 

அண்ணல் 

நபி ( ஸல் ) 
அவர்கள் ஜைனப் என்று ( அவருக்குப் ) பெயரிட் 
டார்கள் . 


என் 


தகவல் : அபூ ஹுரைரா ( ரலி ) 

* ஆதாரம் : புகாரீ 


33 


* ஜுவேரியாவுடைய பெயரும் ( முதலில் பர்ரா 
என்றே இருந்தது ) அண்ணல் நபி ( ஸல் ) அவர்கள் 
அந்தப் பெயரை ஜுவேரிய்யா 

என்று மாற்றி 
அமைத்தார்கள் . தம்மிடமிருந்து பர்ரா ( நன்மை ) 
போய்விட்டது என்று கூறப்படுவதை அண்ணல் 
நபி ( ஸல் ) அவர்கள் விரும்பாததே இதற்குக் காரண 
மாகும் . 


தகவல் : இப்னே அப்பாஸ் ( ரலி ) 

* ஆதாரம் : முஸ்லிம் 


* ஒருவருடைய பெயர் அஸ்ரம் ( வெட்டுபவன் ) 
என்று இருந்தது . அண்ணல் நபி ( ஸல் ) அவர்கள் 
அவரை நோக்கி உமது பெயர் என்ன ? " என்று 
வினவினர் . " அஸ்ரம் என்று அவர் பதிலளித்தார் . 
இல்லை ; நீர் சுர்ஆ ( விவசாயி ) என்றார்கள் எம் பெரு 
மானார் ( ஸல் ) அவர்கள் ... 


தகவல் : புஷைர் இப்னு மை முன் ( ரலி ) 

* ஆதாரம் : அபுதாவூத் 
* ( ஹானி என்னும் பெயருடைய ) என்னை என் 
கூட்டத்தினர் அபுல்ஹகம் ( நீதத்தின் தந்தை ) என்ற 
சிறப்புப் பெயரால் அழைத்து வந்தனர். இதனைக் 
கேள் விப்பட்ட அண்ணல் நபி ( ஸல் ) அவர்கள் 
என்னை அழைத்து , " நிச்சயமாக அல்லாஹ் தான் 
தீர்ப்பு வழங்குபவன் . கட்டளையிடுபவனும் அவனே . 
நீர் எந்த காரணத்தால் அபுல்ஹகம் என்று சிறப்புப் 
பெயரை வைத்துக்கொண்டீர் ? என்று கேட்டார்கள் . 
" என்னுடைய கூட்டத்தினரின் இடையில் ஏதாவது 
தகராறு ஏற்பட்டால் என்னிடம் வருவார்கள் . நான் 


34 


தீர்ப்பு அளிப்பேன் . இரு சாராரும் என்னுடைய 
தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார்கள் என்று மறுமொழி 
நவின்றேன் . இது மிக அழகிய செயல் தான் 
எனப் பகர்ந்த அவர்கள் " உமக்கு மக்கள் உண்டா ? 
என்று கேட்டார்கள் . அதற்கு நான் " ஷுரைஹ் , 
முஸ்லிம் , அப்துல்லாஹ் என்ற மூவர் இருக்கிறார் 
கள் என்றேன் . " இவர்களில் மூத்தவர் யார் ? 
என்று அவர்கள் வினவினார்கள் . நான் ஷுரைஹ் 
என்றேன் . அப்படியானால் நீர் அபுஷுரைஹ் 
ஆவீர் என்றார்கள் பெருமானார் ( ஸல் ) அவர்கள் 


தகவல் : ஷுரைஹ் பின் ஹானி 

ஆதாரம் : நஸாயீ 


* முஸையப் ( ரலி ) அவர்கள் நபிகள் நாயகம் 
( ஸல் ) அவர்களிடம் வந்தார்கள் . அப்போது அவர் 
கள் அவரை நோக்கி , உமது பெயர் என்ன ? 
என்று கேட்டார்கள் . அதற்கு அவர் ஹஸ்லூன் 
( கடினமான தரை ) என்று கூறினார் . " அல்ல , நீர் 
ஸஹ்லூன் ( இலேசான தரை ) என்றார்கள் . அண் 
ணல் நபி ( ஸல் ) அவர்கள் . அதற்கு அவரோ 
" என் தந்தை எனக்கு 

எனக்கு சூட்டிய பெயரை நான் 
மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்றார் . இதன் 
பின்னர் எங்களுக்கு எப்போது பார்த்தாலும் துன்பம் 
நிகழ்ந்து கொண்டிருந்தது என்று அவருடைய 
தனயன் ஸயீத் கூறினார் . 


தகவல் : ஸயீத் 


* 


ஆதாரம் : புகாரீ 


* நான் உமர் ( ரலி ) அவர்களைச் சந்தித்தேன் . 
அவர்கள் என்னை யார் ? என்று கேட்டார்கள் . 


35 


நான் அஜ் தஃ உடைய மகன் மஸ்ருக் என்றேன் . 
அப்போது அவர்கள் அஜ் தஃ என்பது ஷைத்தா 
னுடைய ( மறு ) பெயர் என்று அண்ணல் நபி ( ஸல் ) 
அவர்கள் மொழியத் தாம் செவியுற்றிருப்பதாகச் 
சொன்னார்கள் . 


தகவல் : மஸ்ருக் * ஆதாரம் : அபூதாவூத் 


* அண்ணல் நபி ( ஸல் ) அவர்கள் ஆஸியா 
( பாவியானவள் ) என்ற பெயரை மாற்றி ஜமீலா 
( அழகி ) என்று பெயரிட்டார்கள் . 


தகவல் : இப்னே உமர் ( ரலி ) 

ஆதாரம் : முஸ்லிம் 


முன் சிர் இப்னே அபி உஸைத் பிறந்த 
போது நபிமணி ( ஸல் ) அவர்களிடம் கொண்டுவரப் 
பட்டார் . அண்ணல் நபி ( ஸல் ) அவர்கள் அந்தக் 
குழந்தையைத் தங்களின் 

மடிமீது 

வைத்துக் 
கொண்டு இதன் பெயர் என்ன ? என்று வினா 
விடுத்தார்கள் . இன்ன பெயர் என்று கூறப்படவே , 
" இல்லை ; இதன் பெயர் முன்சிர் ( அச்சமூட்டி எச்சரிப் 
பவர்) எனப் பகர்ந்தார்கள் . அப்போது முதல் 
அதன் பெயர் முன் சிர் என்றாகி விட்டது . 


தகவல் : ஸஹ்ல் இப்னு ஸஅத் ( ரலி ) * 

ஆதாரம் : புகாரீ 
( ஆஸி ( பாவி ) அஜீஸ் ( மிகைத்தவன் ) உத்லா 
( கடுமை ) , ஷைத்தான் ( கட்டளையை மீறுபவன் ) , 
ஷிஹாப் ( தீக்கங்கு ) , ஹகம் ( தீர்ப்பு வழங்குபவன் ) , 
குராப் ( காகம் ) , ஹுபாப் ( ஷைத்தானின் மறுபெயர் ) 


36 


என்ற பெயர்களை அண்ணல் நபி ( ஸல் ) அவர்கள் 
மாற்றி அமைத்தார்கள் . ஷிஹாபுக்குப் பதிலாக 
ஹிஷாம் என்று மாற்றினார்கள் . ஹர்புன் ( போர் ) 
என்பதற்குப் பதிலாக முஸ்லிம் ( சமா தானம் ) 
என்றும் முள் தஜிஃ ( படுத்திருப்பவன் ) என்பதற்குப் 
பதிலாக முன்பயிஸ் ( எழுந்திருப்பவன் ) என்றும் 
மாற்றினார்கள் . எந்த நிலத்தின் பெயர் உஃப்ரத் 
(பசுமையற்றது ) என்றிருந்ததோ 

அதை களிரத் 
( பசுமையானது ) என்றும் , ஷிஃபுள்ளலாலதி ( கெட்ட 
பாதை ) என்பதை ஷிஃபுல்ஹுதா ( நேரிய வழி ) 
என்றும் பனிச்சீனதி என்பதை 

பனீரிஷ்ததி 
என்றும் பனீ முக்வியா என்பதை பனீ ருஷ்தீன் 
என்றும் மாற்றி அமைத்தார்கள் . 


ஆதாரம் : அபூதாவூத் ) 


பெயரும் குணமும் 


* உமர் ( ரலி ) அவர்கள் ஒருவரிடம் உமது 
பெயர் யாது ? என்று கேட்க அவர் ஜம்ரதூன் 
( தீப்பொறி ) என்றார் . நீர் யாருடைய மகன் என்று 
கேட்டார் . அவர் ஷிஹாபின் ( தீங்கங்கின் ) மகன் 
என்றார் . நீர் எந்தக் கூட்டத்தைச் சேர்ந்தவர் 
என்று கேட்டார் . ஹர்கா ( தீ எரிப்பவர் ) கூட்டத் 
தைச் சேர்ந்தவன் என்றார் அவர் . உங்கள் இருப் 
பிடம் எது என்று வினவினார்கள் . ஹர்ரதுன்னார் 
( தீயின் சூடு ) என்று பதில் கூறினார் . எப்பகுதியில் 


37 


வாழுகிறீர் 

என்று 

கேட்டார் . ஸாதுள்ளலா 
( கொழுந்து விட்டெரியும் அக்கினி ) 

என்றார் . 
உடனே உமர் ( ரலி ) அவர்கள் அவரை நோக்கி , 
" உம்முடைய குடும்பத்தினரை , உற்றார் உறவின 
ரைச் சென்று பாரும் . அவர்களெல்லாம் 

எரிந்து 
சாம்பலாகிவிட்டனர் 

மொழிந்தார்கள் . 
உண்மையில் அவ்விதமே ஆகி இருந்தது . 


என்று 


தகவல் : யஹ்யா பின் ஸயீத் (ரலி ) * 

ஆதாரம் : மு அத்தா 
* அண்ணல் நபி ( ஸல் ) அவர்கள் பால் 
( கொடுக்கும் ) ஒரு ஒட்டகத்தைக் காண்பித்து , " இதில் 
யார் பால் கரப்பர் ? என்று வினவினர் . ஒருவர் 
எழுந்து நின்றார் . அப்போது அவர்கள் ,, " உம் 
பெயர் என்ன ? 

என்ன ? என்று கேட்டார்கள் . அதற்கு 
அவர் முர்ரது ( கசப்பு ) என்றார் . " நீர் அமரும் " 
என்று கூறிய அவர்கள் இதில் யார் பால் கரப்பர் ? " 
என்று மீண்டும் வினவ வேறொருவர் எழுந்து 
நின்றார் . " உமது பெயரென்ன ? " என்று கேட் 
டார்கள் . அவர் ஹர்புன் ( போர் ) என்றார் . அவர் 
கள் " நீரும் அமரும் என்றார்கள் . மீண்டும் இதில் 
யார் பால் கரப்பர் ? . என்று கேட்டார்கள் இன் 
னொருவர் எழுந்து நின்றார் . " உம்முடைய பெயர் 
என்ன ? 

என்று கேட்டார்கள் . அதற்கு அவர் , 
யயீஷு " ( வாழ்பவர் ) என்று கூறினார் . அண்ணல் 
நபி ( ஸல் ) அவர்கள் , " நீர் பால் கரப்பீராக எனப் 
பணித்தார்கள் . 
தகவல் : யஹ்யா பின் ஸயீத் ( ரலி ) * 

ஆதாரம் : மாலிக் 


காரணப்பெயர் 


என் மீது 


* அண்ணல் நபி ( ஸல் ) அவர்கள் பாதிமா 
( ரலி ) அவர்களின் இல்லத்திற்குச் சென்ற சமயம் 
அங்கு அலி ( ரலி ) அவர்கள் இருக்கவில்லை . ( எனவே ) 
" உமது சிறிய தந்தையின் மகன் எங்கே ? என்று 
கேட்டார்கள் , அதற்கு பாதிமா ( ரலி ) அவர்கள் 
எனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு சச்சரவு 
ஏற்பட்டு விட்டது . 

கோபம்கொண்டு 
அவர்கள் வெளியே 

சென்றுவிட்டார்கள் என்று 
விடை நவின்றார் . அப்போது அண்ணல் நபி ( ஸல் ) 
அவர்கள் ( வெளியே வந்து ) ஒருவரைச் சந்தித்து 

அலி எங்கே இருக்கிறார் ? என்று கேட்டார்கள் ; 
அதற்கு அவர் அவர்கள் பள்ளிவாசலில் படுத்து 
உறங்குகிறார்கள் என்று கூறினார் . எம்பெருமானார் 
( ஸல் ) அவர்கள் அலி ( ரலி ) அவர்களிடம் வந்த 
போது அலி (ரலி ) அவர்கள் படுத்துறங்கிக் கொண் 
டிருந்தார்கள் . அவர்களுடைய போர்வை 

ஒரு 
புறத்தில் சற்று விலகி இருந்தது . அதனால் அவர் 
களின் திருமேனியில் சிறிது மண் ஒட்டிக் கொண் 
டிருந்தது . இதைக் கண்ணுற்ற அண்ணல் நபி 
( ஸல் ) அவர்கள் " அபு துராப் ! (மண்ணின் தந்தை ) 
எழுந்திரும் என்றார்கள் . ( இதன் பிறகு ) அலி 
( ரலி ) அவர்களுக்கு இப்பெயரைவிட வேறு எந்தப் 
பெயரும் உவப்பாக இருக்கவில்லை ! 


தகவல் : ஸஹ்லு ( ரலி ) * 

ஆதாரம் : புகாரீ 


39 


என்ற 


* உமர் ( ரலி ) அவர்கள் அபூஈஸா ( ஈஸாவின் 
தந்தை ) அடைமொழிப் 

பெயர் சூடிக் 
கொண்ட ( தற்காகக் ) தமது மகனை அடித்தார்கள் . 
ஆனால் , அப்பொழுது முகைரா இப்னு ஷுஃபா 
( ரலி ) அவர்களும் அபூஈஸா என்ற சிறப்புப் 
பெயரைச் சூடி இருந்தார் . ( ஒருமுறை ) உமர் ( ரலி ) 
அவர்கள் , முகைரா ( ரலி ) அவர்களைப் பார்த்து , 
நீங்கள் அபூ அப்துல்லாஹ் என்ற 

காரணப் 
பெயர் சூடிக்கொண்டால் 

அது உங்களுக்குப் 
பொருத்தமானது அல்லவா என்று வினவினார் , 
அதற்கு அவர்கள் , நிச்சயமாக அண்ணல் நபி 
( ஸல் ) அவர்கள் தாம் எனக்கு அபூஈஸா என்ற 
சிறப்புப் பெயர் சூட்டினார்கள் என்று பதில் மொழிந் 
தார் . அதற்கு உமர் ( ரலி ) அவர்கள் உண்மை 
யாகவே அண்ணல் நபி ( ஸல் ) அவர்களின் முந்திய 
பிந்திய பாவங்கள் யாவும் 

மன்னிக்கப்பட்டு 
விட்டன . ஆனால் , நாமோ அண்ணல் நபி ( ஸல் ) 
அவர்களுக்குப்பின் மற்ற சகோதரர்களின் நிலையில் 
தான் உள்ளோம் . நம்முடைய எவ்வித வழக்க 
முறைமைகள் ஏற்படுமோ யாரறிவர் ? ( அதாவது 
காலம் கெட்டுக் கொண்டிருக்கிறது . மக்கள் இந்த 
அன்மொழிப் பெயரால் ஈஸா ( அலை ) அவர்களுக்குத் 
தந்தை இருந்தார்கள் என்று நினைத்து விடாமல் 
இருக்க வேண்டுமே ) 

என்று 

மொழிந்தார்கள் . 
( அன்று முதல் ) முகைரா ( ரலி ) அவர்கள் இறக்கும் 
வரை அபூ அப்துல்லாஹ் என்ற சிறப்புப் பெயரைக் 
கைவிடவே இல்லை !. 


தகவல் : அஸ்லாம் ( உமர்ரலி அவர்களின் 

அடிமை 
* ஆதாரம் : அபூதாவூத் 


40 


* " நாயகமே ! என் தோழியர் அனைவருக்கும் 
சிறப்புப் பெயர் உண்டு " என்று நான் பெருமானார் 
( சல் ) அவர்களிடம் சொன்னேன் . அதற்கு நபிகள் 
நாயகம் ( ஸல் ) அவர்கள் உம்முடைய ( தமக்கை ) 
மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபேர் அவர்களுடைய 
பெயரால் சிறப்புப் பெயர் வைத்துக் கொள்ளும் 

கூறினார்கள் . அதற்குப் பிறகு உம்மு 
அப்துல்லாஹ் என்பது என் சிறப்புப் பெயராகி 


என்று 


விட்டது . 


தகவல் : ஆயிஷா ( ரலி ) * ஆதாரம் : புகாரீ 

* எங்களில் ஒருவருக்கு ஆண்குழந்தை 
பிறந்தது . அதற்கு அவர் காஸிம் எனப்பெயர் 
சூட்டினார் . நாங்கள் அவரிடம் உம்மைக் காஸிமின் 
தந்தை என்ற சிறப்புப் பெயரிட்டு 

அழைக்க 
மாட்டோம் . உம்மைக் கண்குளிர வைக்க மாட்டோம் " 
என்று சொன்னோம் . உடனே அவர் அண்ணல் நபி 
( ஸல் ) அவர்களிடம் சென்று இதைக் கூறவே , 
அவர்கள் உமது மகனின் பெயர் அப்துல் ரஹ்மான் 
என்று திருவாய் மலர்ந்தார்கள் . 


தகவல் : ஜாபிர் ( ரலி ) * ஆதாரம் : அபுதாவூத் 


( என்னுடைய பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் 
ஆனால் , அபுல்காஸிம் எனும் சிறப்புப் பெயரை 
வைக்காதீர்கள் . ஏனெனில் நான் அல்லாஹ்விட 
மிருந்துபங்கிடுபவராக ஆக்கப்பட்டுள்ளேன் . எனவே , 
உங்களுக்கிடையில் பொருள்களைப் பங்கிடுகிறேன் 
என்று எம்பெருமானார் ( ஸல் ) அவர்கள் மொழிந்த 
தாக ஓர் அறிவிப்பில் காணப்படுகிறது . மேலும் , 
என் பெயரை வைத்துக் கொள்பவர்கள் என் 


41 


சிறப்புப் பெயரைச் சூட்டிக்கொள்ள வேண்டாம் . 
என் சிறப்புப் பெயரைச் சூட்டிக் கொள்பவர்கள் 
என் 

பெயரை வைத்துக்கொள்ள வேண்டாம் 
என்றும் அவர்கள் மொழிந்ததாக அபூதாவூதின் 
வேறோர் அறிவிப்பில் காணப்படுகிறது ) 


உங்கள் சிந்தனைக்கு ! 


களைத் ) 


* யஃலா , பரகத் அப்லாஹ் , யஸார் , நாபே 
போன்ற பெயர்களை இடுவதை விட்டும் ( முஸ்லிம் 

தடுத்துவிட எம்பெருமானார் ( ஸல் ) 
அவர்கள் எண்ணி இருந்தார்கள் . பின்னர் அவர்கள் 
வெறுமனே மெளனமாய் இருந்துவிட்டதை 
நான் கண்டேன் . அவர்கள் இறந்தும் விட்டார்கள் . 
அவர்கள் அவற்றைத் தடை செய்யவில்லை . 
தகவல் : ஜாபிர் ( ரலி ) * ஆதாரம் : முஸ்லிம் . 

( பரகத் இருக்கிறாரா என்று ஒருவர் கேட்டால் , 
அவர் இல்லாவிட்டால் இல்லை என்று வீட்டில் 
இருப்பவர்கள் விடை பகர்வார்கள் . 

அதனால் 
தான் அண்ணல் நபி ( ஸல் ) அவர்கள் இவ்வாறு 
எண்ணினார்கள் போலும் என்று 

அபூதாவூதில் 
குறிப்பிடப்பட்டு இருக்கிறது . ) 


3 


சந்தேகமும் தெளிவும் 


குழந்தைகளுக்குப் பெயரிடுவதற்கான இஸ்லா 

மியச் சட்ட திட்டங்கள் உண்டா ? 


மான் 


விடுத்து 


* ஆண்டவன் : அப்துல்லாஹ் , அப்துர்ரஹ் 

என்ற பெயர்களை விரும்புகிறான் . 
ஆனால் , இந்தக் காலத்தில் இப் பெயர்களை 
வேறு நல்ல 

பெயர்களாக 
வையுங்கள் ; ஏனெனில் மக்கள் பொதுவாக 
அப்த் என்பதை விட்டு 

ரஹ்மான் 
கரீம் என்று அழைக்கிறார்கள் . இது 
ஒழுங்கு முறைக்கு முரணானது . அழைப்ப 
வர்கள் முழுப் பெயருடன் கூப்பிட 
வேண்டும் . அப்துல் 

கரீம் , அப்துர் 
ரஹ்மான் என்று ! 


அப்துல் ஹசன் , அப்துல் ஹுசேன் போன்ற 

பெயர்கள் சரியானவைதானா ? 


* ஹசன் , ஹுசேன் ஆகியவை அல்லாஹ் 
வின் 

( குணப் ) பெயர்களில் இல்லை . 
எனவே அப்துல் 

என் 
பெயர் வைக்காதீர்கள் . முஹம்மத் ஹசன், 
முஹம்மத் ஹுசேன் என்று வையுங்கள் . 


ஹுசேன் 


திருக்குர் ஆனைத் திறக்கும் போது எதிர்ப் பக்கத் 

தின் ஏதாவது வசனத்திலிருந்து பெயரைத் 


43 


தோந்தெடுக்க வேண்டும் என்று சொல் 
கிறார்களே இது சரியானதா ? 

* இது மார்க்கச் சட்டம் அல்ல . 
குறிப்பிட்ட தினத்தில் பிறக்கும் குழந்தைக்கு , 

குறிப்பிட்ட எழுத்தில் ஆரம்பமாகும் 
பெயரை வைக்கவேண்டு என்று நிலவும் 
கருத்து சரியானதா ? 


* இதுவும் மார்க்கச் சட்டம் அல்ல . 


குழந்தைகளுக்கு எவ்விதப் பெயர்களைச் சூட்ட 

வேண்டும் ? 


ஆண்களுக்கு நபிமணி ( ஸல் ) அவர்களின் 
மேன்மைமிக்க தோழர்களின் பெயர்களும் , 
பெண்களுக்கு நபிமணி ( ஸல் ) அவர்களின் 
இல்லக்கிழத்தியார்களான அன்னையார் 
களின் பெயர்களும் சூட்டுங்கள் . வேறு 
பெயர்கள் இடுவதும் சரியானதே . ஆனால் 
அவை மார்க்கத்திக்குப் புறம்பாக இருக்கக் 
கூடாது . 


விடை மொழிபவர் : அப்துல் வஹ்ஹாப் 
சரி பார்த்தவர் : உஸ்மான் கபர்லஹூ 

ரஹ்மான் 
தலைமை முப்தி , 
மதரஸதுல் பாகியாதுஸ் ஸாலிஹயாத் 
வேலூர் 
5 , ரபியுஸ்ஸானி 88 ( ஹி ) . 


முஸ்லிம் பெயர்கள் 


* குழந்தைகளுக்குப் பெயரிடுவதற்கான தனிச் 

திட்டங்கள் இல்லை என்றாலும் , தங்கள் 
குழந்தைகளுக்குப் பெற்றோர்கள் சிறந்த பெயர்களைச் 
சூட்டிவிட வேண்டும் . மறுமையில் நீங்கள் உங்கள் 
பெயராலும் உங்கள் தந்தையின் பெயராலும் அழைக் 
கப்படுவீர்கள் . எனவே , அழகான பெயர்களுடன் 
திகழுங்கள் என்று நபிமணி ( ஸல் ) அவர்களின் 
அருண்மொழி இருக்கிறது . 


* ஆண்டவனின் தனிப் பெயர்கள் , குணப் 
பெயர்களுடன் அப்த் ஐச் சேர்த்துக் கொண்டால் 
அவை சரியான முஸ்லிம் பெயர்களாகி விடும் . தீர்க்க 
தரிசிகள் , நபிமணி ( ஸல் ) அவர்களின் மேன்மை 
மிக்க தோழர்களின் பெயர்களும் 

சிறந்தவை ; 
நற்பேறு பெற்றவை . 


* நபிகள் நாயகம் ( ஸல் ) அவர்கள் , தவருன 
பெயர்களைச் செவியுற்ற சமயங்களில் அவைகளை 
மாற்றி நல்ல பெயர்களைச் சூட்டினார்கள் . 


* குறிப்பிட்ட நாளில் பிறக்கும் குழந்தையின் 
பெயர் குறிப்பிட்ட எழுத்தில் ஆரம்பமாக வேண்டும் 
என்று 

நினைப்பது தவறு . அதைப்போலவே 
திருக்குர் ஆனைத்திறந்து ,எதிர்ப்படும்பக்கத்திலிருந்து 
பெயரைத் தேர்ந்தெடுக்கவேண்டும் என்ற கருத்தும் 


45 


தவறானது . 

மார்க்கச் சட்டங்களில் எங்கும் 
இவற்றிற்கு ஆதாரம் இல்லை ! 
விளக்கம் தருபவர் 

முஹம்மத் 

அப்துல்லாஹ் 
சரி பார்த்தவர்கள் 1. நிஜாமுத்தீன் 

2. மஹ்மூத் அவர்கள் . 
* தாரும் உலூம் , தேவ்பந்த் அளித்த தீர்ப்பு * 


PLEARERSALTAR 


எண்களுக்குரிய பெயர்கள் 
பழங்காலத்தில் பெரிய குடும்பங்களில் எண் 
களுக்குரிய பெயர்கள் வழக்கத்தில் இருந்தன : 
Una 

பெண் பெயர் ( ஒன்று ) 
Secundus ஆண் பெயர் 

( இரண்டாவது ) 
Quentin 

( ஐந்தாவது ) 
Sextus 

( ஆருவது ) 
Septimus 

( ஏழாவது ) 
Octavius 

( எட்டாவது ) 
Octavia பெண் பெயர் 
Nona 

( ஒன்பதாவது ) 
Dacimus 

(பத்தாவது ) 
Decima பெண் பெயர் ( 
முஸ்லிம்களிலும் இத்தகைய எண்களுக்கு 
பல 

பெயர்கள் வழங்கி வருகின்றன . 
அவற்றில் , 
சானி ஆண் பெயர் 

( இரண்டாவது ) 
சாலஸ் 

( மூன்றாவது ) 
சாமின் 

( எட்டாவது ) 
பெண் பெயர் ( நான்காவது ) 
ஆகியவை மிக அதிகமாகக் காணப்படுகின்றன . 


ஆண் பெயர் 


12 


ராபி ஆ 


இஸ்லாமிய முறை 


குழந்தைக்குப் பெயர் சூட்டுவது எப்படி ? 

குழந்தை பிறந்ததும் , அதை நீராட்டி வெள்ளை 
யான துணியில் வைக்கவேண்டும் . (மஞ்சள் நிறத் 
துணி உபயோகிப்பதைத் தவிர்த்துவிடுதல் நலம் ) . 
அதன் செவியில் பாங்கு ஒலியை எழுப்பவேண்டும் . 
அது கேட்கும் முதல் சப்தம் பாங்கு சப்தமாக இருப் 
பது நலம் ( மாதர்குல மாணிக்கம் பாதிமா ( ரலி ) 
அவர்கள் ஆண்மகவை ( ஹுசேன் ரலி அவர்களை ) 
ஈன்றபோது நபிமணி ( ஸல் ) அவர்கள் பாங்கு ஓதி 
குல் ஹுவல்லாஹு அஹத் வாசகத்தை 
( சூரா ) ஓதி செவியில் ஊதினார்கள் ) பாங்கு சொல் 
லும் போது " ஹய்யா அலஸ் ஸலாத் 

தும் 
ஹய்யா அலல் பலாஹ் வும் வரும் சமயம் 
முகத்தை வலது புறமும் இடதுபுறமும் திருப்ப 
வேண்டியதில்லை . 

பிறகு " இன்னி ஊஈதுஹா பிக்கவதுற்றிய 
யாத்தஹாமினஷ் 

ஷய்தான் நிர்ரஜீம் 
( இறைவா ! இந்தக் குழந்தையையும் 

இதன் 
சந்ததியையும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சாத்தானின் 
தீங்கினை விட்டும் , உனது துணை கொண்டு பாது 
காப்புத் தேடுகிறேன் ) என்ற வசனத்தைப் படித்து 
வலது காதில் ஊதவேண்டும் . பிறகு இகாமத்து 
வாசித்து இடது காதில் ஊதவேண்டும் . ( எந்தக் 
குழந்தையின் வலது காதில் பாங்கும் , இடது காதில் 
இகாமத்தும் விழுகிறதோ அதை சாத்தான் தீண்ட 


47 


மாட்டான் என்று எம்பெருமானார் ( ஸல் ) அவர்கள் 
மொழிந்துள்ளார்கள் ). 


331 


இந்தச் சடங்கு முறையை நிறைவேற்றுபவர் 
நெறிமுறை தவறாத பெரியாராக இருக்கவேண்டும் . 
அவரே தனது கையால் இனிப்பை ( உதாரணமாக 
தேன் அல்லது பேரீச்சம்பழம் ) எடுத்து அதன் நாவில் 
வைக்க வேண்டும் . அப்பொழுதே முடிந்தால் சூட்ட 
வேண்டிய பெயரை மூன்று முறை உரத்த குரலில் 
உச்சரிக்க வேண்டும் . ஆண் குழந்தையாக இருந் 
தால் பெயருடன் சம்மாக்கல்லாஹு 

என்ற 
வார்த்தையையும் , பெண் குழந்தையாக இருந்தால் 

சம்மாக்கில்லாஹு என்ற வார்த்தையையும் 
பெயருக்கும் முன்பாக இணைத்துச் சொல்வது சிறப் 
பானது உதாரணமாக ஜலாலுத்தீன் 

என்ற 
பெயரைச் சூட்டினால் " சம்மாக்கல்லாஹுபிஜலாலுத் 
தீன் " என்றும் , ரஹ்மத்துன்னிஸா என்று பெயரிடுவ 
தாக இருந்தால் * சம்மாக்கில்லாஹு பிரஹ்மத் 

என்றும் சொல்லி மூன்று முறை 
அழைக்க வேண்டும் . பிறகு அந்தக் குழந்தையின் 
நலத்திற்காகவும் பெற்றோரின் நன்மைக்காகவும் 
இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது வழக்கம் . 


துன்னிஸா 


ஆண் குழந்தை பிறந்தால் மகிழ்ச்சி கொண் 
டாடுவதும் , பெண் குழந்தை பிறந்தால் வெறுப்பு 
கொள்வதும் தவறாகும் . நபிமணி ( ஸல் ) அவர்கள் 
பெண் குழந்தைகளையே அதிகமாக நேசித்தார்கள் . 
மேலும் பல பெரியார்கள் தங்களுக்குப் பெண் 
குழந்தையே பிறக்கவேண்டும் 

விரும்பி 


என் 


று 


னார்கள் ! 


48 


தான் ) 


பிறகு ஏழாம் நாளன்று குழந்தையின் தலை 
முடியை ( அது பெண் குழந்தையாக இருந்தாலும் 

எடுக்கவேண்டும் . அன்று குழந்தைக்குப் 
பெயர் இட்டு அகீகாவை நிறைவேற்றி தலைமுடியை 
எடுத்து விடுவது தான் நியமன ஒழுங்காகும் . 


இறக்கிய தலைமுடியை நிறுத்து , 

அதன் 
எடைக்குச் சமமான பொன் அல்லது வெள்ளியை 
தர்மம் செய்ய வேண்டும் . நபிகள் நாயகம் ( ஸல் ) 
அவர்களின் ஆணைக்கேற்ப , பாதிமா ( ரலி ) அவர்கள் 
ஹுஸைன் ( ரலி ) அவர்களின் முடிக்குச் சம எடை 
யான வெள்ளிக் காசை ( திர்ஹம் ) ஏழை மக்களுக்கு 
வழங்கினார்கள் . நீ செய்யும் தர்மம் , இடர்களை 
அகற்றுவதோடு உனக்கு நல்வாழ்வினை அமைத்துத் 
தருவதற்கான வல்லமை வாய்ந்தது 
பெருமானார் ( ஸல் ) அவர்கள் அருண்மொழி வழங்கி 
னார்கள் . 


என்று 


அகீகா என்றால் என்ன ? 


ஆண் 


குழந்தை பிறந்த ஏழாம் நாளில் 
குழந்தைக்கு இரு ஆடுகளும் , பெண் பிள்ளைக்கு 
ஓர் ஆடும் அறுத்து தானம் செய்வது தான் அகீகா 
எனப்படுகிறது . இதற்காக எந்தக் குறையும் இல்லாத 
சிறந்த ஆடுகளே தேர்ந்தெடுக்கப்படுகின்றன . 
அகீகாவுக்காக ஆடு ( அல்லது பசு அல்லது ஒட்டகம் ) 
அறுக்கும்போது இந்தப் பிரார்த்தனையைச் செய்ய 
வேண்டும் . 


49 


آبله 
فاعقيقة 
بینی 
دن 
مهابرمه 
ولحمها 
بلحمه 
وعمها 
لعب 
وحدها 
بجرب 
وشعرها 
بشعره 
الله 
جعلهاندا 
بنی 
من 
التاريښم 
الله 
الئے 
اب 


இறைவா ! இது எனது மகனின் ( இங்கு 
குழந்தையின் பெயரைச் சேர்த்துக் கொள்ள 
வேண்டும் . ) அகீகாவாகும் . இதன் இரத்தம் 
அவனது இரத்தத்திற்குப் பதிலாக , இதன் 
இறைச்சி அவனது இறைச்சிக்குப்பதிலாக இதன் 
எலும்புகள் அவனது எலும்புக்கு பதிலாக , இதன் 
தோல் அவனது தோலுக்குப் பதிலாக , இதன் முடி 
அவனுடைய முடிக்குப் பதிலாக , இறைவனே ! 
இதை எனது மகனின் நரகத்திற்கு விடுதலை 
ஈடாக ஏற்றுக்கொள் ! ஆண்டவன் பெயரால் 
ஆரம்பிக்கிறேன் . ஆண்டவன் பெரியவன் . 


( அரபி வாசகம் பெண்குழந்தைக்கும் ஆண் 
குழந்தைக்கும் ஒரேவிதமானது தான்- முதல் வரியில் 
புலான் வுக்குப் பதிலாக குழந்தையின் பெயரைச் 
சேர்த்துக்கொள்ள வேண்டும் . ) 


இந்தப் பிரார்த்தனை ஞாபகம் இல்லாவிட்டாலும் , 
" பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் " என்று மட்டும் 
சொன்னாலும் அகீகா நிறைவேறிவிடும்- . 


50 


குழந்தையின் தலை முடி எடுக்கப்பட்டதும் , குங்கு 
மப்பூ அல்லது சந்தனம் அரைத்துத் தடவவேண்டும் . 

தாய் தாமே குழந்தைக்குப் பாலூட்டுவது சிறப் 
பானது . ஏதேனுமொரு முக்கியமான 

காரணத் 
தால் இது முடியாவிட்டால் வேறொரு பெண்ணிடம் 
பாலூட்டச் செய்யலாம்- . 

குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் அகீகா வை 
நிறைவேற்றுவதற்குரிய பொருள் வசதி பெற்றோர் 
கையில் இல்லாவிட்டால் வசதி வந்த பிறகு இதைச் 
செய்யலாம் . பையன் தான் பால்யனான பிறகும் கூடத் 
தனக்காகத் தானே அகீகா வை நிறைவேற்றலாம் . 
அப்போது பெற்றோர்களின் பொறுப்பும் நீங்கிவிடு 
கிறது . நபிமணி முஹம்மத் ( ஸல் ) அவர்கள் தாங்கள் 
தீர்க்கதரிசியாகி விட்ட 

விட்ட பின்னரே , தங்களுக்காக 
அகீகா வை நிறைவேற்றினார்கள் என்பதற்கு பத் 
ஹுல் ஜவா தில் ஆதாரம் இருக்கிறது 

குழந்தை பிறந்த ஏழாம் நாளில் அதற்குப் 
பெயரிடுதல் அவசியமாகும் . ஏழாவது நாளுக்கு 
முன்பாகவே குழந்தை மரித்துவிட்டாலும் அந்த 
ஏழாவது நாளில் பெயரிடவேண்டும் . உயிர் ஊதப் 
படும் பக்குவத்தை எட்டிய பத்து மாதத்திற்கும் 
குறைவான சிசு பிறந்தாலும் அதற்கும் பெயரிட 
வேண்டும் ! 

குழந்தை பேசுவதற்கான தகுதியைப் பெறும் 
போது அதற்கு கலிமா வும் ( லா இலாஹா 
இல்லல்லாஹு முஹம்மதுர் ரஸுலில்லாஹ் ) 
பனி இஸ்ராயீல் " சூரா வின் கடைசி வாசகமும் 
சொல்லித்தரவேண்டும் . 

இது 
தான் : 


கடைசி 


வாசகம் 


ثل 
الحمد 
و 
الی 
کم 
يتخول 
لم 
تین 
له 
شريك 
في 
الممل 
ولم 
ین 
له 
و 
من 
اللو 
كبر 
تكبيرا 


" எல்லாப் புகழும் ஆண்டவனுக்குரியது . அவ 
னுக்குக் குழந்தைகள் இல்லை . அவனது பேராட்சியில் 
அவனுக்கு கூட்டும் இல்லை . அவன் பலவீனமானவன் 
என்ற காரணத்திற்காக அவனுக்கு உதவியாளனும் 
இல்லை . அவனுடைய சிறப்பை நல்ல முறையில் 
சொல்லுங்கள் - 

குழந்தைக்கு இரண்டு ஆண்டுகள் முடிவுற்றதும் 
தாய்ப்பாலை விடுவித்துவிடவேண்டும் . 
ஆண் குழந்தைக்கு 

குழந்தைக்கு சுன்னத்து ( குறியின் 
நுனித்தோல் செதுக்கல் செய்யவேண்டும் . இதற்குக் 
கால வரம்பு இல்லை என்றாலும் குழந்தைப் பருவத்தி 
லேயே இதை நிறைவேற்றிவிடுவது நலம் . தபிமணி 
( ஸல் ) அவர்கள் ஹசன் ( ரலி ) ஹுசேன் ( ரலி ) அவர் 
களுக்கு அக்காவுடன் ஏழாவது நாளில் சுன்னத்தும் 
செய்து விட்டார்கள் . ஏழாவது வயதிலும் , ஒன்பதா 
வது வயதிலும் இதைச் செய்யலாம் என்றும் சொல் 
கிறார்கள் . முதியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் 
கொண்டு முஸ்லிமாகி விட்டால் , அவர்களுக்குச் 
சுன்னத்து செய்யவேண்டிய அவசியம் இல்லை ; 

குழந்தைக்கு ஏழு வயதானதும் அதற்குத் தொழு 
கையைக் கடைப்பிடிக்குமாறு போதனை செய்ய 
வேண்டும் . ஒன்பது வயதுச் சிறுவனைத் தனி படுக் 
கையில் படுக்கச் சொல்லவேண்டும் . குழந்தைக்கு 
மதச் சட்டங்களும் , திருக்குர் ஆனும் சொல்லிக் 
கொடுக்க வேண்டிய பொறுப்பும் பெற்றோர்களைச் 
சார்ந்ததே ! 


52 


மூன்று வினாக்கள் , 


ஐந்து அறிஞர்கள் 


இந்தியாவின் மூன்று தலைசிறந்த அரபிக் 
கல்லூரிகளைச் சார்ந்த மார்க்கச்சட்டத் தீர்ப்பாளர் 
களிடம் பெயர்களைக் குறித்து மூன்று வினாக்களை 
எழுப்பினோம் . வினாக்களையும் , அவற்றிற்கு அந்த 
அறிஞர்கள் வழங்கிய தீர்ப்புகளையும் கீழே தந் 
துள்ளோம் : 
1 . 

எவருடைய பெயருடன் முஹம்மத் அல்லது 
அஹ்மத் என்ற பெயரும் சேர்க்கப்பட்டு இருக் 
கிறதோ அவரை நாகத்தின் தீ அணுகாது என்ற 
கருத்து சரியானதா ? 

2. அபூபகர் , அபூகாலித் போன்ற காரணப் 
பெயர்களை ( குனியத் ) இயற்பெயராகவே குழந்தை 
களுக்குச் சூட்டி விடலாமா ? 

3. அப்துல் முனாப் , அப்துல் முதல்லிப் என்ற 
பெயர்கள் சரியானவையா ? 

* எவருடைய பெயருடன் முஹம்மத் 
அல்லது அஹ்மத் சேர்க்கப்பட்டு இருக்கிறதோ , 
அவரை நாகத் தீ எரிக்காது என்று சொல்வது கடின 
மாகும் . ( ஹதீஸ் ) நபிமணி ( ஸல் ) அவர்களின் 
அருள் மொழியில் இவ்வாறு உள்ளது : 


من 
ولدل 
مولود 
فسماه 
محمد 
اكان 
هوو 
مولودة 
في 
الجنة 
. 
رواه 
ابن 
عسکردشای 
ص 
۳ 


53 


அதாவது ஒருவனுக்கு ஆண்மகன் பிறந்தால் 
அதற்கு அவன் முஹம்மத் எனப் பெயரிட்டால் , 
அவனும் அவனது மகனும் சொர்க்கத்தில் இருப் 
பார்கள் . 


ஆனால் , சிறப்பான நற்காரியங்களினின்றும் 
விலக்கு அளிப்பது அதன் குறிக்கோள் அல்ல 
என்பது வெளிப்படையானது . ஆண்டவன் விரும்பி 
னால் இந்தப் பெயர் வைப்பதும் , சொர்க்கத்தை 
அடைவதற்கான காரணமாக இருக்கமுடியும் எனக் 
கூறலாம் . 


குனியத்தை ( காரணப் பெயரை ) சொந்தப் 
பெயராகவே சூட்டிவிடலாம் . எனவே , அபூபகர் , 
அபூகாலித் போன்ற பெயர்கள் சரியானவையே . 


ولوكن 
ابنه 
الصغير 
بابي 
بكر 
وغيره 
كره 
بعضهم 
وعامتهملايكويه 
لان 
ال 

اشای 
من 
) من 
يريدون 
به 
التفاؤل 


. 


அப்துல் முனாப் , அப்துல் முதல்லிப் பெயர் 
களை வைக்கக் கூடாது . 


விடை எழுதியவர் : முஹம்மத் அப்துல்லாஹ் சலீம் 

இந்த பதில்கள் சரியானவை மஹமூத் அவர்கள் . 
0 தீர்ப்புச் சபை , தாருல் உலூம் , தேவ்பந்த் O 


54 


ஒருவருக்கு ஆண்மகன் பிறந்தால் , அதற்கு 
அவர் முஹம்மத் என்று பெயரிட்டால் தந்தையும் 
மசனும் சொர்க்கவாசிகள் என்று துர்ருல் முக்தா ரி 
லும் , அதன் விளக்கவுரையிலும் உள்ளது . மேலும் 
எல்லாப் பெயர்களையும் விட முஹம்மத் , அஹ்மத் 
ஆகியவை ஆண்டவனுக்கு விருப்பமான பெயர்கள் 
என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது . 


وورد 
من 
ولدله 
مولود 
فسماه 
محمدا 
كان 
هو 
ومولوده 
في 
الجنة 
. 
( 
رواه 
ابن 
شيب 
كر 
عن 
امامه 
رفعه 
وقال 
السيوصی 
امترا 
لحديث 
) 


ان 
اسم 
محمد 
و 
احمد 
لحب 
الی 
الله 
تعالے 

و 
( 
ردالمختارث 
درخت من 
جميع 
الاسماء 


இந்தப் பெயர்கள் வைப்பது சரியானதே ; 
பல அறிஞர்களும் இதை அருவருப்பானதாகக் கருத 
வில்லை . பொதுவாகவே மக்கள் நற்சகுனத்தை 
எண்ணுகிறார்கள் , துர்ருல் முக்தாரில் இருப்பது 
போல் : 


55 


ولوكى 
ابنه 
الصخربانی 
بکرو 
عامتهم 
لايكرك 
لان 
الاسيرالون 
سب 
التنال 

و 
ورد 
المختار 
) 


அப்துல் முனாப் பெயர் வைப்பது தவறானது ; 
ஏனெனில் , முனாப் மிகப் பெரிய விக்கிரகத்தின் 
பெயராக இருந்தது . 


ومناف 
اصله 
مناقة 
اسم 
صنمكان 
اعظم 
اصنامهم 
كذا 
السيرت 
الکلی 
۔ 


அப்துல் முதல்லிப் பெயர் வைப்பது இறைவ 
னுக்கு இணை வைப்பது போலாகும் ; எனவே , தவறு 
னது ஆகும் . 


کسانی 
که 
در 
ام 
نهادن 
خودرابن 
خلد 
و 
عبد 
ند 
این 
شهرک 
درسی 
است 

وتغيرنزی 
صفر 
تا 
سورة 
البقرة 
) 


எழுதியவர் : அப்துல் வஹ்ஹாப் . 
உஸ்மான் கபர்லஹரஹ்மான் 
மதரஸயே பாகியாதுஸ் ஸாலிஹாத் , 

வேலூர் 


56 


இந்தக் கருத்து தவறானது ; அடிப்படை 
இல்லா தது ; இதற்கு எந்தவிதமான ஆதாரமும் 


இல்லை . 


சரியானவையே . அஸ்மாவுர் ரிஜால் லில் 
( ஆண் பெயர்கள் ) மின் அஸ்மஹு குனியதுன் 
( சிறப்புப் பெயர்களின் பெயர்கள் ) தலைப்பில் 
பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன . 


பல 


O இல்லை . ஏனெனில் இறைவனின் சிறப்புப் 
பெயர்களுடன் மட்டும் அடிமைத்துவத்தின் இணைப்பு 
செய்யமுடியும் . இந்தப் பெயர்கள் அறியாமையின் 
காலத்தை ( இஸ்லாத்தின் தோற்றத்திற்கு முன்பு ) 
சார்ந்தவை . 

ஹாபிஜ் அப்துல் வாஜித் உமரி 

முதல்வர் 
ஜாம ஆ தாருஸ்ஸலாம் , 

உமராபாத். 


தமிழக மலையாள முஸ்லிம் பெயர்கள் குறித்து , 
ஜனாப் மௌலானா மௌல்வி சையத் 
உஸ்மான் சாஹெப் பஹ்மி ( உமரி ) 

அவர்களின் , 


ஆய்வும் கருத்தும் 


சார்ந்த 


நபிகள் நாயகம் ( ஸல் ) அவர்கள் காலத்தில் 
இஸ்லாத்தைத் தழுவியவர்களின் , பழைய மூட 
காலத்தைச் 

பெயர்களே நிலைத்து 
நின்றன . இதற்கு உதாரணமாக அபூபகர் , உமர் , 
உஸ்மான் , அலி , அப்பாஸ் , ஹம்ஜா , குபைப் , 
முஆவியா போன்ற ஆண் பெயர்களையும் , கதீஜா , 
உம்மே குல்ஸும் , ஜைனப் , ருக்கையா , உம்மே 
ஹானி போன்ற பெண் பெயர்களையும் குறிப்பிட 
லாம் . ஆனால் மார்க்கத்தின் நம்பிக்கைக்கு முர 
ணான அல்லது விக்கிரகங்களின் பெயர்களைத் தழுவி 
வைக்கப்பட்ட பெயர்கள் மட்டும் மாற்றி அமைக் 
கப்பட்டன . அக்காலத்தைச் சார்ந்த சிறந்த 
பெயர்களை இதுவரை முஸ்லிம் உலகில் முஸ்லிம் 
கள் பெரிதும் விரும்பி , அவற்றினைத் தங்கள் மக்கட் 
செல்வங்களுக்குச் சூட்டி வருகிறார்கள் . இஸ்லாத் 
தில் ஆண்டவனின் குணப்பெயர்களுக்கு முன்பாக 
அப்த் ஐச் சேர்த்து அப்துல்லாஹ் , அப்துர்ரஹ் 
மான் , அப்துல் கப்பார் , அப்துல் காதிர் என்பது 
போல் குழந்தைகளுக்குப் பெயர் 

சூட்டுவது 
விரும்பத் தக்கதாகச் சொல்லப்பட்டு இருக்கிறது . 


5 


58 


இதைத் தவிர நபிமணி ( ஸல் ) அவர்களின் அரு 
மைத் தோழர்கள் , தகைசார்ந்த முன்னோர்கள் 
பெரியார்கள் ஆகியோரின் பெயர்களை இடுவதும் 
மரபு வழக்கமாகும் ; நன்மைகள் அடைவதற்கான 
வழியுமாகும் ! 

அரபியர்கள் துணைப் பெயருடன் பெயரைச் 
சூட்டும் பழக்கத்தை கையாளுகிறார்கள் . அபூ 
உபைதா , அபூதல் ஹா , அபூசாமித் அபுத்தர்தா 
போன்ற ஆண் பெயர்களும் , உம்மே குல்ஸும் , 
உம்மே ஹானி , உம்மே சல்மா , உம்மே ஹபீபா 
போன்ற பெண் பெயர்களும் இவ்வகையைச் 
சார்ந்தவை . இம்முறையும் கண்டனத்திற்குரியது 
அன்று . நபிமணி ( ஸல் ) அவர்களின் தோழர் 
களில் சிலர் தங்களின் ஏதேனுமொரு 
அல்லது சிறப்பின் காரணமாக , புகழ் பெற்றனர் . 
அந்தக் குணம் அல்லது சிறப்பைக் குறிப்பிடும் 
போது , நாம் அதற்குரியவரைத்தான் நினைவுறுத் 
திக் கொள்கிறோம் . அபூதுராப் , ஜுல்யதைன் 
சைபுல்லாஹ் , ஜுல்பிகார் ஆகிய சிறப்புப் பெயர் 
கள் இத்தகையவை . உண்மையில் இவர்களுடைய 
இயற்பெயர்கள் வேறு . 


குணம் 


அரபியர்கள் பல குடும்பங்கள் , பல உறவுக் 
குழுக்களாக தனிப்பட்டு இருக்கிறார்கள் . ஒவ் 
வொரு குழுவைச் சார்ந்தவரும் , தங்கள் மரபுப் 
பெயர் வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என் 
பதை விரும்புகிறார்கள் . இந்த வழக்கம் மூட 
காலத்திலிருந்தே வருகிறது . இதனை நபிமணி 
( ஸல் ) அவர்களும் தடுக்கவில்லை . அவர்களுக்குப் 
பிறகும் இந்த வழக்கம் தொடர்ந்து வருகிறது . 


59 


குரேஷி , ஹுசேனி, உஸ்மானி , அப்பாஸி , பாதிமி 
போன்றவை இவ்வகையைச் சார்ந்தவை . இத் 
தொடர் உண்மையில் அந்தக் குழுவின் ஒரு பெரிய 
மனிதரின் பெயரிலிருந்து ஆரம்பமாகிறது . இம் 
முறையும் தவறானது அல்ல ! 


மக்கள் மக்கா நகரை விட்டு , மதீனாவுக்கு 
( ஹிஜ்ரத் செய்து ) சென்றபோது அவர்கள் பெய 
ருடன் மஹாஜிர் ( அகதி ) என்ற வார்த்தையும் 
சேர்க்கப்பட்டது . மதீனாவில் இருந்து அவர் 
களுக்கு ஆதரவும் உதவியும் அளித்தவர்களின் 
பெயர்களுடன் அன்சார் ( உதவுபவர் ) என்ற 
வார்த்தை இணைத்து கொள்ளப்பட்டது . இந்த 
அன்சாரி , மஹாஜிர் ஆகிய தொடர்கள் இன்று 
வரையிலும் உள்ளன . இந்த பெயர்கள் வந்தவர் 
கள் இருந்தவர்கள் ஆகியோரின் குடும்பங்களை 
விளக்குகின்றன . இஸ்லாம் இந்த இரு வார்த்தை 
களை பெரிதும் விரும்புகிறது . 


நபிகள் நாயகம் ( ஸல் ) அவர்களின் குடும்பத் 
தைச் சார்ந்த முஸ்லிம்களின் பெயர்களுடன் 
பொதுவாகவே சையத் ( தலைவர் ) என்ற வார்த் 
தையை சேர்த்துக் கொள்கிறோம் . பலவேறு நாடு 
களில் வாழும் சையத்கள் தங்கள் வட்டார 
மொழிகளின் காரணமாக இதனை மாற்றியும் 
கொண்டிருக்கிறார்கள் . உதாரணமாக , மலபாரில் 
சையதிற்காக தங்கள் எனும் வார்த்தையை உப 
யோகிப்பதை குறிப்பிடலாம் . மீர் எனும் துணைப் 
பெயரைக் கொண்ட ஒருவரிடம் , " தங்கள் 
குடும்பப் பெயரில் உள்ள மீர் எதனைக் குறிக் 


60 


நாடு 


கிறது ? " என்று கேட்டேன் . அவர் " அது சையத் 
என்பதையே குறிக்கும் என்றார் . 

இஸ்லாம் அரபு நாட்டிலிருந்து , வெளி 
களில் பரவிய சமயம் , அதனைத் தழுவியவர்கள் 
தங்கள் பெயர்களுடன் தங்கள் வட்டார முக்கி 
யத்துவத்தையும் நிலைத்திருக்கச் செய்தனர் . 
இதனால் பேக்- கானம் - கான் போன்ற வார்த் 
தைகள் உட்புகுந்தன . சிலர் தங்கள் பெயருடன் 
நாட்டுப் பெயரையும் சேர்த்துக் கொண்டார்கள் , 
சுஹேப் ரூமி- சல்மான் பார்ஸி- முஹம்மத் இஸ் 
மாயீல் புகாரீ. உஸ்மான் ஹார்வனி ....பிலால் 
ஹப்ஷி - அப்துல் வஹாப் நஜதி என்பதுபோல் ... 
இஸ்லாத்தின் கொள்கைகளுக்கு இது முரண்பட் 
டது அன்று . தவறான முறையும் அல்ல என்பது 
என் கருத்து . " நாம் , உங்களை குடும்பங்கள் 
மரபுக் குழுக்களாக பிரித்து இருக்கிறோம் ! நீங்கள் 
ஒருவரை மற்றொருவர் சுலபமாகத் தெரிந்து 
கொள்வதற்காகத்தான் ! ஐயமின்றி பயபக்தி 
கொண்டிருப்பவனே 

ஆண்டவனிடம் உயர்ந் 
தவன் ஆவான் . " என்று திருக்குர்ஆன் கூறுகிறது . 
இதன் மூலம் எந்த மனிதனும் , தனது குடும் 
பத்தை , பெருமைக்கு காரணமாக கொள்ள 
லாகாது என்பது விளங்குகிறது . அவன் எந்தக் 
குடும்பத்தைச் சார்ந்தவனாக இருப்பினும் பயபக்தி 
யுள்ளவனே சிறந்தவனாவான் என்பதை இந்த 
வசனம் தெளிவாக எடுத்துரைக்கிறது , 

இந்தியாவில் இயற்பெயர்களை மாற்றியும் , 
அதன் உருவத்தை சின்னாபின்னமாக்கி அழைக்கும் 
வழக்கம் இருக்கிறது . தஸ்து மஸ்து - ஜஅபூ 


61 


காது - முஹுது போன்றவை உண்மையில் தஸ்த 
கீர் - மஸ்தான்-ஜாபர் - காதிர் - முஹியத்தீன் 
என்ற அழகான பெயர்கள் தாம் ! மலபாரிலும் இத் 
தகைய பழக்கம் இருக்கிறது . அங்கு அஹ்மதை 
ஆமு என்றும் , அபூபக்கரை ஆவுகர் என்றும் , 
முஹியத்தீனை முயீ துன்னி அல்லது முயீது என்றும் 
கூறுகிறார்கள் . இம்முறை எவ்வகையிலும் சரி 
யானது அல்ல . நல்ல பெயர்களை உருமாற்றுவது 
முஸ்லிம்களின் மதசம்பிரதாயங்களுக்கு முரண் 
பட்ட செய்கையாகும் . 

என்னுடைய மலபார் நண்பர் ஒருவரின் 
பெயர் பரி குட்டி என்று இருக்கிறது . இது எத் 
தகைய பெயரோ ? என்று நான் கேட்டதற்கு 
அவர் , “ என் பெயர் பரீத் குட்டி என்பது தான் 
என் மொழியில் F ஐ குறிக்கும் எழுத்து இல்லாத 
தால் Parid kutty 

என்றார்கள் . 
படியோ அதிலிருந்து D யும் மறைந்துவிட்டது . 
அதனால் என் பெயர் பரி குட்டியாகி , இப்போது 
அரசாங்க அலுவலகத்திலும் அதுவே நிலைத்து 
விட்டது என்றார் . இதைப் போன்ற இயற்பெயர் 
களை உருமாற்றும் வழக்கம் கைவிடப்படவேண் 
டும் . குறிப்பாக கல்வியறிவு பெற்றவர்கள் இதை 
நினைவில் கொள்ள வேண்டும் . 

சிலர் அன்பு காரணமாக தங்கள் மக்கட் 
செல்வங்களுக்கு ஒரு துணைப் பெயரையும் சூட்டி 
விடுகிறார்கள் . பியாரு என்கிற முஹம்மத் இஸ் 
மாயீல் , பாஷா என்கிற அப்துர் ரஹ்மான் , சாபு 
என்கிற அப்துல் காதிர் என்பவைகளும் , மலபாரில் 
உள்ள குட்டி , குஞ்சி , குன்ஹி முதலியவைகளும் 


பிறகு எப் 


62 


காரணமாக 


இவ்வரிசையில் வருபவை . இது இந்த அளவி 
லேயே நின்றுவிட்டால் கவலை இல்லையே . 

நாள் 
டைவில் முஸ்லிம்கள் தங்கள் அறியாமையின் 

உண்மைப் பெயர்களை விட்டு மறு 
பெயர்களையே பெயர்களாகக் கருதி , அவற்றினைத் 
தங்கள் குழந்தைகளுக்குச் சூட்ட முற்பட்டனர் . 
இதனால் பியாரு - சாபு - லாலு- பாஷ போன் 
றவை உண்மைப் பெயர்களாகிவிட்டன . இது 
மிகவும் தவறான தாகும் - மலபாரில் முஸ்லிம் அல் 
லாதாரும் தங்கள் பெயர்களுடன் குட்டி , குன்ஹி 
ஆகியவற்றை சேர்த்துக் கொள்கிறார்கள் . முஸ் 
லிம்களும் அவ்வாறே செய்கின்றனர் . முஸ்லிம் 
களும் , இந்துக்களும் தங்கள் தங்கள் இயற்பெயர் 
களுடன் இதை சேர்த்துக் கொண்டால் பரவா 
யில்லை . 

அவர்களின் இயற்பெயர்களி 
லிருந்து அவர்களின் 

மதமும் நம்பிக்கையும் 
தெளிவுபட வேண்டும் என்பது தான் நிபந்தனை 
யாகும் . 


ஆனால் 


பலர் அழகான பொருள்களின் பெயர்களையும் 
தங்கள் குழந்தைகளுக்கு சூட்டிவிடுகிறார்கள் . 
சுரய்யா , முஷ்தரி , கமர் , மெஹர் , பதர் , குல்நாஜ், 
குலாப் , குல்பதன் , ஷமீம் , கவ்சர் , தஸ்னீம் , நஸீம் 
ஆகிய பெயர்கள் கெடுதியானவை அல்ல எனினும் 
இவற்றில் மார்க்க நாகரீகம் அல்லது ஒழுக்கத்தின் 
அறிகுறி ஏதும் இல்லை . இந்தப் பெயர்களை இன் 
னொரு பெயருடன் இணைத்துவிட்டால் நல்லது . 
நசீம் அஹம்மத் , கவ்சர் முஹம்மத் , கவ்சருல் 
இஸ்லாம் , குலாப் முஹம்மத் என்பது போல் 
மாற்றினால் சிறப்பாக இருக்கும் . 


63 


பலர் இரண்டு நல்ல , சரியான தனிப் பெயர் 
களை இணைத்து சூட்டிக் கொள்கிறார்கள் . முஹம் 
மத் யூசுப் , இப்ராஹீம் அஹ்மத் , முஹம்மத் 
யாகூப் , ஈசா அபூபகர் , அஹ்மத் சுலைமான் , சுல் 
தான் முஹியத்தீன் , காதிர் முஹியத்தீன் என்பது 
போல்- இவைகளும் மார்க்க முறைப்படி நல்ல 
பெயர்களே - ஏனெனில் எம்பெருமானார் ( ஸல் ) 
அவர்களின் தோழர்கள் காலம் முதல் நமது முன் 
னோர்கள் வரை , இந்த இரண்டு பெயர்கள் முறை 
தொடர்ந்து வந்திருக்கிறது . 


வேறு 


சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு பெரியார்களின் 
பெயர்களை சூட்டி விடுகிறார்கள் . என்றாலும் அதை 
வட்டார மொழியில் பெயர்த்து விடுகிறார்கள் . 
இது மேலும் இழிந்த , அவசியமற்ற செயலாகும் . 
ஷம்சுத்தீனை கதிரவன் என்றும் , பதருல் இஸ் 
லாமை இஸ்லாத்தின் பிறை என்றும் மொழி 
பெயர்ப்பதைத்தான் குறிப்பிடுகிறேன் . 
சிலர் வட்டார மொழியின் சிறப்பை கருத்தில் 
கொண்டு , அதன்படி எழுதும்போது பெயரின் 
உச்சரிப்பே மாறிவிடுகிறது . அப்துர் ரஹ்மானை 
தமிழில் அப்துர் ரகுமான் என்று எழுதுவது போல் 
பல மொழிகளில் தவறுகள் ஏற்படுகின்றன . இது 
தவறானது . 

மார்க்கச் சீர்பெருமையின் அறியா 
மையே இதற்குக் காரணமுமாகும் . இதற்குரிய 
உதாரணங்கள் இந்தியாவின் இதர பகுதிகளைக் 
காட்டிலும் தமிழகத்திலும் , கேரளாவிலும் அதிக 
மாக உள்ளது . இது உண்மையில் இப்பிரதேச 
கலாசாரம் , மொழி ஆகியவற்றின் பலன் 
லாம் . நமது மார்க்கச் சிறப்பு , கலாசாரம் , பண் 


64 


பாடு ஆகியவற்றை மற்றவர்களுக்கு எடுத்துக் 
காட்டுவதை விடுத்து , நாமே அவர்களின் பழக்க 
வழக்கங்களை மேற்கொள்கிறோம் என்பது மிகவும் 
வருந்தத்தக்கது . 

பலர் தங்கள் பெயர்களுடன் குடும்பச் சிறப் 
புப் பெயரையும் இணைத்துக் கொள்கிறார்கள் , 
மரீத் , மூகானே , சித்தானே , நாகால் , வாலே , 
நெய்வாசல் என்பது போல் ! இந்தப் பெயர்கள் 
தவறானவை அல்ல . ஆனால் இவ்விதப் பெயர்கள் 
ஆண்டவனுக்கு இணை வைக்கக்கூடிய வகையில் 
எதுவும் இருக்கக் கூடாது என்பதை பார்த்துக் 
கொள்ள வேண்டும் . 

பலருடைய பெயர்கள் உருமாறி , அவர்கள் 
எந்த மதத்தினர் ? முஸ்லிமா ? வேறொரு மதத் 
தைச் சார்ந்தவரா ? என்று தெரிந்து கொள்ள 
முடியாதவாறு இருக்கின்றன . லாபிர் , லெவத் 
தம்பி இத்தகையவைதான் . முடிந்த அளவு விளங் 
காத பெயர்களிலிருந்து தப்ப வேண்டும் . முஸ்லிம் 
பெயர்கள் , " அவர் முஸ்லிம் " என்பதை எடுத்துக் 
காட்டுவதுபோல் அமைய வேண்டும் . 

ஜீலானி என்பது போன்ற , இடங்களை குறிக் 
கும் பெயர்களும் இருக்கின்றன . ஜீலானி என்பது 
சையத் அப்துல் காதர் ( ரஹ் ) எனும் பெரியாரின் 
சொந்த ஊரைக் குறிக்கிறது . ( எனவே இது பெயர் 
அல்ல ! ) வேறு சிலர் , பெரியார்களின் நினைவுக் 
குரிய மாதங்களின் பெயர்களையே குழந்தைகளுக்கு 
சூட்டி விடுகிறார்கள் - மதார் ( ஜமாதியுல் அவ்வல் ) 
பந்தா நவாஜ் ( ஜீகாய்தா ) என்பவை மாதப் 
பெயர்கள் - இம்முறை உகந்தது அன்று . குழந் 


65 


வேறு 


தைக்கு அது பிறக்கும் மாதத்தையே ஷாபானி , 
ரம்ஜானி என்றும் பெயரிடும் வட இந்திய முறை 
யும் இதே தவறான வகையைச் சார்ந்ததே ! 

பலவேறு நாடுகளைச் சார்ந்த முஸ்லிம்கள் , 
தராதர வேறுபாடுடைய பண்பாடு , 
வேறான மொழிகள் காரணமாக , பலவிதமான 
பெயர்களுடன் திகழுகின்றனர் . அதனால் கிழக்கில் 
வாழும் முஸ்லிம் , மேற்கு நாடுகளைச் சார்ந்த 
பெயர்களைக் கேட்டு , 

பெயரைக் கொண்டே 
அவர்கள் முஸ்லிம்கள் 

அறிந்து 
கொள்ள முடிவதில்லை . இந்தியாவிலும் ஒரு பகுதி 
யைச் சார்ந்தோரின் பெயர்கள் இன்னொரு மாகா 
ணத்தைச் சார்ந்தவருக்குப் புதிதாகத் தெரி 
கின்றன . இந்தியாவில் உருது மொழி அறியாத 
முஸ்லிம்களினிடையே இக்குறை அதிகமாக 


என்பதை 


உள்ளது . 


எனவே , முஸ்லிம்கள் தங்கள் மக்கட் செல்வங் 
களுக்கு நபிமணி ( ஸல் ) அவர்களின் தோழர்கள் , 
பெரியார்கள் , சிறப்புக்குரிய முன்னோர்கள் ஆகி 
யோரின் பெயர்களைச் சூட்ட வேண்டும் . ஆண்டவ 
னின் திரு நாமங்களையும் அப்த் ஐச் சேர்த்து 
பெயராக்கி கொள்ளலாம் . இம்முறை கையாளப் 
பட்டால் , உலகின் ஒவ்வொரு நாட்டின் முஸ்லிம் 
இதர நாடுகளின் முஸ்லிம்களை சுலபமாக தெரிந்து 
கொள்ளலாம் . இதையே இஸ்லாமும் விரும்பு 
கிறது . இவ்வாறு இல்லாவிடினும் ஆண்டவனுக்கு 
இணைவைக்கக் கூடிய வகையில் உள்ள பெயர்கள் 
நீக்கிவிட வேண்டும் . மார்க்கப் பண்பாட்டுக்கு 
உரிய வகையில் பெயர்களைத் தேர்ந்தெடுக்க 


66 


வேண்டும் ; அவை அவர்கள் வாழும் பகுதியில் 
உள்ள முஸ்லிம் அல்லாதார் வைத்துக்கொள்ளும் 
பெயர்களினின்றும் வேறுபட்டதாக 

இருக்க 
வேண்டும் . 

மனிதனின் பெயர் , அவனது செயல்களையும் 
சிந்தனைகளையும் உருவாக்கும் மூலமாக இருக் 
கிறது . எனவே மிகச் சிறந்த , நல்ல பொருள் 
களுடைய பெயர்களையே தேர்ந்தெடுத்துக் கொள் 
ளுங்கள் . 

உலகம் இவ்வளவுதான் ! 
பள்ளிவாசல்களில் தினமும் ஐந்து 
முறை பாங்கு சொல்லப்படுகிறது . இதன் 
மூலம் முஸ்லிம்கள் தொழுகைக்கு அழைக் 
கப்படுகிறார்கள் . எனவே பாங்கு என்றால் 
தொழுகைக்கு அழைப்பு என்பது எல்லோ 
ருக்கு மே தெரிகிறது . ஆனால் , குழந்தை 
பிறந்ததும் அதன் செவிகளில் சொல்லப் 
படும் பாங்குக்கு தொழுகை நிறைவேற்றப் 
படுவதில்லை . 

அது போன்றே மனிதன் 
மரணத்தை தழுவும் போது அவனது உடல் 
அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு நடத் 
தப்படும் தொழுகைக்கு பாங்கு சொல்லப் 
படுவதில்லை . 

அதாவது ஒரு பாங்குக்கும் தொழுக் 
கைக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி 
மிகச் சிறியது . அதுபோலவே , வாழ்க் 
கையும் குறுகலானது என்பதே பிறப்பின் 
பாங்கும் , மரணத்தின் தொழுகையும் எடுத் 
துக் காட்டுகின்றன ! 


தலைப்புப் பெயர் அகராதி 

(வரிசைக் குறிப்பு ) 


அ 
அகீபு 


அமீன் 


அகீல் 
அகூபு 
அக்தம் 
அக்தர் 
அக்தஸ் 
அக்பர் 
அக்மல் 
அக்ரம் 
அக்லாக் 
அக்ஜர் 
அசத் 
அசீம் 
அசீர் 
அ ( அ ) தல் 
அதல் 
அதா 
அதாபக் 
அதீக் 
அதீல் 
அத்ஹர் 
அபீப் 
அபுவ்வு 


அப்சர் 

அப்ஸெஹ் 
147 அப்ஜல் 
147 அப்ஜால் 
148 அப்ஹாம் 
91 

அமானத் 
91 

அமான் 
94 
94 

அமீர் 
96 

அம்சல் 
97 அம்பர் 
98 அம்மார் 
99 அம்ஜத் 
99 

அயாஜ் 
100 அய்பக் 
100 அய்யூய் 
100 அய்ன் 
149 அரபியுன் 
149 அரீஸ் 
100 அர்சலான் 
150 அர்பஅ 
151 அர்மஷ் 
100 அர்மான் 
151 அர்ஷத் 
151 அர்ஷ் 
101 அர்ஹம் 
101 

அலப் 
151 அலா 
156 

அ ( அ ) லிம் 
101 அ ( அ ) வா 
101 அலி 


102 
103 
103 
104 
105 
106 
107 
107 
108 
110 
157 
158 
111 
112 
112 
113 
158 
114 
114 
114 
114 
114 
114 
115 
159 
116 
116 
159 
1016 
116 
159 


அப்தஹி 
அப்த் 
அப்பாஸ் 
அப்பி 
அப்ரார் 


68 


அஹ்கம் 
அஹ்சன் 
அஹ்மத் 
அஹ்மர் 
அஹ்வத் 
அஹ்னப் 


13.8 
138 
139 
146 
146 
146 


ஆகிப் 


ஆகில் 
ஆதம் 
ஆதிப் 
ஆதிர் 
ஆதில் 
ஆபாக் 
ஆபாத் 
ஆபித் 


அலீம் 
அல் தமிஷ் 
அல்தாப் 
அல்லாஹ் 
அ ( அ ) வான் 
அவ்சாப் 
அவ்ரங்கஜேப் 
அவ்லா 
அவ்வல் 
அவ்ன் 
அனீஸ் 
அன்சர் 
அன்சார் 
அன்வர் 
அன்வார் 
அன்னான் 
அன்ஜும் 
அஸாகிர் 
அஸ்கரி 
அஸ்கர் 
அஸ்கர் 
அஸ்ரார் 
அஸ்லம் 
அஸ்லூப் 
அஷ்பாக் 
அஷ்ரப் 
அஜப் 
அஜீப் 
அஜீம் 
அஜீரு 
அஜீன் 
அஜீஜ் 
அஜ்மத் 
அஜ்மல் 
அஜ்ஹர் 
அஹத் 


163 
116 
117 ) 
118 
122 
122 
123 
123 
12.3 
164 
124 
126 
126 
127 
129 
164 
130 
164 
164 
131 
164 
131 
132 
133 
133 
134 
164 
164 
165 
166 
136 
166 
168 
136 
137 
139 


181 
170 
182 
170 
183 
186 
183 
173 
176 
184 
176 
176 
177 
186 
186 


ஆப்தாப் 


ஆமிர் 
ஆமிர் 
ஆரிப் 


ஆலம் 


ஆலி 


178 
179 


ஆலிம் 
ஆஸிப் 
ஆஸ்மான் 
ஆஷிக் 
ஆஜம் 
ஆஜர் 
ஆஜிம் 
ஆஜிஜ் 


179 
18.0 


இக்தசாப் 
இக்ததார் 


189 
189 


69 


ஈசா 
ஈசார் 
ஈமன் 
ஈஜாத் 


218 
218 
219 
219 


உசாமா 
உபீத் 
உமர் 
உம்மி 
உரூஜ் 
உர்கூன் 
உல்பத் 
உவைஸ் 
உன்வான் 
உஸ்மான் 


220 
220 
220 
221 
222 
222 
222 
222 
223 
223 


க்பால் 
இக்ராம் 
இக்ரார் 
இத்ரீஸ் 
இந்தகாப் 
இந்தஜாம் 
இபாத் 
இப்திகார் 
இப்றாஹீம் 
இமாத் 
இமாம் 
இம்தாத் 
இம் தியாஜ் 
இம்ரான் 
இர்தஜா 
இர்பான் 
இர்ஷாத் 
ல் திபாத் 
இல்யாஸ் 
இவஜ் 
இனாயத் 
இன் ஆம் 
இன்ஷா 
இஸ்தெஹ்சான் 
இஸ்மாயீல் 
இஸ்ராயீல் 
இஸ்லாம் 
இஸ்லாஹ் 
இஷ்தியாக் 
இஷ்பாக் 
இஷ்ரத் 
இஜ்லால் 
ஜ்ஜத் 
இஹ்சான் 
இஹ்திராம் 
இஹ்திஷாம் 


190 
191 
193 
194 
194 
194 
212 
195 
19.7 
212 
198 
199 
200 
212 
201 
213 
201 
202 
203 
214 
214 
204 
205 
205 
205 
206 
206 
207 
207 
208 
216 
209 
217 
209 
210 
210 


கசீம் 
கதர் 
கதீப் 
கதீர் 
கதீர் 
கதூம் 
கத்தாப் 
கபாஷ் 
கபீர் 
கபீர் 
கபீல் 
கபீல் 
கபூர் 
கமர் 
கமால் 
கயாஸ் 
கயூர் 


240 
240 
224 
224 
240 
241 
225 
252 
225 
252 
241 
253 
234 
241 
253 
234 
235 


70 


காலிக் 


காலிப் 


கய்யூம் 
கராமத் 
கரீப் 
கரீம் 
கர்தம் 
கர்ரார் 
கலாம் 
கலீக் 
கலீபா 
கலீம் 
கலீல் 
கவி 
கவீம் 
கவுஸ் 
கவ்சர் 
கவ்மஸ் 
கவ்வாம் 
கனி 
கன்ஞ் 
கஷ்ஷாப் 
கஜன்பர் 
கஹ்ஹார் 
கா ஆன் 
காசிம் 
காசித் 
காசிர் 
காதிம் 
காதிம் 
காதிர் 
காதே 
காபிசு 


கிஜர் 


242 கார் தார் 
254 
243 

காலித் 
255 
256 காவர் 
256 

கானான் 
257 கான் 
226 காஷிப் 
225 காஜி 
258 காஜி 
226 

காஜிம் 
243 காஹிர் 
243 கிபாயத் 
235 கியாம் 
259 கிராமி 
243 
243 குதாபஷ் 
236 குதுப் 
263 
259 குத்தூஸ் 
237 

குத்ரத் 
243 குத்ஸி 
243 
244 

குபூல் 
244 குரேஷி 
245 குர்அ 
228 குர்பான் 
228 குர்ரம் 
245 குர்ஷித் 
245 குலாம் 
245 குல் 
260 குல்ரேஜ் 
245 குல்ஜார் 
260 குவாஜா 
246 குஸ்ரு 
238 குஷ்கவார் 


260 
228 
228 
238 
229 
230 
230 
260 
238 
246 
261 
246 
261 
247 
263 
230 
231 
247 
262 
247 
248 
248 
231 
248 
249 
249 
249 
231 
231 
238 
263 
263 
264 
232 
232 
232 


குதூம் 


குபாப் 


காபிர் 


காபிஜு 


காமில் 
காயிம் 
காயிர் 


71 


கைசர் 
கைசர் 
கைப் 
கைராத் 
கைர் 


கைலு 


கைஸ் 


கோகப் 


சஅத் 
சஆதத் 
சகாவத் 


262 சய்யத் 
249 

சர்தார் 
262 

சர்தாஜ் 
232 சர்பராஜ் 
233 சர்வத் 
251 சர்வர் 
251 சலாசத் 
262 சலாமத் 

சலாம் 

சலாஹ் 
269 சலீம் 
269 சல்மான் 
270 
271 

சனாயா 
291 சன்னான் 
265 சஜ்ஜாத் 
291 சஹல் 
291 

சாகர் 
292 
271 

சாகிப் 
271 சாதாத் 
292 
293 
293 சாபித் 
272 
294 
294 சாயிப் 
295 

சாயிம் 
272 சாயிர் 
295 

சாயில் 
295 சாலிக் 
265 சாலிம் 
272 சாலெஹ் 
266 சாஜித் 
296 சாஹிப் 
273 சாஹிர் 


275 
276 
275 
277 
266 
278 
279 
276 
280 
296 
280 
282 
267 
283 
296 
283 
284 
284 
284 
267 
284 
296 
284 
268 
268 
268 
298 
298 
285 
285 
284 
285 
298 
285 
298 
286 


சகீர் 
சக்லைன் 
சதகத் 
சதர் 
சதாகத் 
சத்தார் 
சத்வத் 
சபாஹ் 
சபீ 
சபீர் 
சபீர் 
சபீஹ் 
சபூர் 
சப்தர் 
சப்பாஹ் 
சப்வான் 
சமத் 
சமர் 
சமீ 
சமீன் 
சம்சாம் 


சாகி 


சாதிக் 
சாபிக் 


சாபிர் 
சாமின் 


சயீத் 


72 


சிகந்தர் 
சித்தீக் 
சிபாத் 
சிப்கத் 
சிப்த் 
சிராஜ் 
சுப்ஹான் 
சுரூர் 
சுலைமான் 
சுல்தான் 
சுவூத் 
சுன்புல் 
சுஹேல் 
சுஹும் 


தஸ்லீம் 


சூலத் 
சைப் 


தாசீர் 


286 தவக்கித் 
298 தவ்கீர் 
300 தவ்சீப் 
300 தவ்பீக் 
28 

தவ்லத் 
287 தவ்வாப் 
287 தவ்ஹீத் 
288 தன் வீர் 
288 தன்ஜீல் 
288 

தஸத்துக் 
289 

தஸ்தகீர் 
289 

தஸ் தீக் 
289 
289 

தஸ்னீம் 
300 

தஜம்முல் 
301 
289 

தாசீன் 
தாபான் 

தாபிஷ் 
302 தாயின் 
303 

தாரிக் 
304 
305 
305 

தாவூத் 
305 

தானிஷ் 
329 

தாஜ் 
305 

தாஜ்தார் 
305 

தாஜ்வர் 
306 

தாஹா 
306 

தாஹெர் 
329 தியானத் 
307 திலாவர் 
331 தில்கஷ் 
331 தில்தார் 
332 தில்ஷாத் 
307 

திஹாமி 


த 
த ( அ ) ஜீம் 
தகீ 
தக்மீல் 
தக்ரீம் 
தபஜ்ஜுல் 
தபாரக் 
தபீப் 
தம் குனத் 
தம்யீஜ் 
தம்ஸில் 
தம்ஹீத் 
தய்யிப் 
தராஜியுன் 
தலீப் 
தல் அத் 
தல்ஹா 
தவக்கல் 


307 
307 
309 
309 
320 
310 
310 
310 
312 
312 
320 
314 
314 
315 
315 
316 
332 
316 
317 
321 
332 
334 
334 
321 
3.24 
317 
318 
318 
335 
335 
325 
325 
326 
3:26 
327 
319 


தாலே 
தாலிப் 


73 


தீன் 
துபேல் 
துராப் 
துஹுர் 


நகி 
நகீப் 


நக்காத் 
நக்காஷ் 
நசர் 
நசீர் 
நசீஹ் 
நதீம் 
நபாசத் 


328 

நாதிக் 
336 

நாதிர் 
319 

நாபிகா 
337 

நாபே 
நாயாப் 
நாயிப் 

நாஜான் 
338 

நாஜித் 
338 

நாஜிம் 
340 நாஜிர் 
340 நாஜிஷ் 
340 

நாஹின் 
340 நிசார் 
341 நியாமத் 
342 நிஷாத் 
342 நிஜாத் 
343 

நிஜாம் 
343 நிஹால் 
343 நுத்ரத் 
344 நுஸ்ரத் 
345 

நூர் 
345 

நூஹ் 
345 
345 
345 ப ஆருன் 
346 பகர் 
346 பகீர் 
347 பகீஹ் 
347 பக்தியார் 
348 பக்த் 
348 பக்ஷந்தா 
348 பக்ஷி 
348 பக்ஷ் 
349 பசாஹத் 
350 பசீர் 
351 

பசீஹ் 


353 
353 
354 
354 
354 
355 
355 
355 
355 
356 
357 
357 
357 
358 
358 
358 
359 
360 
360 
360 
361 
362 


நபீஸ் 
நயாஜ் 
நயீம் 
நவாஜிஷ் 
நவாஜ் 
நவீத் 
நவ்பல் 
நவ்ரஸ் 
நவ்வாப் 
நவ்ஷாத் 
நஸீம் 
நஜம் 
நஜர் 
நஜாகத் 
நஜாபத் 
நஜீப் 
நஜீர் 
நஜீர் 
நாசிர் 


363 
379 
380 
380 
363 
363 
363 
363 
364 
381 
364 
381 


6 


74 


பதர் 
பதீய் 
பதெஹ் 
பத்தாஹ் 
பய்யாஜ் 
பராக் 
பராஜ் 


பரீத் 


364 பாபா 
365 

பாபு 
382 பாயிக் 
383 பாயில் 
383 பாயிஸ் 
384 பாயிஜ் 
384 

பாரஸ் 
384 
366 பாரிஸ் 
365 பாரூக் 
385 

பாஷா 
386 பாஷா 
377 பாஜில் 
387 பாஜ் 
366 பிக்ர் 
387 பிதா 
388 பித்ரத் 
388 பித்வி 
388 பிராசத் 
388 பிலால் 
366 பிஸ்மில்லாஹ் 
367 
388 புரோக் 
369 

புர்கான் 
369 

புஷாரத் 
390 பெரோஜ் 
370 பேதார் 
370 பைசல் 
370 

பைஜான் 
372 

பைஜ் 
390 
372 

ம 
372 

மஆது 
391 மகாரிம் 
372 மக்கி 
372 மக்சூத் 


பர்கத் 
பர்மான் 
பர்ரக் 
பர்வேஜ் 
பர்ஜந்த் 
பர்ஜீஸ் 
பர்ஹத் 
பர்ஹான் 
பலாஹ் 
பவ்க் 
பவ்ஜி 
பஷர் 
பஷீர் 
பஜல் 
பஹர் 
பஹா 
பஹீம் 
பஹ்லூல் 
பஹ்ஜாத் 
பாகர் 
பாகி 
பாகிர் 
பாசித் 
பாதின் 
பாதெஹ் 
பாத்ஷாஹ் 
பாபர் 


373 
373 
392 
392 
373 
3.92 
378 
373 
392 
392 
373 
378 
394 
373 
395 
395 
395 
395 
395 
373 
374 
374 
397 
397 
375 
395 
376 
397 
397 
397 


புராஷிம் 


399 
399 
399 
400 


75 


மக்பூல் 
மக்தூம் 
மக்தூர் 


மசீஹ் 


மதனி 
மதீக் 
மதீன் 
மத்லூப் 
மப்தூன் 
மம்னூன் 
மராதிப் 
மர்கூப் 
மர்ஜுக் 
மலங்க் 
மலிக் 
மவ் தூத் 
மவ்லா 
மனாஜிர் 
மன்சூர் 
மன்ஸப் 
மன்னான் 


402 மஹ்பூப் 
402 மஹ்மூத் 
403 மஹ்ஷர் 
403 மா ( ஆ )ரிபத் 
403 மாசூம் 
403 மாமூர் 
403 மாமூன் 
403 மாரூப் 
404 மாலிக் 
404 

மானி 
404 மாஜித் 
404 மாஷா அல்லாஹ் 
405 மாஹெர் 
405 மாஹன் 
405 அல்மிகஷ் 
407 அல்மிக்ரா 
407 அல்மிக்ராக் 
407 

மித்ஹத் 
407 மிப்தாஹ் 
409 மிப்ஜால் 
409 

மிர்ஜா 
409 மில்ஹப் 
409 மின் ஆம் 
410 

மின் கப் 
412 

மின்ஹாஜ் 
411 மிஸ்பாஹ் 
4101 

மிஹ்சான் 
411 மீரான் 
413 மீர் 
413 

மு அதசிம் 
413 முஅதமித் 
413 

மு அதரிப் 
414 மு அஜ்ஜம் 
414 மு அஜிஜாத் 
414 முஅஜ்ஜிப் 
415 முஅஜ்ஜிஜ் 


416 
416 
419 
419 
419 
419 
419 
419 
420 
420 
420 
421 
421 
421 
421 
421 
421 
421 
422 
422 
422 
422 
422 
422 
422 
423 
423 
423 
423 
423 
423 
424 
425 
424 
424 
425 


மன்ஜர் 


மன்ஜுர் 
மன்ஷா 
மஸீஹ் 
மஸ்தான் 
மஸ்ரூர் 
மஸ்வூத் 
மஸ்லி ஹத் 
மஷ்கூர் 
மஷ்ஷாக் 
மஷ்ஹுத் 
மஜீத் 
மஜ் 
மஜ்ஹர் 
மஹ்தி 


76 


425 


முபீன் 


முஆவின் 
முஆஹித் 
முகத்தம் 


425 முபீ 


முகைஸ் 


முக்தா 
முக்தசிதுன் 
முக்ததிர் 
முக்தார் 
முக்பில் 
முக்ரிப் 
முக்னி 
முசத்தக் 
முசவ்விர் 
முதகப்பிர் 
முதஆலி 
முதவஸ்ஸித் 
முதனாஜல் 
முதஸ்ஸிர் 
முதஹ்ஹெர் 
முதீப் 
முதீய் 
முத்தகி 
முத்ரிப் 
முந்அம் 
முந்தகிம் 
முந்தஹி 
முபக்கர் 
முபக்கிர் 
முபத்தெஹ் 
முபஷ்ஷிர் 
முபாரத் 
முபல்லிக் 
முபஜ்ஜல் 
முபாரக் 
முபாரஜ் 
முபீத் 


425 முப்தி 
426 முப்லெஹ் 
426 

முமீத் 
427 முமீய்ஜ் 
427 

மும்தாஜ் 
427 முயீத் 
429 

முயீன் 
429 

முயிஜ் 
429 

முரப்பி 
429 

முராத் 
430 

முர்சல் 
430 

முர்தஜா 
430 முர்ஷத் 
431 

முல்கி 
431 

முவக்கர் 
431 

முவக்கிர் 
431 முவப்பக் 
431 

முவஹ்ஹத் 
432 முனவ்வர் 
432 

முனீப் 
432 

முனீர் 
432 

முன்காத் 
432 

முன் சிப் 
432 

முன் தஸர் 
433 முன் ஜிர் 
433 

முஜக்கிருன் 
433 முஸ்தகீம் 
433 முஸ்ததாப் 
434 முஸ்தபா 
434 முஸ்தபீத் 
435 முஸ்தபீஜ் 
435 முஸ்தயீன் 
436 முஸ்தனீஜ் 
436 

முஸ்தன்ஸிர் 


436 
437 
437 
437 
437 
437 
437 
438 
438 
439 
439 
439 
440 
440 
440 
440 
441 
441 
441 
441 
441 
442 
442 
443 
443 
441 
442 
443 
443 
444 
444 
445 
445 
445 
445 
445 


77 


471 
471 
471 
472 
472 
472 
472 
472 


முஸ்தஸிம் 
முஸ்தஜாப் 
முஸ்தஜ் ஹர் 
முஸ்தஹ்சன் 
முஸ்லிம் 
முஸ்லெஹ் 
முஷம்மிர் 
முஷர்ரப் 
முஷிய்யத் 
முஷீர் 
முஷ்தாக் 
முஷ்பிக் 
முஜத்தித் 
முஜப்பர் 
முஜம்மிர் 
முஜாவிர் 
முஜாஹித் 
முஜீப் 
முஜில்லு 
முஜ்தபா 
முஜ்தஹித் 
முஜிரியுன் 
முஹம்மத் 
முஹம்மத் 
முஹர்ரிம் 
முஹல்லில் 
முஹஜ்ஜப் 
முஹஜிர் 
முஹாசிப் 
முஹாபிஜ் 
முஹி 
முஹிப் 
முஹிய்மன் 
முஹீத் 
முஹ்சின் 
முஹ்தசிப் 


445 முஹ்தஷிம் 
445 

மூசா 
446 மெஅராஜ் 
446 மெஅமார் 
446 மெ அவான் 
446 

மெஹர் 
446 மெஹ்தாப் 
447 மோமின் 
446 
448 
448 யக்தா 
449 யஹ்யா 
449 யாகூத் 
449 யாகூப் 
450 யாசர் 
450 

யாசீன் 
450 யாமீன் 
451 யார் 
451 யாவர் 
451 யூசுப் 
452 
452 
452 
456 
467 ரபீ 
467 

ரப்பானி 
467 

ரயீஸ் 
468 ரவூப் 
468 

ரவ்னக் 
468 

ரஸா 
46.8 
469 

ரஷீத் 
467 

ரஜா 
469 ரஜி 
469 ரஜ்ஜாக் 
470 ரஹீம் 


474 
474 
475 
475 
476 
476 
4717 
477 
477 
477 
479 


யூனுஸ் 


ரகீப் 


481 
481 
483 
483 
484 
485 
485 
486 
486 
487 
488 
488 
488 


ரஸுல் 


78 


ரஹ்மத் 
ரஹ்மான் 
ராகிப் 


500 
5.01 


ராகிம் 
ராசிக் 
ராபித் 
ராபே 


ராமிஷ் 
ராஷித் 
ராஜிக் 
ராஜிம் 
ராஜே 


ரா ஹிம் 


ரிபாகத் 
ரிப்அத் 
ரியாசத் 
ரியாஜ் 


ரிஜ்வான் 
ரீஹான் 
ருகுன் 
ருஷ்த் 
ரூஹ் 


48.9 லுத்ப் 
490 லைஸ் 
490 

வ 
490 
491 வகார் 
491 
491 

வகீல் 
491 

வசீக் 
491 வசீம் 
492 வதூத் 
492 

வலி 
492 வலீத் 
492 

வலி 
492 வஸ்ஸாப் 
493 வஜாஹத் 
493 

வஜீர் 
494 வஜீஹ் 
494 வஹீத் 
495 வஹ்ஹாப் 
496 வாகிப் 
496 

வாசிக் 
496 

வாசிப் 
496 வாசிம் 

வாசில் 

வாமிக் 
497 வாயில் 
497 வாரித் 
498 வாரிஸ் 
498 வாலா 
498 வாஜித் 
499 வாஹித் 
499 வாஹிப் 
499 

விலாயத் 
500 
5.00 ஷ 
500 ஷகீல் 


502 
503 
503 
503 
503 
503 
504 
505 
505 
506 
50.6 
507 
507 
508 
508 
509 
509 
509 
510 
511 
511 
511 
511 
512 
512 
513 
513 
513 
514 


ரோஷன் 


லதாபத் 
லதீப் 
லத்தாப் 
லபீப் 
லயீக் 
லஸ்ஸான் 
லாயக் 
லிகா 
லியாகத் 
லிஹ்மீம் 
லுக்மான் 


515 


79 


ஷான் 


ஷாஹீன் 


ஷாஹ் 


ஷகூர் 
ஷபகத் 
ஷபாஅத் 
ஷபீ 
ஷபீக் 
ஷபீப் 
ஷபீஹ் 
ஷப்பர் 
ஷப்பீர் 
ஷமீம் 
ஷமீர் 
ஷம்ஸ் 
ஷம் ஷாத் 
ஷம்ஷீர் 
ஷரப் 
ஷராபத் 
ஷரீ அத் 
ஷரீக் 
ஷரீப் 
ஷர்ரக் 
ஷவூர் 
ஷவ்கத் 
ஷஹாதத் 
ஷஹீத் 
ஷஹீரு 


528 
529 
529 
529 
5.29 
530 
530 
530 
531 
531 
531 
531 
53 2 
532 
533 
533 
533 


516 
517 

ஷாஜ் 
517 
517 

ஷா ஹெத் 
518 
519 

ஷாஹ்பாஜ் 
519 ஷிகேப் 
519 ஷிபா 
520 ஷிமர் 
520 

ஷிஹாப் 
521 ஷகூர் 
521 ஷயேப் 
521 

ஷஜா 
522 ஷஜாஅத் 
522 ஷஹுத் 
522 ஷேக் 
523 

ஷைதா 
523 
523 
523 
523 

ஜகி 
523 
525 ஜக்ரியா 
525 ஜபர் 
525 ஜபீர் 
526 ஜப்பார் 
526 ஜமர்ருத் 
526 

ஜமால் 
527 

ஜமான் 
527 ஜமீர் 
527 ஜமீல் 
527 ஜம்ஷேத் 
527 ஜயீம் 
527 ஜரீப் 
528 

ஜலாலத் 
528 


28 


ஜகா 


ஷாகிர் 
ஷாகில் 


ஷாதாப் 
ஷாதான் 
ஷாதிர் 
ஷாத் 
ஷாபி 
ஷாபே 
ஷாயான் 


542 
542 
545 
543 
552 
553 
534 
545 
534 
546 
549 
535 
535 
546 
553 
535 
535 


ஷாயிக் 
ஷாரிக் 


ஜலால் 


80 


ஜலீல் 
ஜலீஸ் 
ஜவ்வாத் 
ஜவ்ஹர் 


ஜைகம் 
ஜைத் 
ஜைன் 


551 
548 
548 


ஜஸா 
ஜஹான் 
ஜஹீர் 
ஜஹீன் 


ஜாகிர் 
ஜாபர் 


ஜாபிர் 


ஜாமின் 


ஜாயிர் 
ஜாவீத் 


ஜானி 
ஜான் 


536 
537 
537 
538 
538 
538 
538 
553 
543 
543 
558 
539 
550 
546 
539 
540 
540 
547 
554 
541 
543 
550 
550 
547 
548 
551 
541 
543 
544 
544 
544 
548 
548 
541 
555 
5-41 


ஹ 
ஹகம் 
ஹகீக் 
ஹகீம் 
ஹக் 
ஹசன் 
ஹசீபு 
ஹசீப் 
ஹபீப் 
ஹபீஜ் 
ஹமீத் 
ஹமீஸ் 
ஹம்த் 
ஹம்மாத் 
ஹயாத் 
ஹரீசுன் 
ஹலீப் 
ஹலீம் 
ஹனீப் 
ஹன்னான் 
ஹஸீன் 
ஹஸ்ஸான் 
ஹஷீம் 
ஹஷ்மத் 
ஹாகிம் 


ஜாஹித் 
ஜா ஹிர் 
ஜாஹ் 
ஜிக்ர் 
ஜிமாத் 
ஜியா 
ஜியாத் 
ஜியாரத் 
ஜிர்காம் 
ஜீலான் 
ஜீஷான் 
ஜுல்கர்னைன் 
ஜுல்பிகார் 
ஜுல்ஜலால் 
ஜுவைர் 
ஜுவ்வார் 
ஜுனைத் 
ஜுஹுர் 
ஜோதத் 


556 
556 
556 
557 
558 
563 
563 
564 
565 
565 
566 
566 
566 
566 
567 
567 
567 
567 
568 
568 
568 
568 
568 
569 
581 
569 
57.0 
570 
571 
571 
581 


ஹாதி 


ஹாதிம் 
ஹாபிஜ் 
ஹாமி 
ஹாமித் 
ஹாரிஸ் 
ஹாருன் 


81 


ஹாவி 
ஹாஷிம் 
ஹாஷிருன் 
ஹாஜிக் 
ஹிக்மத் 
ஹிப்ஜ் 
ஹிதாயத் 
ஹிமாயத் 
ஹிம்மத் 
ஹிலாத் 


571 ஹிஜாஜி 
582 ஹுசேன் 
572 

ஹதா 
572 ஹுமாயூன் 
572 ஹுர்மத் 
572 

ஹுனர் 
582 

ஹுஸ்ஸாம் 
572 

ஹுஜார் 
583 ஹுஜ்ஜதுன் 
583 

ஹைதர் 


573 
573 
584 
584 
579 
584 
580 
580 
580 
580 


பெண் பெயர்கள் 
2 வது பாகம் வரிசைக் குறிப்பு 


13 

7 
13 


6 


29 


8 
8 


அ 
அகீலா 
அக்தர் 
அக்பர் 
அக்மல் 
அக்லாக் 
அங்கபீன் 
அதா 
அதியா 
அதீக் 
அத்ஹர் 
அபீபா 
அப்சரி 
அப்ரோஜ் 
அப்ஷான் 
அப்ஜல் 
அமீர் 
அமீனா 
அம்பரீன் 


அம்பர் 

அர்ஜுமனந்த் 
12 

அலீமா 
1 அல் அம்மது 
2 

அல்கஹ்லா உ 
3 

அல்தாப் 
3 

அல்மாஸ் 
3 

அல்ஹம்தி 
3 

அனீஸா 
12 

அன்வரி 
13 

அன்ஜும் 
3 

அன்ஜுமன் 
13 

அஸ்கரி 
4 

அஸ்கர் 
4 அஸ்மா 
5 அஷ்ரப் 
5 

அஜீபா 
6 

அஜீமா 
6 

அஜீரா 
13 அஜீஜா 


8 
9 
10 

9 
10 
13 
10 
10 
13 
14 
14 
14 


CoOO.CA 


82 


அஜ்மத் 
அஜ்ரா 
அஜ்ஹர் 
அஹ்சனத் 
அஹ்மத் 


14 
14 
11 
11 
12 


இந்திஜார் 
இப்பத் 
இப்திகார் 
இமாம் 
இம்தியாஜ் 
இர்பான் 
இனாயத் 
இன் ஆம் 
இஸ்மத் 
இஷ்தியாக் 
இஷ்பாக் 
இஷ்ரத் 


16 
16 
17 
17 
17 
16 
16 


23 
24 
21 
22 
2.2 
24 
24 
22 
24 
23 
2.3 
25 
23 
26 
23 


இஜாஸ் 


15 


இஹ்சானா 


ஈஸார் 


26 


ஆகிலா 
ஆசிமா 
ஆதிபா 
ஆதிரா 
ஆதிலா 
ஆபரீன் 
ஆபரூ 
ஆபாக் 
ஆபிதா 
ஆப்தாப் 
ஆமிரா 
ஆமிலா 
ஆமினா 
ஆயிஷா 
ஆரிபா 
ஆலம் 
ஆலிமா 
ஆலியா 
ஆஸிப் 
ஆஸியா 
ஆஸ்மான் 

இ 
இக்திதார் 
இக்பால் 
இக்ராம் 
இக்ரார் 
இக்லாஸி 
இத்ரீஸ் 


19 
15 
18 
18| 
16 
18 
19 
19 
20 
19 
16 
16 
16 


உமர் 
உமாமா 
உம் 
உரூஜ் 
உல்பத் 


26 
27 
27 
27 
27 


க 


கதருன் 


கதீஜா 


20 
21 
21 
21 
21 
21 


கத்தாபா 
கமர் 
கராமத் 
கரீமா 
கரீனா 
கலீகா 
கலீம் 


38 
33 
33 / 
38 
2.8 
28 
39 
34 
28 


83 


கவுஸியா 
கவ்சர் 
கவ் ஹர் 


கனீஜ் 


43 
43 
48 


கஜல் 
கஜஸ்தா 
கஜாலா 
கஹ் கஷான் 
காதர் 
காதூன் 
காலிதா 
கானம் 
காஷிபா 
காஜிமா 


48 
48 
48 
48 
48 
49 
49 
41 


44 


கிஷ்வர் 
கீரத் 


37 
28 
31 
29 
38 
34 
37 
29 
39 
34 
35 
35 
30 
29 
30 
38 
40 
39 
40 
30 
40 
40 
36 
31 
31 
31 
36 
30 
32 
32 
36 
36 
36 
37 
40 
37 


குத்ரத் 
குத்ஸியா 
குபூல் 
குப்ரா 
குரேஷா 
குர்அதுல் ஐன் 
குர்ஷீத் 
குலேர அனா 
குலோசனோபர் 


சஅதியா 
சஆதத் 
சகீரா 
சகீனா 
சதப் 
சதாகத் 
சபா 
சபியா 
சபீஹா 
சபூரா 
சப்தரி 
சமர் 
சமீஆ 
சமீனா 
சயீதா 
சர்தாஜ் 
சர்வத் 
சர்வர் 
சலீகா 
சலீமா 
சல்மா 
சல்மீது 
சனோபர் 
சன்ஜிதா 
சாதிகா 
சாபிரா 
சாயிரா 
சாரா 
சாலிகா 
சாலிமா 
சாலி ஹா 
சாஜிதா 
சாஹிபா 
சாஹிரா 


44 
44 
45 
41 
45 


குல் 


குல் அந்தாம் 
குல்ஸும் 
குல்ஷன் 
குல்ஜார் 
குஷ்நுமா 
குஷ்நூதி 
குஷ்பக்த் 
குஷ்ஹால் 
கைசர் 
கைருன்னிஸா 


45 
45 
45 
49 
45 
49 
50 
46 
46 
46 
46 
46 
46 


46 


84 


55 
55 
55 


55 


சிதாரா 
சிராஜ் 
சீமா 
சீமீன் 
சுபூர் 
சுரைய்யா 
சுல்தானா 
சுன்புல் 
செஹ்பா 
சைய்தா 


58 
56 
56 
56 
56 
56 
57 
57 
57 
57 
59 
59 


த 


தஅஜீம் 
தகீயுன் 
தக்தீஸ் 
தபஸ்ஸும் 
தம்மத் 
தம்யீஜ் 
தய்யபா 
தரக்ஷான் 
தரன்னும் 
தரானா 
தல் அத் 
தவ்கீர் 
தவ்லத் 
தவ்ஹீத் 
தன்வீர் 
தஸ்கீன் 
தஸ்பீஹா 
தஸ்லீம் 
தஸ்னீம் 
தஜ்யீன் 
தஹ்சீன் 
தஹ் நியத் 
தஹ்ஜீப் 
தாபிந்தா 


47 

தாரா 
47 

தாஜ் 
47 தாஜ்தார் 
47 

தாஜ்வர் 
50 

தாஹிரா 
42 தில் ஆராம் 
47 

தில்கஷ் 
47 தில் நவாஜ் 
50 தில்பரி 
47 தில் ரூபா 

தில்ஷாத் 

தீபா 
51 துர் தானா 
51 துர்ரேஷஹ்வர் 
51 துஹுர் 
51 தூபா 
51 
52 
58 

நகி 
56 நகீனா 
52 

நச்மா 
52 நக்ஹத் 
58 நசீபா 
52 நசீப் 
56 

நபாசத் 
52 

நபீஸா 
53 

நயாஜ் 
53 

நயீமா 
53 

நய்யர் 
53 

நர்கீஸ் 
53 

நவா 
54 

நவ்ஷாபா 
54 

நஸீம் 
54 நஸ்தரன் 
54 

நஸ்ரீன் 
54 

நஜப் 


59 
59 
59 
59 
60 
60 
60 
60 
61 
61 
61 
62 
62 
62 
62 
63 
63 
63 


85 


நஜாகத் 
நஜிப் 
நஜீம் 
நஜ்மா 
நஜ்ஹத் 
நாசிரா 
நாதிரா 
நாயாப் 
நாயிமா 
நாஜிதா 
நாஜிமா 
நாஜியா 
நாஜிரா 
நாஜிஷ் 
நாஜ 
நாஜ்னீன் 
நா ஹீத் 
நிகார் 
நிகாஹ் 
நிஷாத் 
நிஹால் 
நீலோபர் 
நுக்ரத் 
நுஸ்ரத் 
நூர் 
நேக் 


63 

பர்மூதி 
63 பாரக் 
63 

பர்வீன் 
63 

பர் ஜானா 
64 பர்ஜீஸ் 
64 

பர்ஹத் 
65 

பர்ஹானா 
65 பவ்கியா 
65 பவ்ஜியா 
65 பஷீரா 
65 பஜீலத் 
66 பஜ் ஆ 
65 பஹார் 
66 பஹ்மீதா 
66 பாகிரா 
66 பாதிமா 
66 

பாதேசபா 
67 பாயிகு 
67 பாயிலா 
67 பாரூக் 
67 பாதே 
67 

பானு 
68 

பிரோஜா 
68 பிர்தௌஸ் 
68 பில்கீஸ் 
69 பிஸ்மில்லாஹ் 


74 
74 
73 
74 
69 
75 
75 
75 
75 
70 
76 
70 
70 
76 
76 
76 
70 
77 
77 
77 
70 
70 
77 
77 
70 
71 
71 
71 
72 
78 


பகர் 


பசீஹா 


பதர் 
பதூல் 
பரஹ் 


பேகம் 
73 புஷ்ரா 
73 பைஜ் 
69 

ம 
69 
73 மக்பூல் 
74 மதீனா 
69 மதீன் 
74 மத்லூப் 


பரீதா 


78 
78 
78 
79 


பர்கத் 
பர்கந்தா 


86 


முஜப்பர் 
முஜீப் 
முஹம்மதி 
முஹ்சினா 
மெஹர் 
மெஹதாப் 
மோமினா 
மைமனத் 
மைமூனா 


86 
87 
87 
87 
87 
87 
87 
87 
87 


மர்கூப் 
மர்யம் 
மர்ஜான் 
மர்ஜியா 
மலிகா 
மவ்லாதியா 
மன்சூரா 
மஸர்ரத் 
மஸ்ரூர் 
மஸ்வூதா 
மஜீதா 
மஜ்ஹர் 
மஹ்தியா 
மஹ்பூபா 
மஹ்மூதா 
மஹ்ஜுப் 
மாசூமா 
மாஜிதா 
மாஹிரா 
மாஹ் 
மித் ஹத் 
மிப்ஜாலா 
முகத்தஸா 
முகர்ரமா 
முக்தார் 
முபஷ்ஷிரா 
முபாரக் 
முபீத் 
முபீனா 
மும்தாஜ் 
முயிஜ்ஜா 


79 
79 
79 
79 
79 
80 
80 
80 
81 
81 
81 
81 
82 
82 
82 
8.2 
82 
82 
82 
83 
83 
83 


யஸ்ரப் 
யாசமன் 
யாசமீன் 
யாமினா 
யூசுபுன் 


88 
88 
88 
88 
88 


ர 


ரஅனா 
ரக்ஷான் 
ரபிஆ 
ரபீகா 


83 ரபீய் 
83 ரமீஜா 


83 

ரம்ஷாவு 
84 ரயீஸா 
84 . 

ரவூதா 
84 ரவ்னக் 
84 ரஷீதா 
84 ரஜியா 
85 ரஹீமா 
85 ரஹ்மத் 
85 ராபிஆ 
85 ராஷிதா 
85 ராஹிலா 
85 ரிப் அத் 


89 
89 
89 
90 
90 
90 
90 
90 
90 
91 
91 
91 
91 
92 
92 
92 
9.3 
93 


முனவ்வர் 
முனீரா 
முஷர்ரப் 
முஷீர் 
முஷ்பிக் 


87 


ரியாஜ் 
ரீஹானா 
ருக்சானா 
ருக்கையா 
ரூஹி 
ரேஷமான் 
ரோஷன் 


ல 


லதாபத் 
லதீபா 
லயீக் 


ஷஹ்ர் 


லிகா 


93 

ஷமா 
94 ஷமீம் 
94 ஷம்ஷாத் 
94 ஷம்சுன்னிசா 
94 ஷம்சுன்னிஹார் 
94 ஷரபுன்னிசா 
94 ஷரீபா 

ஷவ்கத் 

ஷஹ்லா 
94 

ஷஹ்வார் 
94 
95 ஷஹ் ஜாதி 
95 ஷாகிரா 
95 ஷாதாப் 
95 ஷாபிஆ 
95 ஷாயிஸ்தா 

ஷாஹீன் 

ஷாஹீனா 
96 ஷாஹெதா 
97 ஷாஹ்ருக் 
97 ஷாஹ்ஜஹான் 
97 ஷாஹ்நாஜ் 
97 ஷாஹ்நூர் 
97 ஷீராஜ் 
97 

ஷீரீன் 
98 ஷொஹ்ரத் 
98 


100 
100 
101 
101 
101 
101 
101 
101 
101 
102 
102 
102 
102 
102 
102 
102 
103 
103 
103 
103 
103 
103 
104 
104 
104 
104 


லுபனா 
லைலா 
லைல் 


வகார் 
வசீம் 
வஸியா 
வஜாஹத் 
வஹீதா 
வாயிஜா 
வாஜிதா 
வாஹிபா 
விலாயத் 


106 
104 
107 


ஷ 
ஷகீலா 
ஷகுப்தா 
ஷகூபா 
ஷபக்கத் 
ஷபீகா 
ஷபானா 
ஷப்னம் 


98 
99 
99 
99 
99 
99 
100 


ஜகிய்யா 
ஜபீன் 
ஜமர்ருத் 
ஜமீலா 
ஜரீனா 
ஜர்ரீன் 
ஜலீலா 
ஜன்னத் 


104 
107 
107 
105 
105 


88 


ஹினா 


ஜஸீமா 105 ஹிசீனா 

111 
ஜஹான் 

105 ஹதீக் 

111 
ஜாகிரா 

106 ஹபீபா 

111 
ஜாயிரா 

108 ஹபீஜா 

111 
ஜாஹிதா 108 ஹமீதா 

111 
ஜியா 

110 ஹரீம் 

112 
ஜீனத் 108 ஹலீமா 

112 
ஜீஷான் 106 ஹவ்வா 

112 
ஜுபேதா 108 ஹனீபா 

112 
ஜூலைகா 

109 ஹன்னா 

113 
ஜுல்ப் 

109 ஹஷ்மத் 

112 
ஜுஹி 

105 ஹாதியா 

113 
ஜேபா 109 ஹாபிஜா 

112 
ஜேபுன்னிசா 

109 ஹாஜிரா 

113 
ஜை தூன் 109 ஹிதாயத் 

114 
ஜைனப் 109 

112 
ஜொஹ்ரா 

109 ஹிஜாப் 

112 
ஹுசேனா 

113 
வறு 

ஹி - சேன் 

113 
ஹகீகுன்னிசா 110 ஹி -ஸ்ன் 

113 
ஹசனாத் 1101 

113 
அகராதி 
ஒரு மொழியிலுள்ள சொற்கள் அனைத்தை 
யும் அகர முதலிய எழுத்து வரிசையில் அமை 
யும்படி ஒரு சேரத் தொகுத்து , அவற்றின் 
பொருள்களை அம் மொழியாலேனும் பிற 
மொழியாலேனும் விளக்கும் நூல் அகராதி 
எனப்படும் . சொல்லின் பொருளைத் தவிர , 
அதன் தோற்றம் , ஆட்சி , அது வந்துள்ள நூல் , 
இடம் முதலியவற்றையும் பெரிய அகராதிகளில் 
காணலாம் . இவ்வாறு பொதுப்பட அமைந் 
துள்ள சொல்லகராதியே யன்றி , ஏதேனும் ஒரு 
பொருட்கு அல்லது , ஒரு தொழிற்குரிய சொற் 
கள் , சொற்களின் தோற்றம் , ஒரு நாட்டின் பல 
பகுதிகளிலும் வழங்கும் மொழி பேதங்கள் 
இவற்றைப் பற்றித் தனித்தனி அகராதிகள் 
தோன்றுதலும் உண்டு . 

" கலைக்களஞ்சியம் " 


ஹுர் 


உச்சரிப்பது எப்படி 


சொல்வளம் - ழுத்துச் சிறப்பு செழுமை 
யான இலக்கியம் ஆகியவை , ஒரு மொழிக்கு அணி 
செய்கின்றன . இசதகைய பல்வேறு தனிச்சிறப்பு 
களுடன் திகழும் மொழிகளில் பழம்பெரும் அரபி 
மொழியும் இடம் பெறுகிறது . குறிப்பாக அரபி 
யின் கிராத் முறை மிகவும் வசீகரமானது- திருக் 
குர் ஆனின் கருத்துள்ள வசனங்களை மிக்க 
கவர்ச்சியான வகையில் வாசிப்பதற்காக பயன் 
படும் இம்முறைக்கு ஏற்றவாறு , 

அரபியின் 
எழுத்துகளும் , அவற்றின் உச்சரிப்புகளும் அமைந் 
துள்ளன . இந்த உச்சரிப்புகளை மிகச் சரியாக , 
ஒலிகளால் மட்டும் உணர்த்த இயலும் . வேறு 
மொழி எழுத்துகளில் விளக்கிச் சொல்வது கடின 
மான காரியமாகும் . 

தமிழ் மொழிக்கு க - ஞ- ~ -ழ - ள - ண ஆகிய 
எழுத்துக்கள் தனி அழகைத் தருகின்றன . சர்வ 
தேச மொழியான ஆங்கிலத்தில் இவற்றிற்கு 
இணையான எழுத்துக்கள் இல்லை . ழ - ள- ல ஆகிய 
வற்றை L என்றும் , ண - ன- ந ஆகியவற்றை N 
என்றும் தான் எழுத முடியும் . இதைப் போலவே 
அரபி எழுத்துக்களையும் , தமிழில் எழுத்துக்கள் 
மூலம் 

விளக்கும்போது இந்தச் சிரமத்தைத் 
தவிர்க்கமுடிவதில்லை . 


அதா ( Ada ) அதா ( Atha ) இரண்டும் தமிழில் 
ஒன்று போலவே தெரிகின்றன . ஆனால் முதல் 
அதா வின் முதல் எழுத்து அலிப் ஆகும் . இரண் 
டாவது அதா வின் முதல் எழுத்து ஐன் என்பது . 
இந்த அலிப் - ஐன் ஆகிய இரண்டு எழுத்துக்களுக் 
கும் ஆங்கிலத்தில் A வும்தமிழில் அ வும் தான் 
இருக்கின்றன . 

அலிப்பை நுனி நாக்கிலும் , 


II 


ஐ னை குரல்வளையிலிருந்து ஒலியை எழுப்பியும் 
உச்சரிக்கும்போது தான் வேற்றுமை தெரிகிறது . 
எனவே இந்த இரண்டு எழுத்துக்களில் ஆரம்ப 
மாகும் பெயர்களைத் தமிழில் அ வரிசையில் 
ஒன்றாகக் கொடுக்காமல் தனித்தனியே கொடுத்து 
இருக்கிறோம் . ( அப்துல்லாவை முதல் அ வரி 
சையில் தேடும் அன்பர்கள் , இரண்டாவது அ 
வரிசையையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் . 
னெனில் அப்துல்லாஹ்வின் முதல் எழுத்து 
ஐன் 

ஆகும் . இந்தச் சிரமத்தை வரிசைக் 
குறிப்பு போக்கி விடுகிறது . ) 


கை ( Khaiy ) கைன் ( Ghain ) காப் ( Kaaf ) 
காப் ( Gal ) காஃப் ( Qaaf ) ஆகிய ஐந்து எழுத்து 
களுக்காகவும் தமிழில் க ஒன்றையே பயன் 
படுத்த முடியும் . கபீர் ( Kabir ) கபீர் ( Khabir ) 
கதீர் ( Qadir ) காலிப் ( Ghalib ) கன்ஞ் ( Gunj ) 
ஆகியவை எல்லாம் தமிழில் க வினால் தான் 
எழுதப்பட முடியும் . எனவே அந்தந்த எழுத்துக் 
களின் உச்சரிப்புகளுக்கு , சங்கேதக் குறிகளும் , 
ஆங்கில எழுத்துக்களும் தரப்பட்டுள்ளன . 

ச வரிசையில் அரபியின் மூன்று எழுத்துக் 
களான சே ( Se ) சுவாத் (Swath ) சீன் ( Seen ) 
ஆகியவையும் , த வரிசையில் தே ( The ) தால் 
( Dhal ) தொய் ( Thoi ) ஆகியவையும் வருகின்றன . 

நூன் ( Noon ) மீம் ( MEEM ) யே ( Ye ) ரே ( Re ) 
லாம் (Lam ) வாவ் ( Vav ) ஆகிய எழுத்துக்களுக்கு 
தமிழில் முறையே ந - ம - ய - ர - ல - வ ஆகிய எழுத்து 
கள் மிகவும் சரியாக உள்ளன . 

ப வரிசையில் பார்சியின் பே ( Pe ) அரபியின் 
பே ( Be ) பே ( Fe ) ஆகியவை வருகின்றன . P - B - F 
என்ற ஆங்கில எழுத்துக்களின் மூலம் இவற்றின் 
சரியான உச்சரிப்பு கிடைத்து விடுகிறது . ஷீனுக்கு 
( Sheen ) ஷ மிகப் பொருத்தமாக அமைகிறது . 


III 


ஜீம் ( Geem - Dj ) ஜால் ( Zal - Dh ) ஜே ( Ze 
Dz ) ஜுவாத் ( Zwath ) ஜொய் ( Zoi ) ஆகிய 
ஐந்துக்கும் ஜ வின் பலவேறு விதமான உச்சரிப்புக் 
களே பொருந்தும் . ஜுவாத்தை ( Dh ) ஆகவும் , 
ஜொய்யை ( Loai ) எனவும் உச்சரிப்பது உண்டு . 

ஹை ( Hai ) ஹே ( He ) இரண்டிற்கும் ஹ 
தான் வர முடியும் . ஆனால் தமிழில் இவற்றிற்கு 
முறையே அ வையும் , க வையும் சிலர் பயன் 
படுத்துகிறார்கள் . ஹம்ஜாவை அம்ஜா என்றும் , 
ரஹீமை ரகீம் என்றும் எழுதுவது கண்டிக்கத் 
தக்கது ! இக்குறை உடனடியாக நீக்கப்பட 
வேண்டும் . 

வரிசைக் குறிப்பு பார்த்து பக்கங்களை அடை 
யும் நண்பர்களை , அந்தந்த வரிசையின் தலைப்பு 
களில் கொடுக்கப்பட்டுள்ள அரபி - ஆங்கில 
தமிழ் எழுத்துக்களையும் பார்த்துக் கொள்ளும்படி 
கேட்டுக் கொள்ளுகிறோம் . 


தமிழக முஸ்லிம் பெயர்கள் 
வினா : நாயினா முஹம்மத் , ஷெய்குத்தம்பி , 
முத்து பீபி , சைய்யிது இப்றாமூசா , வெள்ளையப்ப 
மரைக்காயர் , மீரான் மதார் , நத்ஹர் வலி 
என்பது போன்ற பெயர்கள் குறித்து தங்கள் 
அபிப்பிராயம் யாது ? 

பெயர்களில் சிறந்தவை , ஆண்டவ 
னின் திருநாமங்களுடன் அப்த் ஐ இணைத்து 
வைக்கப்படுபவையே - அப்துல்லாஹ், அப்துர் 
ரஹ்மான் என்பது போல் . ஆனால் மக்கள் அப்த் ஐ 
விட்டு அழைப்பதால் . இந்தப் பெயர்களை இப் 
போது சூட்டாமல் இருப்பது நல்லது . ஆம் , 
தீர்க்கதரிசிகளின் பெயர்களைச் சூட்டலாம் . இப் 
போது பலர் பொருளற்ற பெயர்களை வைத்துக் 


விடை : 


IV 


கொள்ள முற்பட்டுவிட்டனர்- ஆனால் வினாவில் 
குறிப்பிட்ட பெயர்களில் கெடுதி இல்லை . 
பெயர்கள் நல்ல பொருள்கள் கொண்டவை , எனி 
னும் இஸ்லாத்தின் பண்பாட்டிற்காக , அரபி 
பெயர்களை வைப்பது தான் உகந்தது . நாயினா 
முஹம்மத் என்ற பெயரில் தவறு இல்லை . ஏனெ 
னில் * நாயினா என்பது தலைவனை குறிக்கிறது . 
முஹம்மத் என்பது மிகச் சிறந்த பெயராகும் . 
முத்து பீபி - எனும் பெயரில் அரபி வார்த்தை 
இல்லை . இப்றாமூசா தவறானதாகும் . இது இப் 
றாஹீம் மூசா வாக இருக்கலாம் . வெள்ளையப்ப 
மரைக்காயர் என்பது குடும்பத்தை 

குறிப்ப 
தாகும் . இதுவும் அரபிப் பெயர்களில் இல்லை . 
மீரான் மதார் , நத்ஹர் வலி நல்லதாக இருப் 
பினும் நத்ஹர் எனும் வார்த்தை சரியானது 
அன்று . மிகச் சிறந்த பெயர்கள் தீர்க்கதரிசிகள் , 
நபிமணி ( ஸல் ) அவர்களின் தோழர்களின் பெயர் 
கள்தாம் . பெண்களில் , முஸ்லிம்களின் அன்னை 
யார்கள் , நபிகள் நாயகம் ( ஸல் ) அவர்களின் 
காலத்தைச் சார்ந்த அம்மையார்களின் பெயர் 
களே சிறந்தவை . பெயர்கள் அரபி வார்த்தைகளில் 
இருப்பது தான் இஸ்லாத்தின் பண்பாடு ஆகும் . 

விடை எழுதியவர் : அப்துல் வஹாப் அவர் 
கள் . மதரஸயே பாக்கியாதுஸ் ஸாலிஹாத் தின் 
மார்க்கத் தீர்ப்பாளர் . 

சரி பார்த்தவர் : உஸ்மான் கபர்லஹு ரஹ் 
மான் . 


நாயனார் , நாயன் : அரசன் , எசமான் , ஐய 
னார் , கடவுள் , சிவபிரான் , பெருமையிற் சிறந் 
தோர் ( தமிழ் மொழி அகராதி ) 


Locate 


ஆண் பெயர்கள் 


அப்த் ஐ ஆண்டவனின் திரு 
நாமங்களுடன் மட்டும் சேர்த்துக்கொள்ள 
லாம் . அப்துல் அப்துல் முதல்லிப் அப்துல் 
முனாப் அப்துல் ஹசன் அப்துல் 
ஹுசேன் 

அப்துல் காபா போன்ற 
பெயர்கள் தவறானவை . 


4 முஹம்மத் - அஹ்மத் 

ஆகிய 
வற்றை எந்தப் பெயருடனும் சேர்த்துக் 
கொள்ளலாம் . 


சு இரண்டு தனிப்பெயர்களை இணைத் 
துச் சூட்டிக்கொள்ளும் வழக்கம் பல நூற் 
றாண்டுகளாகவே இருந்து வருகிறது . ஹா 
ருன் அல் ரஷத் - அமீன் அல் ரஷித் - 
மாமுன் அல் ரஷீத் - மேலும் அவர்களது 
வாரிசுகளின் பெயர்களே தக்க சான்று 
களாம் இப்போதும் வட இந்தியா 
பாகிஸ்தான் , ஈரான் போன்ற நாடுகளில் 
இரண்டு தனிப் பெயர்களை இணைத்துச் சூட் 
டிக்கொள்ளும் ( முரக்கப் நாம் ) வழக்கமே 


இருந்து வருகிறது . இந்த அகராதியும் 
அந்தப் பெயர்களைக்கொண்டு தொகுக்கப் 
பட்டது . எனவே இரண்டு தனி வார்த்தை 
களுக்குத் தனித்தனி பொருள்கள் தானே 
தரமுடியும் ! 


வித்தனி போ 


சுபுகழார்ந்த ஞானிகள் பெரியார் 
களின் பெயர்களுடன் திகழட்டும் என்ற 
துடிப்புடன் தவறான வார்த்தைகளையும் 
பெயராக்கிக் கொள்கிறார்கள் . ஜீலானி . 
நத்ஹர் முதலியவை இதற்கு உதாரணங் 
கள் ! ஜீலான் எனும் நகரத்திலிருந்து வந்த 
பெரியார் 

ஜீலானி எனப்படுகிறார் . 
அத்ஹர் ( தூய்மை ) என்பது தான் சரி 
யான வார்த்தை ! 


வட்டக்குறியுடன் இருப்பவை 
முழுப்பெயர்கள் . நட்சத்திரக் குறிகளுக் 
குப்பதிலாக தலைப்புப் பெயரை சேர்த்துக் 
கொள்ளவேண்டும் . அக்தருக்குக் கீழே 
நட்சத்திரக்குறியுடன் திகழும் அதா முதல் 
ஹுசேன் வரை எல்லாப் பெயர்களுடனும் 
அக்தர் சேர்த்துப் படிக்க வேண்டும் . அக் 
பருக்குக் கீழே நட்சத்திரக் குறிகளுடன் 
இருக்கும் அசத் முதல் ஹுசேன் வரை 
எல்லாப் பெயர்களுடன் அக்பரை இணைத் 
துக்கொள்ள வேண்டும் . இதைப்போலவே 
தான் மற்ற பெயர்களும் . 


சு உஸ்மான் - அப்பாஸ் என்ற பெயர் 
கள் அவ்வளவு சிறந்த பொருள்கள் 
அடங்கியவை அல்ல எனினும் அந்தப் 
பெயர்களுடன் திகழ்ந்த பெரியார்களின் 
சிறப்பு காரணமாகவே , மக்கள் பெரிதும் 
விரும்புகிறார்கள் . 


அ 


AY 


அரபி , உருது , பார்ஸி 
ஆகிய மொழிகளின் முதல் 

எழுத்து . 


அக்தம் 


முதலான , 
முதலாவது 


[ அ ] 


அக்தர் 


விண்மீன் , நட்சத்திரம் 


[ பா ] 


0 அக்தருல் இஸ்லாம் இஸ்லாத்தின் நட்சத்திரம் 

[ அ ] 


அக்தருல் ஈமான் நம்பிக்கை நட்சத்திரம் ( அ ) 

அக்தருஜ் ஜமான் உலகின் நட்சத்திரம் [ அ ] 
* அதா 

பரிசு , கொடை [ அ ] 
* அமான் பாதுகாப்பு 

[ அ ] 


அ : அரபி ; பா : பார்ஸி ; உ : உருது : இ : இப்நாளி 


7 


92 


[ அக்தர் 


நண்பர் 


அமீர் 
அமீன் 
அலீம் 
அனீஸ் 
அன்வார் 
அஜீம் 
அஹ் சன் 
அஹ்மர் 
ஆஜம் 
ஆதில் 
ஆபித் 
ஆலம் 


ஆலி 


ஆஷிக் 
இமாம் 


ஆணையாளர் 

[ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
யாவும் அறிந்தவர் [ அ ] 

[ அ ] 
பிரகாசம் 

[ அ ] 
மேம்பட்டவன் [ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
கருஞ்சிவப்பான 

[ அ ] 
உயர்ந்தவன் [ அ ] 
நீதிமான் 

[ அ ] 
கடவுட்பற்றுள்ள [ அ ] 
உலகம் , நிலை [ அ ] 
சிறப்புமிக்க 

( அ ) 
அன்பாளன் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
அற்புதம் 

[ அ ] 
கருனை 

[ அ ] 
உயர்வு 

[ அ ] 
தலைப்பு 

[ அ ] 
நண்பன் 

[ அ ] 
தேர்ச்சி 

[ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
நிறைவான 

[ அ ] 
நற்பேறுமிக்க [ அ ] 
மரபொழுங்காளர் [ அ ] 
ஒளி விளக்கு 

( அ ) 
ஆற்றல் ; வலிமை 

[ அ ] 
சிறப்பான 

[ அ ] 
மணி மகுடம் [ அ ] 
அறிவு 

[ பா ] 


இஷ்பாக் 
உரூஜ் 
உன்வான் 
கலீல் 

கமால் 
* கரீம் 

காமில் 
சயீத் 
சலீம் 
சிராஜ் 
சூலத் 
தபாரக் 
தாஜ் 
தானிஷ் 


அக்தர் ) 


93 


நஜீர் 
நபீஸ் 
நவீத் 
நாஜிஷ் 
பராஜ் 
பரீத் 
பாரூக் 
பைஜ் 
மக்சூத் 
மக்பூல் 
மஜீத் 
மஜ்ஹர் 
மஹ்தி 
மஸ் ஊத் 
மிஸ்பாஹ் 
மு அஜ்ஜம் 
முஹிப் 
முஹ்சின் 
ரஸா 
ரஹீம் 
ராமிஷ் 
ரிஜ்வான் 
வாசிப் 
ஜுஹுர் 
ஜவ்வாத் 
ஜயீம் 
ஜீஷான் 
ஷாஹ் 
ஷாஹீன் 
ஹசேன் 


பயமுறுத்துபவர் 
நேர்த்தியான 
நற்செய்தி 
பெருமை 
உயர்வு 
இணையற்றவர் 
கூரறிவுள்ளவர் 
பலன் ; அருள் 
இலக்கச்சேரிடம் 
ஏற்கப்பட்ட 
மே தகையாளர் 
பிரதிபலிப்பு 
வழிகாட்டி 
மே தகையான 
ஒளிவிளக்கு 
உயர்ந்த 
நண்பர் 
உபகாரி 
அடைதல் 
கருணையுள்ளவன் 
பேரின்ப நிலை 
சொர்க்கம் 
புகழ்பாடுபவர் 
வெளிப்படை 
வள்ளல் 
தலைவர் 
பெருமைமிக்கவர் 
வேந்தர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
[ ur ] 
[ அ ] 


கருடன் 
அழகானவர் 


94 


[ அக்தஸ்- அக்பர் 


அக்தஸ் 


தூய்மையான 


அ ] 


அக்பர் 


பெரிய , உயர்ந்த 


[ அ ] 


அசத் 
அசீம் 
அதீக் 
அப்ஜால் 
அமான் 
அலி 
அலீம் 
அவ்சாப் 
அனீஸ் 
அஜீம் 


அஹ்சன் 
ஆஜம் 
ஆஜாத் 
ஆதில் 


சிங்கம் 
உறுதியான 
அரும்பொருள் 
அன்புச்செயல் 
காப்பீடு 
உயர்ந்தவர் 
யாவும் அறிந்தவர் 
பண்பு , குணம் 
தோழர் 
மேம்பட்டவர் 
மனங்கவர்ந்தவர் 
விரும்பத்தக்க 
உயர்ந்தவர் 
சுதந்திரமானவர் 
முறைவர் 
இறையன்பர் 
உயர்ந்தவர் 
பண்பு கருணை ; 
துறைதேர்ந்த 
கருணைமிக்கவர் 
தன்னிலையுடைய 
திறலாளர் 
நற்பேறு வாய்ந்த 


[ அ ] 
[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
( அ ) 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஆரிப் 
ஆலி 


இஷ்பாக் 
கமால் 
கரீம் 
கனி 
காமில் 
சயீத் 
சிராஜ் 
சாஜித் 
தவ்சீப் 
தஸ் தீக் 


விளக்கு 


இறையன்பர் 
புகழ்பாடுவது 
வாய்மையறிதல் 


அக்பர் ) 


95 


தாரிக் 


தாபிஷ் 
நபீஸ் 
நிஷாத் 
நுஸ்ரத் 
பசீஹ் 
பரீத் 
பய்யாஜ் 
மத்லூப் 
மஜீத் 
மஹ்மூத் 
மாசூம் 
மாமூன் 
மாரூப் 
முபீன் 
முயீன் 
முராத் 
முஹ்சின் 
முஸ்தஹ்சின் 
ரஜா 
ரஷீத் 
ஜியா 
ஜயீம் 
ஷஜா 
ஷஹீத் 
ஷரீப் 


விண்மீன் 

[ அ ] 
ஒளிர் 

( பா ] 
நேர்த்தியான [ அ ] 
மகிழ்ச்சி 

[ அ ] 
வெற்றி 

[ அ ] 
ஆற்றொழுக்கான [ அ ] 
ஈடில்லாத 

[ அ ] 
நலஞ்செய்கிற [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
மே தகையாளர் [ அ ] 
போற்றப்பட்ட [ அ ] 
மாசற்ற 

[ அ ] 
பாதுகாப்பான 

[ அ ] 
புகழ்பெற்ற [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
நாட்டம் 

[ அ ] 
உபகாரி 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
விருப்பம் 

[ அ ] 
நற்போதனை பெற்ற [ அ ] 
பிரகாசம் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
தீரர் 

[ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
ஒழுக்கச் சீலர் 

[ அ ] 

[ அ ] 
மேதகைமை 

[ அ ] 
எழில் கொண்டவர் [ அ ] 


ஹசன் 


அழகானவர் 


* 


ஹஷ்மத் 
ஹ சேன் 


96 


( அக்மல் 


அக்மல் 


திறலாளர் ; வல்லுநர் ( அ ) 


[ அ ] 


அதீக் 
அப்பாஸ் 
அப்ஸர் 
அல்தாப் 
அஹ்சன் 
இம்தியாஜ் 
இர்திஜா 
காஷிப் 
சபீ 
தாஜ் 
நாஜிம் 
பஹீம் 
பாகர் 
பாசித் 
பாஷா 
மஹ்தி 
முயீன் 
முராத் 
முஷ்தாக் 
முஹ்சின் 
வஸ்ஸாப் 
வாசிப் 
ஜுஹுர் 
ஜபர் 
ஜகி 
ஜியாத் 
ஷாதிர் 
ஷாஜ் 


மதிப்பிற்குரியவர் [ அ ] 
சினங்கொண்ட சிங்கம் [ அ ] 
ஆணையாளர் 
அன்பு 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
தனிச் சிறப்பு [ அ ] 
நிறைவுகண்டவர் [ அ ] 
தெளிவாக்குபவன் [ அ ] 
தூய்மையான [ அ ] 
அணிமுடி 

[ அ ] 
நிர்வாகி 
அறிவாளி 

[ அ ] 
கனவான் 

[ அ ] 
காணுபவன் 

[ அ ] 
பிரபு ; அதிபர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
நாட்டம் 

[ அ ] 
விரும்புபவர் 

[ அ ] 
உபகாரி 

[ அ ] 
புகழ் பாடுபவர் [ அ ] 

[ அ ] 
பிரகடனம் 

[ அ ] 
வெற்றி 

அ ] 
திறனுள்ளவர் [ அ ] 
சீர்பெருக்குள்ள [ அ ] 
திறனுள்ள 

[ அ ] 
வினோதமான [ அ ] 


2 


அக்மல் அக்ரம் ) 


97 


ஹாவி 


உயர்ந்த 
மிக அழகான 


ஆதில் 


ஆரிப் 


* ஹாரூன் தளபதி 

[ ] 
தேர்ந்தவர் 

[ அ ] 
அக்ரம் 

சிறப்பு மிக்கவர் 

[ அ ] 
அக்ரமுஜ் ஜமான் உலகில் சிறப்புடன் 

திகழுபவர் ( அ ) 
அதீக் 

மதிப்பிற்குரியவர் [ அ ] 
அயாஜ் 

விசுவாசமான [ அ ] 
அலி 

[ அ ] 
அஜ்மல் 

[ அ ] 
நடுவர் 

[ அ ] 
பக்திமான் 

[ அ ] 
ஆஜாத் சுதந்திரமான 

( அ ) 
இர்பான் அறிவு 

[ அ ] 
உபேத் 

சிறு அடிமை [ அ ] 
கபீல் 

பொறுப்பாளர் [ அ ] 
கப்பார் 

மன்னிப்பவன் [ அ ] 
காஜி வெற்றி வீரர் 

[ அ ] 
குத்தூஸ் 

தூய்மையான ( அ ) 
ச அத் நற்பேறுமிக்க 

[ அ ] 
* சாஜித் 

வணக்கவாளர் શિ ) 
சுஹேல் விண்மீன் 

[ அ ] 
தவ்பீக் 

நற்போதனை [ அ ] 
நஜீப் மேலானவர் 

[ அ ] 
நுஸ்ரத் வெற்றி 

[ அ ] 
முஜப்பர் 

வெற்றிவீரர் [ அ ] 
முஷீர் 

[ அ ] 
அழகுபடைத்தவர் 

[ அ ] 
ராமிஷ் 

பேரின்ப நிலை [ அ ] 
ஜவ்தத் 

கூரறிவுள்ள [ அ ] 


ஆலோசகர் 


யூசுப் 


98 


[ அக்ரம் - அக்லாக் 


ஜியாத் 
ஹசேன் 


சீர்பெருக்குள்ள 
அழகுபெற்றவர் 


[ அ ] 
[ அ ] 


அக்லாக் 


[ அ ] 


அக்தர் 
அக்பர் 
அர்ஷத் 
அன்வர் 
அஜீம் 
அஹ்சன் 
அஹ்மத் 


ஆரிப் 


கபீர் 
கரீம் 
சயீத் 
சலீம் 
தவ்சீப் 
தசத்துக் 


பண்பு , ஒழுக்கம் 
விண்மீன் 

[ பா ] 
உயர்ந்த 
நேர்வழிகண்ட [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
மேம்பட்டவர் 

அ 1 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பற்றுறுதியுள்ள [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
கருணைமிக்கவர் 

[ அ ] 
நற்பேறுமிக்க [ அ ] 
மரபொழுங்குள்ள [ அ ] 
புகழ்பாடுதல் [ அ ] 
தியாகம் 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
புதுமை 

[ அ ] 
அறிவாளி 

[ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்த 

[ அ ] 
அதிகாரம்கொண்டவர் [ அ ] 
பேறுபெற்றவர் [ அ ] 
வெளிப்படையான [ அ ] 
உயர்ந்த 

[ அ ] 


நதீம் 
நயீம் 
நுத்ரத் 
பஹீம் 
மஜ்ஹர் 
மஹ்மூத் 
மு அஜ்ஜம் 
முக்ததிர் 
முபாரக் 
முபீன் 
மும்தாஜ் 


அக்லாக்- அசத் ] 


99 


முயீன் 
* முஸ்தகீம் 

ஹலீம் 
ஹுசேன் 


உதவுபவர் 

[ அ ] 
நெறியுள்ளவர் [ அ ] 
படிமானமுடையவர் [ அ ] 
அழகுபெற்றவர் அ ] 


அக்ஜர் 


பசுமையான 


[ அ ] 


அசத் 


சிங்கம் 


[ அ ] 


32 


அசதுர் ரஹீம் இறைவனின் சிங்கம் [ அ ] 
அசதுர் ரஹ்மான் 

[ அ ] 
அசதுல் பாரி 

[ அ ] 
அசதுல்லாஹ் 

[ அ ] 
அன்ஜும் விண்மீன் 

[ அ ] 
அஹ்கம் உறுதியான 

[ அ ] 
ஆஜாத் 

சுதந்திரமான [ அ ] 
இக்பால் உயர்வு 

[ அ ] 
இக்ராம் பரிவு 

[ அ ] 
இம்தியாஜ் தனிச்சிறப்புடைய [ அ ] 
இஹ்திஷாம் சிறப்பு 

[ அ ] 
கபீல் 

பொறுப்பாளர் [ அ ] 
கமால் திறமை 

શિ 
கலீக் அன்பான 

[ அ ] 
கலீல் தோழர் 

શિ ] 
* சர்பராஜ் 

மேன்மையான [ அ ] 
தவ்பீக் 

நற்போதனை [ அ ] 
நஜீப் மேலானவர் 

[ அ ] 
நாதிர் அரிதான 

[ அ ] 
புர்ஹான் நற்சான்று 

[ அ ] 
பைஜ் 

பலன் ; நன்மை [ அ ] 
முயீன் உதவுபவர் 

[ அ ] 


100 


[ அசத் - அத்ஹர் 


முஹ்சின் 
முக்தார் 
முஹம்மத் 


ரஜா 
ரியாஜ் 
வஜீஹ் 
ஜயீம் 


உபகாரி 

[ அ ] 
விரும்பப்பட்டவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
இச்சை 

[ அ ] 
மலர்ச்சோலை 

[ அ ] 
பொலிவுள்ள [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
அறிவாளி ; மேதை [ அ ] 
அன்பர் 

[ அ ] 
[ அ ] 


ஹகீம் 
ஹபீப் 
ஹூசேன் 


அழகானவர் 


அசீம் 


உறுதியானவர் 


[ அ ] 


அசீர் 


உயர்ந்தவர் ; 

வாளின் திறன் [ அ ] 


அ ( அ ) தல் 


பெரும் நீதிமான் 


[ அ [ 


அதாபக் 


உரிமையாளர் 


[ அ ] 


அதீப் 


அத்ஹர் 

அமீன் 
அனீஸ் 
அஷ்ரப் 
அஜீம் 
அஜீஜ் 

கதீப் 
* கரீம் 


மிகவும் 

தூய்மையான [ அ ] 
தூய்மையான [ அ ] 
நம்பிக்கையான [ அ ] 
அன்பாளர் 

[ அ ] 
சிறப்புமிக்கவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
வள்ளல் 

[ அ ] 


அத்ஹர் - அப்ரார் ) 


101 


* கலீக் 
* சஆதத் 
* சாஜித் 

சிராஜ் 
நஸீம் 
நகீப் 
நபீஸ் 
நிஷாத் 
மஹ்மூத் 


அன்பானவர் 

[ அ ] 
நற்பேறு 

[ அ ] 
வணக்கவாளர் [ அ ] 
விளக்கு 

[ அ ] 
மென்காற்று 

[ அ ] 
தோழமையாளர் ( அ ) 
நேர்த்தியான [ அ ] 
மகிழ்ச்சி 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
பரிவுள்ளவர் 

[ அ ] 
எழில் மிக்கவர் 

[ அ | 
[ அ ] 


* லதீப் 

ஜமீல் 
ஹசேன் 


அழகுள்ளவர் 


அபூ 


தந்தை 


[ அபூபகர் : பகரின் தந்தை ; அபூ 
ஜமால் : ஜமாலின் தந்தை அரேபியர்கள் 
ஒவ்வொரு வரும் இந்த வகையில் ஒரு 
சிறப்புப் பெயரை வைத்துக் கொள்கி 
கள் ; இப்போது இதே முறையில் 
சொந்தப் பெயர்களும் வழக்கத்திற்கு 
வந்து விட்டன . ) 


அப்தஹியுன் 


அப்பி 


நபிமணி ( ஸல் ) அவர்க 
ளின் சிறப்புப்பெயர் ( அ ) 
நீசமான பேச்சுகளிலி 
ருந்து தன்னை உயர்த் 
திக் கொண்டவர் [ அ ] 


அப்ரார் 


மரபுப் பண்பாளர் [ அ ] 


1102 


[ அப்ரார் - அப்ஸர் 


அலி 
அலீம் 
அஜீம் 
இர்பான் 
சாஜித் 
தாரிக் 
முயீன் 
முஸ்தஹ்சின் 
முஹ்சின் 
ஜியா 
ஹகீம் 
ஹலீம் 
ஹசன் 
ஹயாத் 
ஹுசேன் 
ஹைதர் 


உயர்ந்தவர் 
யாவும் அறிந்தவர் 
மாட்சிமை மிக்க 
ஞானம் 
வணக்கவாளர் 
நட்சத்திரம் 
உதவுபவர் 
விரும்பத்தக்க 
நலஞ்செய்பவர் 
ஒளிர் 
அறிஞர் ; மேதை 
மென்மையான 
பிரியமானவர் 
வாழ்க்கை 
அழகுள்ளவர் 
சிங்கம் 


அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
( அ ) 
[ அ ] 
( அ ) 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
ળિ ] 
[ அ ] 
[ அ ] 


அப்ஸர் 


அதீக் 
அமீன் 
அலி 

அலீம் 
* அஜீம் 


அதிகாரி , தலைவர் [ அ ] 
மதிப்பிற்குரியர் [ அ ] 
நம்பிக்கையானவர் 
உயர்ந்தவர் 

[ அ ] 
எல்லாம் அறிந்தவர் [ அ ] 
மேம்பட்டவர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
சுதந்திரமான [ அ ] 

[ அ ] 
அன்பு 

[ அ [ 
அறிந்தவர் 

[ அ ] 
தேர்ச்சி 

[ அ [ 
தலைவணங்குபவர் [ அ ] 


ஞானம் 


ஆஜாத் 
இர்பான் 
இனாயத் 
கபீர் 

கமால் 
* சாஜித் 


அப்ஸர் - அப்ஜல் ] 


103 


சுஹேல் 
* நஜீப் 
* நசீர் 

முராத் 
மக்சூத் 
மன்னான் 
மஜீத் 
மஹ்தி 
முஹ்சின் 
ரஜா 

ஷகீல் 
* ஷஜா 

ஜமான் 
ஹயாத் 


விண்மீன் 
உதவியாளர் 
தவச்சீலர் 
நாட்டம் 
விரும்பப்பட்ட 
நலஞ்செய்பவர் 
மேதகையாளர் 
வழிகாட்டி 
உபகாரி 
விருப்பம் 
அழகானவர் 
துணிவுள்ளவர் 
காலம் 
வாழ்வு 


[ அ ] 
[ அ J 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அப்ஸெஹ் 


மனங்கவரும் வகையில் 

மொழிபவர் ( அ ) 


அப்ஜல் 


மேன்மையாளர் 


[ அ ] 


அமான் 
அமீன் 


அலி 


அலீம் 
இம்தியாஜ் 
இர்பான் 
சயீத் 

சலாம் 
* சலீம் 

தக்ரீம் 
* தகி 


பாதுகாப்பு 
நம்பிக்கையானவர் 
உயர்ந்தவர் 
யாவும் தெரிந்தவர் 
தனிச்சிறப்பு 
ஞானம் 
அதிருஷ்டசாலி 
அமைதியான 
பணிவுள்ளவர் 
அன்பொழுக்கம் 
பயபக்தியாளர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


104 


[ அப்ஜல் - அப்ஜால் 


[ அ ] 


நயீம் 
நசீர் 
நூர் 
பஹீம் 
பாஷா 
மஜீத் 
முபாரக் 
முபீன் 
முனீர் 
முஜீப் 
ல தீப் 
வஜீஹ் 
வாஜித் 
ஷபீ 
ஷரீப் 
ஷஹீர் 
ஷாஹீன் 
ஷாஹெத் 
ஷஜா 
ஹகீம் 
ஹபீஜ் 
ஹமீத் 


பொருள் படைத்தவர் [ அ ] 
உதவியாளர் 

[ அ ] 
ஒளிர் 

அ [ 
அறிவாளி 

[ அ ] 
அதிபர் 
மே தகையாளர் [ அ ] 
பேறுபெற்றவர் [ அ ] 
வெளிப்படையான [ அ ] 
ஒளி மயமான [ அ ] 
விடை மொழிபவர் [ அ ] 
பரிவுள்ளவர் 
பொலிவுள்ள [ அ ] 

[ அ ] 
மன்றாடுபவர் [ அ ] 
ஒழுக்கமுள்ளவர் 

[ அ ] 
புகழ்பெற்றவர் [ அ ] 

[ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
வீரர் 

[ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
காப்பாளர் 

[ அ ] 
புகழப்பட்டவர் 

[ அ ] 
உறவினர் 

[ அ ] 
பொய் மதங்களை 
வெறுப்பவர் [ அ ] 

[ அ ] 


அடைபவர் 


கருடன் 


ஹமீம் 


ஹனீப் 


ஹுசேன் 


அழகானவர் 


அப்ஜால் 


அன்பளிப்பு , 

கொடை 
மதிப்பிற்குரியவர் 


[ அ ] 
[ அ ] 


அதீக் 


அப்ஜால்- அப்ஹாம் ] 


105 


அஜீம் 
அஜீஜ் 


கபீர் 
கரீம் 


கனி 


நதீம் 
நவீத் 
நிஷாத் 
பஷீர் 
மு அஜ்ஜம் 
முக்ததிர் 
முயீன் 
முராத் 


மேம்பட்டவர் 

[ அ ] 
மனம் கவர்ந்தவர் [ அ ] 
எழுச்சி 

[ அ ] 
உயர்ந்தவர் 

அ 
வள்ளல் 

[ அ ] 
சார்பற்றவர் [ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
அன்புத்தோழர் [ அ ] 
நற்செய்தி 

[ அ ] 
மகிழ்ச்சி 

[ அ ] 
நற்செய்தியாளர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அதிகாரி 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நற்போதனை பெற்ற [ அ ] 
கருணையுள்ளவர் 

[ அ ] 
பரிவுள்ளவர் 

[ அ ] 

[ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
புகழுபவர் 

[ அ ] 

[ அ ] 
எழில்மிக்கவர் 

[ அ ] 
அறிவாளர் 

[ அ ] 
பிரியமுள்ளவர் 

[ அ ] 
அழகுபடைத்தவர் 

[ அ ] 
அறிவு 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 


ரபி 


அழகானவர் 


ரஷீத் 
ரஹீம் 
ல தீப் 
வசீம் 
வஹீத் 
வாசிப் 
வாஜித் 
ஜமீல் 


அடைபவர் 


ஹகீம் 
ஹசன் 


ஹசேன் 
அப்ஹாம் 

அஹ்மத் 


106 


[ அப்ஹாம் - அமானத் 


கமால் 
காமில் 
சயீத் 
சலீம் 
சித்தீக் 
தவ்பீக் 
மிஸ்பாஹ் 
ரஸா 
லயீக் 
ஷாதிர் 
ஜபர் 


திறன் 
நிறைவுள்ள 
நற்பேறு பெற்றவர் 
பணிவுள்ளவர் 
வாய்மையாளர் 
நற்போதனை 
ஒளிவிளக்கு 
அடைதல் 
திறன் மிக்கவர் 
கூரறிவுள்ளவர் 
வெற்றி 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஆலம் 


அமானத் 

விசுவாசம் ; 
நம்பிக்கை 

[ அ ] 
அமான துல்லாஹ் இறைவனின் ஓம்படைப் 

பொருள் [ அ ] 
* அஜீம் உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
உலகம் 

[ அ ] 
இமாம் வழிகாட்டி 

[ அ ] 
உரூஜ் உயர்வு 

[ அ ] 
கரீம் வள்ளல் 

[ அ ] 
கனி 

சார்பற்றவர் [ அ ] 
சபீ 

தூய்மையாளர் [ அ ] 
சாலெஹ் நேர்மையாளர் 

] அ ] 
நகீப் 

[அ ] 
நசீர் உதவுபவர் 

[ அ ] 
நிஜாம் அடிப்படை 

[ அ ] 
முராத் குறிக்கோள் 

શિ) 
ரியாஜ் மலர்ச்சோலை 

[ அ ] 


தோழர் 


அமானத் - அமீன் ] 


107 


ஷகீப் 


ஹபீஜ் 


பொறுமைசாலி 
காப்பகளர் 
உண்மைவாதி 


ஹனீப் 
ஹசேன் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


அமான் 

பாதுகாப்பு 

[ அ ] 
அமானுர்ரஹீம் இறைவனின் 

பாதுகாப்பு பெற்றவர் [ அ ] 
அமானுர் ரஹ்மான் 

[ அ ] 
அமானுல்லாஹ் 

[ அ ] 
அசத் சிங்கம் 

[ அ ] 
சயீத் நற்பேறு மிக்கவர் 

[ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
அன்வர் ஒளிமிக்க 

[ அ ] 
கஜன்பர் சிங்கம் 

[ அ ] 
ஹைதர் சிங்கம் 

[ அ ] 


அமீன் 

நம்பிக்கையான 
அமீனுன் 

நம்பிக்கையானவர் , 
நபிமணி ( சல் ) அவர் 

களின்சிறப்புப்பெயர் [ அ ] 
அமீனுத்தீன் மார்க்கத்தின் 

நம்பிக்கையாளர் [ அ ] 
அமீனுர் ரஷீத் நன்னெறி பெற்ற [ அ ] 
அமீனுர் ரஹீம் இறைவனின் 

[ அ ] 
அமீனுர் ரஹ்மான் 

[ அ ] 
அக்தர் 

விண்மீன் 
அப்ஸர் ஆணையாளர் 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

அ ] 
8 


108 


[ அமீன் - அமீர் 


அஜ்ஹர் 
அஹ்சன் 
இக்பால் 
இக்ராம் 
இர்பான் 
இஷ்ரத் 
இஹஸான் 
காசித் 
காமில் 
சாலிக் 
சாஜித் 
சாகிப் 
தாஹெர் 
நாதிக் 
பாஷா 
பாகர் 


ஒளிமிக்க 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
மேம்பாடு 

[ அ ] 
அன்பு , பரிவு [ அ ] 
அறிவு 

[ அ ] 
பெருமகிழ்ச்சி [ அ ] 
நன்மை 

[ அ ] 
தூதுவர் 

[ அ ] 
பூரணமான 

அ ) 
பக்தியாளர் 

[ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
தூயவர் 

[ அ ] 
உறுதியான 

[ அ ] 
அதிபர் 

[ பா ] 
கனவான் 

[ அ ] 
விரும்புகிற 

[ அ ] 
உரிமையாளர் [ அ ] 
நன்றியுள்ளவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
காப்பாளர் 

[ அ ] 
மூதறிஞர் 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
தலைவர் , 

ஆணையாளர் [ அ ] 
மார்க்கத்தின் தலைவர் [ அ ] 
உயர்ந்த தலைவர் [ அ ] 
ஆண்டவனால் உயர்வு 

பெற்றவர் [ அ ] 


ராகிப் 


வாரிஸ் 


ஷாகிர் 


ஹாதி 
ஹாபிஜ் 
ஹாஜிக் 
ஹைதர் 


அமீர் 


அமீருத்தீன் 
அமீருல் கபீர் 
அமீருல்லாஹ் 


அமீர் ) 


109 


ஆதில் 


[ அ ] 


அமீருல் ஹக் ஆண்டவனால் உயர்வு 

பெற்றவர் [ அ ] 
அமீருஜ் ஜமான் காலத்தின் ஆணை 

யாளர் [ அ ] 
அதீக் மதிப்பிற்குரியவர் 

[ அ ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
நடுவர் 

[ அ ] 
ஆணையாளர் 

[ அ ] 
ஆஜம் 

உயர்ந்தவர் 
இக்பால் மேம்பாடு 

[ அ ] 
இம்தியாஜ் தனிச்சிறப்பு [ அ ] 
இர்திஜா நிறைவு கண்டவர் 

[ அ ] 
இர்பான் 

[ அ ] 
ஈஈஸா மீட்பவர் 

[ அ ] 
உஸ்மான் 

[ அ ] 
கமால் திறன் 

[ அ ] 
கப்பார் மன்னிப்பவர் 

[ அ ] 
கலீக் அன்பானவர் 

[ அ ] 
கலீம் 

உரையாடுபவர் [ அ ] 
கலீல் தோழர் 

[ அ ] 
கவூஸ் உதவி 

[ அ ] 
பிரித்து தருபவர் [ அ ] 
சஅத் 

நற்பேறு பெற்ற [ அ ] 
சர்பராஜ் மேன்மையான 

[ அ ] 
* சாதிக் 

வாய்மையாளர் [ அ ] 
* சாஜித் பக்தியுள்ளவர் 

[ அ ] 


ஞானம் 


ஒரு பெயர் 


காசிம் 


110 


[ அமீர் - அமர் 


விளக்கு 


* சிராஜ் 
* தாரிக் 
* தாலிப் 
* தானிஷ் 

நயீம் 
நவ்ஷாத் 
நாசிர் 


பாஷா 
* மஸ்ஊத் 


மஹ்தி 
மஹ்மூத் 
மிஸ்பாஹ் 
முஅஜ்ஜம் 
முக்தார் 
முசத்தக் 
முஷ்தாக் 
முஸ்தஹ்சன் 

யஹ்யா 
* ரஷீத் 

லயீக் 
வாசிப் 
ஹகீம் 
ஹசன் 
ஹ -சேன் 


[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
தேடுபவர் 

[[ அ ] 
அறிவு 

[ பா ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
புத்துணர்ச்சி 

[ பா ] 
உதவியாளர் 

[ அ ] 
அதிபர் 

[ பா ] 
மேதகையான [ அ ] 
மேதகையாளர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
ஆர்வமுள்ளவர் [ அ ] 
விரும்பத்தக்க 
ஓரு தீர்க்கதரிசி [ அ ] 
நற்போதனை பெற்றவர் [ அ ] 
தகுதியுள்ளவர் 

[ அ ] 
புகழ் பாடுபவர் [ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
அதிக சிறப்புகள் 

கொண்டவர் [ அ ] 
ஆணை , கட்டளை [ அ ] 
இறைவனின் கட்டளை [ அ ] 


அம்சல் 


அமர் 

அம்ருல்லாஹ் 


அம்ஜத் ) 


111 


அம்ஜத் 


உயர்ந்தவர் ; 
மேம்பட்டவர் 


[ அ ] 


பண்பு 


அக்லாக் 
அசத் 
அத்ஹர் 
அயாஜ் 
அலி 
அலீம் 
அல்தாப் 
அவ்சாப் 
அன்வார் 
அஹ்சன் 
அப்பாஸ் 


கருணை 


ஆலி 


[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
தூய்மையான [ அ ] 
விசுவாசமானவர் 
உயர்ந்தவர் 

[ அ ] 
யாவும் தெரிந்தவர் [ அ ] 

[ அ ] 
பண்பு 

[ அ ] 
பிரகாசம் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
சிறப்பு மிக்கவர் [ அ ] 
மேம்பாடு 

[ அ ] 
கருணை 

[ அ [ 
அன்பான தந்தை [ அ ] 
அன்பு 

[ அ ] 
போதனையாளர் 
திறன் 

[ அ ] 
நிலையானவர் શિ 
வள்ளல் 

[ அ ] 
அன்பானவர் 

[ அ ] 
தோழர் 

[ அ ] 
பொறுமைசாலி 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
தூயவர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் [ பா ] 
பேரரசர் 

[ அ ] 


இக்பால் 
இக்ராம் 
இப்றாஹீம் 
இஷ்பாக் 
கதீப் 
கமால் 
கய்யூம் 
கரீம் 
கலீக் 
கலீல் 
காஜிம் 
காஜி 
குத் தூஸ் 
குஸ்ரு 
கைசர் 


[ அ ] 


112 


[ அம்ஜத் - அய்பக் 


சலீம் 
சூலத் 
தபஜ்ஜுல் 
தவ்சீப் 
நபீஸ் 
நஜீப் 


நாசிர் 


பசீஹ் 
பஷீர் 

மக்சூத் 
* மஸ்வூத் 
* முனீர் 
* முஹ்சின் 

யாகூத் 
யாமீன் 


பணிவானவர் [ அ ] 
வலிமை 

[ அ ] 
நன்மை 

[ அ ] 
புகழ் 

[ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
கலைத்திறன் மிக்க [ அ ] 
நற்செய்தியாளர் [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
மேதகையான 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
உபகாரி 

[ அ ] 
வைரம் 

[ அ ] 
நற்பேறு மிக்கவர் [ அ ] 
பாதுகாவலர் [ அ ] 
அனுப்பப்பட்டவர் [ அ ] 
தோழர் 

[ அ ] 
பேரின்ப நிலை [ அ ] 
நற்போதனையாளர் [ அ ] 
சொர்க்கம் 

[ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 

[ அ ] 
விசுவாசமுள்ளவர் . 
வேந்தர் மஹ்மூத் கஜ் 
னவியின் 

வரலாற்றுப் 
புகழ்மிக்க அடிமை [ பா ] 


ரசூல் 
* ரபீக் 
* ராமிஷ் 

ராஷித் 

ரிஜ்வான் 
* ஹசன் 
* ஹுசேன் 


அழகானவர் 


அயாஜ் 


அய்யக் 


அறிவிப்பாளன் ; 
அன்பன் 


[ பா ] 


அய்பக் - அய்யூப் ) 


113 


சலாம் 
சலீம் 
சுல்தான் 
நஜீப் 
முராத் 
முனவ்வர் 


அமைதியான 
பணிவுள்ளவர் 
வேந்தர் 
மேலானவர் 
குறிக்கோள் 
ஒளி மிகுந்த 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அய்யூப் 


பொறுமைக்குப் பேர் 
போன 

ஒரு தீர்க்க 
தரிசியின் திருப் 
பெயர் 


அதா 
அர்ஷத் 
அலி 
அன்வர் 
அஸ்லம் 
அஹ்சன் 
அஜீம் 
இமாம் 
கலீக் 
கலீல் 
காவர் 
காஜி 
சஆதத் 


கொடை 
நேர்வழிகண்டவர் 
உயர்ந்தவர் 
ஒளிமிக்க 
பாதுகாப்பான 
விரும்பத்தக்க 
மேம்பட்டவர் 
தலைவர் 
அன்பானவர் 
தோழர் 
கிழக்கு 
வெற்றி வீரர் 
நற்பேறு 
பணிவானவர் 
ஒளிர் 
செல்வமுள்ளவர் 
அறிஞர் 
கனவான் 
அருள் 


அ ) 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 


தன் வீர் 
நயீம் 
பஹீம் 
பாஷா 
பைஜ் 


[ அ ] 


114 


[ அய்யூப்- அர்மான் 


மஜ்ஹர் 
மாஜித் 
முயீன் 
முஷீர் 
முஜப்பர் 
முஹம்மத் 


தோற்றம் 

[ அ ] 
உயர்ந்தவ 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
வெற்றியாளர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உயர்வு 

[ அ ] 
நற்போதனை பெற் 

றவர் [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
சீர் பெருக்கு உள்ள 

வர் [ அ ] 

[ அ ] 


ரஷீத் 


ரயீஸ் 
ஜியாத் 


ஹசன் 


அழகானவர் 


அரபியுன் 


நாட்டவர் - 
நபிகள் நாயகம் 
( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப் பெயர் [ அ ] 


அரீஸ் 


உழவர் 


[ அ ] 


அர்சலான் 


சிங்கம் 


[ து ] 


அலப் அர்சலான் வீரச்சிங்கம் 

[ து ] 
நஜீப் அர்சலான் தவச்சீலர் 

[ து ] 
அர்ப ( அ ) 

மிக உயர்வான 

[ அ ] 
அர்மஷ் 

நல்ல அமைப்பு 

பெற்றவர் [ அ ] 
அர்மான் 

ஆர்வம் ; குறிக்கோள் 

[ அ ] 


115 


அர்மான்- அர்ஷத் ] 


* சயீத் 
* சாலிக் 

சுஹேல் 
மஸ்ஊத் 
முனீர் 


நற்பேறு மிக்கவர் 

[ அ ] 
தேடுபவர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
மே தகையான [ அ ] 
ஒளி மயமான [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
எழில் மிக்கவர் 

[ அ ] 
பிறை 

[ அ ] 
நல்வழி கண்டவர் நற் 
போதனை பெற்றவர் ( அ ) 


ஜமீல் 
ஹிலால் 


அர்ஷத் 


* அதீக் 
* அலி 

அஜீம் 
கலீல் 
காமில் 
சயீத் 
சுஹேல் 

தாஹெர் 
* நயாஜ் 

புரோக் 

மக்பூல் 
* மஜீத் 

மஜ்ஹர் 
மு அஜ்ஜம் 
முக்ததிர் 
முயீன் 
முராத் 
முஹம்மத் 


மதிப்புக்குரியவர் [ அ ] 
மேம்பட்டவர் 

[ அ ] 
உயர்வானவர் [ அ ] 
அன்பர் 

அ ] 
நிறைவு கண்ட 

[ அ ] 
நற்பேறு மிக்கவர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
தூயவர் 

[ அ ] 
ஈடுபாடு 

[ பா ] 
பிரகாசம் 

[ அ ] 
லிரும்பப்பட்ட 

[ அ ] 
மே தகையாளர் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
உயர்ந்த 

[ [ 
ஆணையாளர் 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 


** 


116 


[ அர்ஹத் - அல் தமிஷ் 


முஹ்சின் 
ரயீஸ் 
ரஹீம் 
லதீப் 
வாசிப் 
வாசிம் 
ஜபர் 

ஹர் 
ஹகீம் 
ஹசன் 
ஹபீப் 
ஹசேன் 


உபகாரி 
அதிகாரி 
கருணாகரர் 
பரிவுள்ளவர் 
புகழ் பாடுபவர் 
அழகானவர் 
வெற்றி 
பிரகடனம் 
அறிஞர் 
அழகு பெற்றவர் 
தோழர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அர்ஹம் 


பேரன்பு கொண்ட . 
கருணை காட்டுகிற [ அ ] 
பெரும் கருணாகரன் ; 

( ஆண்டவன் ) [ அ ] 


அர்ஹமுர் 
ராஹிமீன் 


அலப் 

வீரர் 
அலப் அர்சலான் வீரச் சிங்கம் 


[ து ] 
[ து ] 


அ அ ) லிம் 


அறிஞர் , கற்றவர் [ அ ] 


அ ( ஆ ) லா 


மிக உயர்ந்த மேம் 

பட்ட [ அ ] 


அல்தமிஷ் 


முன் செல்லும் படை ; 

அஞ்சாதவர் [ து ] 


காஜி 
* முஜாஹித் 


வெற்றி வீரர் 
போராடுபவர் 


[ அ ] 
[ அ ] 


117 


அல்தாப் ) 


அல்தாப் 


அன்பு , கருணை 


[ அ ] 


அசத் 
அமீன் 
அம்ஜத் 
அலி 
அஹ்சன் 
அஹ்மத் 
அஜீம் 
கரீம் 
கலீக் 
கலீல் 
கய்யூம் 
கனி 
கைசர் 
சயீத் 
சமர் 
துஹர் 
நகீப் 


நண்பர் 


சிங்கம் 

[ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மேம்பட்டவர் 

[ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
அன்பானவர் [ அ ] 

[ அ ] 
நிலைத்தவன் [ அ ] 
தன்னிலையுள்ளவன் [ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
பலன் 

[ அ ] 
தூய்மையானவர் 

[ அ ] 
தோழர் 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
கனவான் 

[ ur ] 
இன்பம் 

[ அ ] 
மேதகையான 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
அதிபர் 

[ அ ] 
பேறு பெற்றவர் [ அ ] 
விடை தருபவர் 

[ அ ] 


நபீஸ் 
பர்வேஜ் 
பாஷா 
பர்ஹத் 
மஸ்ஊத் 
மஹ்மூத் 


* மாலிக் 
* முபாரக் 
* முஜீப் 


118 


[ அல்தாப் - அல்லாஹ் 


முஹம்மத் 
முஹிப் 
ரபீக் 
ரயீஸ் 
ரஹீம் 
ராஷித் 
ரியாஜ் 
வகார் 
வஹீத் 
வாசிக் 
ஜமீல் 
ஜஹீர் 
ஹகீம் 
ஹசன் 
ஹபீப் 
ஹலீம் 
ஹசேன் 


போற்றப்பட்டவர் 
நண்பர் 
அன்பாளர் 
ஆட்சியாளர் 
கருணை மிக்கவன் 
நல்வழி கண்டவர் 
மலர்ச்சோலை 
மாண்பு 
தனித்தவன் 
உறுதி பூண்ட 
எழில் கொண்டவர் 
உதவி செய்பவர் 
அறிவாளர் 
அழகானவர் 
அன்பர் 
பணிவுள்ளவர் 
சிறந்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அல்லாஹ் 


ஆண்டவன் ; 
இறைவன் 


[ அ ] 


அல்லாஹ்வின் குணப்பெயர்கள் பின்வருமாறு : 

அர்ரஹ்மானு கருணையுள்ளவன் [ அ ] 
அர்ரஹீ மு பரிவுள்ளவன் [ அ ] 
அல் மலிகு கொற்றவன் 

அ ] 
அல் குத்தூசு தூயவன் 

[ அ ] 
அஸ்ஸலாமு 

நலஞ்செய்பவன் [ அ ] 
அல்மூமினு அமைதி தருபவன் 

[ அ ] 
அல்முஹிய்மினு சான்றாளன் 

[ அ ] 
அல் அஜீஜு மிகைத்தவன் [ அ ] 


அல்லாஹ் ] 


119 


அல்ஜப்பாரு 
அல் முதகப்பிரு 
அல்காலிகு 
அல்பாரியு 
அல்முசவ்விரு 


அல்கப்பாரு 
அல்கஹ்ஹாரு 
அல்வஹ்ஹாபூ 
அர்ரஜ்ஜாகு 
அல்பத்தாஹ 
அல் அலீமு 
அல்கா பிஜு 
அல்பாசிது 
அல்காபிஸு 
அர்ராபிவு 
அல்முயிஜ்ஜு 


வருத்துபவன் [ அ ] 
பெருமையாளன் 

[ அ ] 
படைப்போன் 

[ அ ] 
புதிதாக படைப்பவன் [ அ ] 
தோற்றத்தை 

உண்டாக்குபவன் ( அ ) 
மன்னிப்பவன் [ அ ] 
கடுங்கோலன் 

[ அ ] 
மன்னிப்பவன் [ அ ] 
உணவளிப்பவன் 

[ அ ] 
திறப்பவன் 

[ அ ] 
யாவும் அறிந்தவன் 

[ அ ] 
அடைப்பவன் 

[ அ ] 
திறப்பவன் 

[ அ ] 
தாழ்த்துபவன் [ அ ] 
உயர்த்துபவன் [ அ ] 
கௌரவம் வழங்கு 
பவன் 

[ அ ] 
இழிவு தருபவன் [ அ ] 
செவியுறுபவன் [ அ ] 
நோக்குபவன் [ அ ] 
ஆட்சியாளன் 

[ அ ] 
நீதி வழங்குபவன் [ அ ] 
பரிவுள்ளவன் [ அ ] 
யாவும் அறித்தவன் [ அ ] 
மென்மையாளன் [ அ ] 
உயர்ந்தவன் શિ ] 
மன்னிப்பவன் 

[ அ ] 
நன்றியறிலை ஏற்பவன் [ அ ] 
உயர்ந்தவன் 


அல் முஜில்லு 
அஸ்ஸமிவு 
அல்பசீரு 
அவ்ஹகமு 
அல் அதலு 
அல்லதீபு 
அல்கபீரு 
அல்ஹலீமு 
அல் அஜீமு 
அல்கபூரு 
அஷ்ஷகூரு 
அல்அலிப்பு 


120 


[ அல்லாஹ் 


அல்கபீரு 
அல்ஹபீசு 
அல் முகீது 


அல்ஹசீபு 
அல்ஜலீலு 
அல்கரீமு 
அர்ரகீபு 
அல் முஜீபு 
அல்வாசிவு 


[ அ ] 


அல்ஹகீமு 
அல்வதூது 
அல்மஜீது 
அல்பாயிசு 
அஷ்ஷஹீது 
அல்ஹக்கு 
அல்வகீலு 
அல்கவுய்யு 
அல்மதீனு 
அல்வலிய்யு 
அல்ஹமீது 
அல்முஹஸி 
அல் முப்தியு 
அல் முயீது 
அல்முஹிய்யு 
அல்மு மீது 
அல்ஹய்யு 
அல்கய்யூ மு 
அல்வாஜிது 


பெரியவன் 

[ அ ] 
காப்பாளன் 

[ அ ] 
உணவைஉண்டாக்கு [ அ ] 
பவன் 

[ அ ] 
போதுமானவன் [ அ ] 
மேன்மையாளன் [ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
காப்பாளன் 

[ அ ] 
விடை மொழிபவன் [ அ ] 
விரிவு 

உண்டாக்குபவன் ( அ ) 
அறிஞன் 
நண்பன் 

[ அ ] 
மேதகையாளன் [ அ ] 
எழுப்புபவன் 

[ அ ] 
சான்றாளன் 
உண்மையாளன் [ அ ] 
பொறுப்பேற்பவன் [ அ ] 
பலம் வாய்ந்தவன் 

[ அ ] 
உறு தியானவன் [ அ ] 
கிருபை செய்பவன் [ அ ] 
புகழப்படுபவன் [ அ ] 
சூழ்ந்து கொள்பவன் [ அ ] 
படைப்போன் 

[ அ ] 
மீட்டிக்கொள்பவன் 

[ அ ] 
உயிரூட்டுபவன் [ அ ] 
மரணம் தருபவன் அ ] 
உயிருள்ளவன் [ அ ] 
நிலையானவன் [ அ ] 
போஷிப்பவன் [ அ ] 


அல்லாஹ் ] 


121 


அல்மாஜிது மாண்பு மிக்கவன் 

[ அ ] 
அல்வாஹிது தனித்தவன் [ அ ] 
அல் அஹ்து 

ஒருமைக்குரியவன் [ அ ] 
அஸ்ஸமது 

வீ 

றமைதியுடைய [ அ ] 
அல்காதிரு ஆற்றல் மிக்கோன் 

[ அ ] 
அல் முக்ததிர் ஆதிக்கம் பெற்றவன் [ அ ] 
அல் முகத்திமு முதலானவன் 

[ அ ] 
அல் முவக்கிரு 

இறுதியானவன் [ அ ] 
அல் அவ்வலு முதல்வன் 

[ அ ] 
அல் ஆகிரு முடிவானவன் 

[ அ ] 
அஜ்ஜாஹிரு வெளிப்படையானவன் [ அ ] 
அல்பாதினு அந்தரங்கமானவன் [ அ ] 
அல்வாலி அதிபன் 

[ அ ] 
அல் முத ஆலி 

உயர் அந்தஸ்து 

கொண்டவன் [ அ ] 
அல்பர்ரு 

நலஞ்செய்பவன் [ அ ] 
அத்தவ்வாபு பாபங்களை 

மன்னிப்பவன் [ அ ] 
அல் முகத்திமு பழிவாங்குபவன் [ அ ] 
அல் அபுவ்வு மன்னிப்பவன் 

[ அ ] 
அர்ரவூபு 

பெரும் கருணையாளன் [ அ ] 
மாலிகு அல்முல்கி உலகின் 

உரிமையாளன் [ அ ] 
ஜுல்ஜலாலி 

மன்னிக்கும் குணமுடைய 
வல் இக்ராம் மாண்பு மிகுந்தவன் ( அ ) 
அல் முக்சிது நீதி வழங்குபவன் [ அ ] 
அஜ்ஜாமி உ கூட்டுபவன் 

[ அ ] 
அல்கனிய்யு தன்னிலையுடையவன் [ அ ] 
அல் முக்னி செல்வந்தராக்குபவன் [ அ ] 
அல்மு அதி அளிப்பவன் 

( அ ) 


122 


[ அல்லாஹ் - அவ்சாப் 


அல்மானிவு தடை செய்பவன் 

[ அ ] 
அஜ்ஜார்ரு தீமை செய்பவன் [ அ ] 
அந்நாபிஉ 

லாபம் தருபவன் [ அ ] 
அந்நூரு 

ஒளிமயமான [ அ ] 
அல்ஹாதி வழிகாட்டி 

[ அ ] 
அல்பதியூ தோற்றம் தருபவன் [ அ ] 
O அல்பாகி 

நிலையானவன் ; அழியா 
தவன் 

[ அ ] 
OO அல் வாரிசு 

எல்லாவற்றிற்கும் உரிமை 
யாளன் 

[ அ ] 
0 அர்ரஷீது 

நல்முயற்சி 

உடையவன் [ அ ] 
O அஸ்ஸபூரு பொறுமை மிக்கவன் [ அ ] 

* ( ஆண்டவனின் இந்த 
பெயர்களுடன் அப்த் ( அடியான் ) 
என்ற வார்த்தையைச் சேர்த்து கொண் 

அவை முஸ்லிம் பெயர்களாகி 
விடும் . அப்த் தையும் பார்க்கவும் .) 


குணப் 


டால் 


அல்லாஹ் பக்ஷ் ஆண்டவன் கொடை ( பா ) 
அல்லாஹ்பிச்சை . இறைவனின் பிச்சை [ த ] 
அல்லாஹ் இறைவன் வைத் 
ரஹ்ஹா 

துள்ள உ ] 
அ ( அ ) வான் 

உதவியாளர் 

அ [ 
அவ்சாப் 

பண்பு ; புகழ் [ அ ] 


அலி 
* அஜீம் 
* அஹ்சன் 


உயர்ந்தவர் 
மேம்பட்டவர் 
சிறப்பான 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அல் அவ்வலு ] 


123 


ஹசன் 
ஹபீப் 


அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
கலீல் நண்பர் 

[ அ ] 
கதீர் 

பலம் வாய்ந்தவர் [ அ ] 
சயீத் நற்பேறு மிக்கவர் 

[ அ ] 
பஜல் 

கருணை 

[ அ ] 
மஸ்ஊத் 

மேதகையான [ அ ] 
மஹ்பூப் 

அன்பார்ந்தவர் [ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முனீர் ஒளிமயமானவர் 

[ அ ] 
* ரஷீத் 

நற்போதனை பெற்ற 

வர் [ அ ] 
ஷகீல் அழகான 

[ அ ] 
ஜமீல் எழில் மிக்க 

[ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 

[ அ ] 
* ஹூசேன் 

[ அ ] 
அவ்ரங்கஜேப் 

அரியணையின் 

எழில் [ அ ] 
O அவ்ரங்கஜேப் உலகைக் கவர்ந்த அரி 
ஆலம்கீர் 

யணையில் எழில் ; வீர 

மிகு மன்னவர் [ அ ] 
அவ்லா 

சிறப்புமிக்கவர் , நபிமணி 
( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் [ அ ] 
அல் - அவ்வலு 

முதலானவன் ; ஆண்ட 
வனின் காரணப் 
பெயர் 

[ அ ] 
0 அவ்வலுன் முதல்வர் ; நபிகள் நாய 

கம் ( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் 
9 


நண்பர் 
அழகானவர் 


124 


[ அனீஸ் 


அனீஸ் 


நண்பர் ; தோழர் 


O 


ஆரிபைன் 


O 


அனிஸுத்தீன் மார்க்கத்தின் உரிய 

நண்பர் [ அ ] 
அனீசுர் ரப் படைத்தவனின் அன்பர் 

[ அ ] 
அனீசுர் ரஹீம் இறைவனிடம் அன்பு 

பாராட்டுபவர் | அ ] 
O அனீசுர் 

இறைவனிடம் அன்பு 
ரஹ்மான் பாராட்டுபவர் [ அ ] 
O அனீசுல் ஹக் இறைவனிடம் அன்பு 

பாராட்டுபவர் 

[ அ ] 
அனீசுல் 

கடவுட் பற்றுடையோரின் 

அன்பார்ந்த தோழர் [ அ ] 
அனீசுல் 

கடவுட் பற்றுடையோரின் 
ஆபிதைன் அன்பார்ந்த தோழர் [ அ ] 
அனீசுஸ் ஸமான் காலத்தின் நண்பர் [ அ ] 
அக்தர் விண்மீன் 

[ அ ] 
அமீன் 

நம்பிக்கையான ( அ ) 
அப்பாஸ் 

சினங்கொண்டசிங்கம் ( அ ) 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் 

ஒளி மயமான [ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
அன்வர் ஒளிமிக்க 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
பற்றுறுதியுள்ள [ அ ] 
மேலான 

[ அ ] 
சீர்மிக்க 
இக்பால் மேம்பாடு 

[ அ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
இஜ்ஹார் வெளியீடு 

[ அ ] 


அலி 


ஆரிப் 
ஆலி 


125 


அனீஸ் ] 


* கரீம் 
* காமில் 

காஜி 
காஜிம் 
தாவூத் 
தாலிப் 
நாதிர் 

பாகர் 
* பய்யாஜ் 
* பாயிக் 
* பாஷா 

மக் சூத் 
மக்தூம் 
மன்சூர் 
மன்னான் 
மஹ்தி 

மஹ்மூத் 
* மாசூம் 
* மாஜித் 

மாஹிர் 
மு அஜ்ஜம் 

முபஷ்ஷிர் 
* ரபீ 
* லுக்மான் 
* வசிம் 

ஜலால் 
ஜாவீத் 
ஹசன் 
ஹுமாயூன் 
ஹலீம் 

ta 


வள்ளல் 

[ அ ] 
நிறைவுள்ள 

[ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
அன்பானவர் 

[ அ ] 
தேடுபவர் 

[ அ ] 
அரிய 

[ அ ] 
கனவான் 

[ அ ] 
வண்மையுடையவர் [ அ ] 
மேன்மை மிக்கவர் [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
விரும்பப்பட்டவர் [அ ] 
போற்றத்தக்கவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நலஞ்செய்பவர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மாசுபடாதவர் [ அ ] 
மே தகையாளர் [ அ ] 
வல்லுநர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நற்செய்தியாளர் [ அ ] 
எழுச்சியான 

[ அ ] 
பேரறிஞர் 

[ அ ] 
மிகுபுகழ் 

[ அ ] 
நிலையான 

[ பா ] 

[ அ ] 
சிறப்பு 

[ શ 
மென்மையான [ அ ] 


அழகானவர் 


அழகானவர் 


1124 


[ அனீஸ் 


அனீஸ் 


நண்பர் ; தோழர் 


B 


0 அனிஸுத்தீன் மார்க்கத்தின் உரிய 

நண்பர் [ அ ] 
0 அனீசுர் ரப் படைத்தவனின் அன்பர் 

[ அ ] 
O அனீசுர் ரஹீம் இறைவனிடம் அன்பு 

பாராட்டுபவர் [ அ ] 
O அனீசுர் 

இறைவனிடம் அன்பு 
ரஹ்மான் 

பாராட்டுபவர் [ அ ] 
அனீசுல் ஹக் இறைவனிடம் அன்பு 

பாராட்டுபவர் [ அ ] 
O அனீசுல் 

கடவுட் பற்றுடையோரின் 
ஆரிபைன் 

அன்பார்ந்த தோழர் [ அ ] 
அனீசுல் 

கடவுட் பற்றுடையோரின் 
ஆபிதைன் அன்பார்ந்த தோழர் ( அ ) 
அனீசுஸ் ஸமான் காலத்தின் நண்பர் [ அ ] 
அக்தர் விண்மீன் 

[ அ ] 
அமீன் 

நம்பிக்கையான [ அ ] 
அப்பாஸ் 

சினங்கொண்டசிங்கம் ( அ ) 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் 

ஒளி மயமான [ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
அன்வர் 

ஒளிமிக்க 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
பற்றுறுதியுள்ள [ அ ] 
மேலான 

[ அ ] 
சீர்மிக்க 

[ அ ] 
இக்பால் மேம்பாடு 

[ அ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
இஜ்ஹார் 

வெளியீடு 


[ அ ] 


ஆரிப் 
ஆலி 


[ அ ] 


அனீஸ் ] 


125 


* கரீம் 

காமில் 
காஜி 
காஜிம் 
தாவூத் 
தாலிப் 
நாதிர் 
பாகர் 
பய்யாஜ் 

பாயிக் 
* பாஷா 

மக்சூத் 
மக்தூம் 
மன் சூர் 
மன்னான் 
மஹ்தி 
மஹ்மூத் 

மாசூம் 
* மாஜித் 
* மாஹிர் 

மு அஜ்ஜம் 
முபஷ்ஷிர் 


வள்ளல் 

[ அ ] 
நிறைவுள்ள 

[ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
அன்பானவர் [ அ ] 
தேடுபவர் 

[ அ ] 
அரிய 

[ அ ] 
கனவான் 

[ அ ] 
வண்மையுடையவர் [ அ ] 
மேன்மை மிக்கவர் [ அ ] 
அதிபர் 

[ ur ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
போற்றத்தக்கவர் શિ ) 
வெற்றி வீரர் [ அ ] 
நலஞ்செய்பவர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [அ ] 
மாசுபடாதவர் [ அ ] 
மே தகையாளர் [ அ ] 
வல்லுநர் 

[ அ ] 
உயர்ந்தவர் [அ ] 
நற்செய்தியாளர் [ அ ] 
எழுச்சியான 

[ அ ] 
பேரறிஞர் 

[ இ ] 

[ அ ] 
மிகுபுகழ் 

[ அ ] 
நிலையான 

[ பா ] 

[அ ] 
சிறப்பு 

શિ 
மென்மையான [ அ ] 


அழகானவர் 


லுக்மான் 
வசிம் 
ஜலால் 
ஜாவீத் 
ஹசன் 

ஹுமாயூன் 
* ஹலீம் 


அழகானவர் 


126 


[ அன்சர் - அன்சார் 


அன்சர் 


உதவியாளர் 


[ அ ] 


O அன்சருத்தீன் மார்க்கத்தின் உதவி 

யாளர் [ அ ] 
அன் சருஜ்ஜமான் காலத்தின் உதவி 

யாளர் [ அ ] 
இக்பால் உயர்வு 

[ அ ] 
இப்திகார் மேலான 

[ அ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
கதீப் பிரசாரகர் 

[ அ ] 
கமால் திறன் 

[ அ ] 
கரீம் 

கருணைமிக்கவர் 
கலீக் 

அன்பானவர் [ அ ] 
காஜி 

வெற்றி வீரர் [ அ ] 
சயீத் 

அதிருஷ்டமானவர் [ அ ] 
சலீம் 

மரபொழுங்கான [ அ ] 
நயீம் 

பொருள் படைத்தவர் [ அ ] 
பாஷா 

[ பா ] 
முஸ்தகீம் 

நெறியுள்ளவர் [ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 
ஹயாத் வாழ்வு 

[ அ ] 


[ அ ] 


அதிபர் 


ஜமீல் 


அழகானவர் 


அன்சார் 


உதவி செய்பவர் 


[ அ ] 


O அன் சாருத்தீன் மார்க்கத்தின் உதவி 

யாளர் [ அ ] 
0 அன் சாருல் ஹக் மெய்ப்பொருளின் 

உதவியாளர் [ அ ] 
* கதீப் பிரசாரகர் 

[ அ ] 


அன்சார்- அன்வர் ) 


127 


கமால் 
கரீம் 
கய்யூம் 
கலீல் 


குத்ஸி 
சாதிக் 


தகி 


தாலிப் 


நிஷாத் 
மஜீத் 
முயீன் 
முஜாஹித் 
முஹ்சின் 
ல தீப் 
ஜலால் 
ஹகீம் 
ஹசன் 
ஹனீப் 


திறமை 

[ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
நிலையானவர் [ அ ] 
நண்பர் 

[ அ ] 
தூய்மையானவர் 

[ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
இறைவனை பயப்படு 

கிறவர் [ அ ] 
தேடுபவர் 

[ அ ] 
பேரின்பம் 

[ அ ] 
மே தகையாளர் [ அ ] 
உதவியாளர் [ அ ] 
வீரர் 

[ அ ] 
நலஞ்செய்பவர் [ அ ] 
பரிவுள்ளவர் [ அ ] 
மாண்பு ; மிகுபுகழ் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
உண்மை வாதி [ அ ] 


அன்வர் 


ஒளிமயமான , 

பிரகாசமான [ அ ] 


அன் வருத்தீன் மார்க்கத்தின் ஒளி 
அன் வருல் 

ஸ்லாம் இஸ்லாத்தின் ஒளி [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அஜீஜ் மேம்பட்டவர் 

[ அ ] 
* ஆபாக் வானக்கரை 

[ அ ] 
* கதீப் பிரசாரகர் 

[ அ ] 


128 


[ அன்வர் 


[ அ ] 


* கமால் 
* சகீர் 

சதீத் 
சயீத் 
சலாம் 
சஜ்ஜாத் 
தாஜ் 
பஹீம் 
பாஷா 
பைஜ் 
மஸ்ஊத் 
மஷ்ஹுத் 
மஹ்மூத் 
மு அஜ்ஜம் 
முராத் 
மூஷ்தாக் 
முஜீப் 
முஹம்மத் 
முஹ்சின் 
மோமின் 

ரயீஸ் 
* ரஜா 
* ரஷீத் 

வஹீத் 
ஷரீப் 
ஷாஹ் 
ஜாவீத் 
ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


தேர்ச்சி 

[ அ ] 
சிறிய 

[ அ ] 
சீர்பட்ட 

[ அ ] 
பேறு வாய்ந்தவர் 

[ அ ] 
வாழ்த்து 
வணக்கவாளர் 

[ அ ] 
மணிமுடி 

[ அ ] 
அறிவாளி 

[ அ ] 
கனவான் 

[ பா ] 
அருள் 

[ அ ] 
மேதகையான 

[ அ ] 
நிரூபிக்கப்பட்ட 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்த 
குறிக்கோள் 

[ அ ] 
ஆர்வமுள்ள [ அ ] 
மொழிபவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நலஞ்செய்பவர் 

[ அ ] 
விசுவாசமுள்ள [ அ ] 
ஆட்சியாளர் 

[ அ ] 
விருப்பம் 

[ அ ] 
நற்போதனை பெற்ற [ அ ] 
இணையற்றவன் [ அ ] 
நல்லொழுக்கமான [ அ ] 
அரசர் 

[ பா ] 
நிலையான 

[ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அழகானவர் [ அ ] 


அன்வார் ) 


- 


129 


அன்வார் 

ஒளிர் ; பிரகாசம் [ அ ] 
அன்வாருத்தீன் மார்க்கத்தின் ஒளி [ அ ] 
அன்வாருல் 

இஸ்லாம் இஸ்லாத்தின் ஒளி [ அ ] 
0 அன்வாருர் 

ரஹீம் இறைவனின் பேரொளி( அ ) 
அன்வாருர் 
ரஹ்மான் 

[ அ ] 
அன்வாருல்லாஹ் 

[ அ ] 
அன்வாருல் ஹக் மெய்ப்பொருளின் [ அ ] 
அன் வாருல் 

ஹசன் மனங்கவரும் ஒளிர் [ அ ] 
* அதீக் 

மதிப்பிற்குரியவர் அ ] 
* அலி மேம்பட்டவர் 

[ அ ] 
அன்ஜும் விண்மீன் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* இர்பான் ஞானம் 

[ அ ] 
* இஷ்பாக் அன்பு 

[ அ ] 
* கலீல் 

[ அ ] 
* காசித் தூதுவர் 

[ அ ] 
காமில் 

நிறைவுள்ள - [ அ ] 
* சஆதத் நற்பேறு 

]િ 
* சிராஜ் விளக்கு 

[ அ ] 
தாபிஷ் பிரகாசம் 

[ அ ] 
தானிஷ் அறிவு 

[ பா ] 
மஸ்ஊத் 

மேதகையான [ அ ] 
* மஹ்மூத் 

போற்றப்பட்ட શિ ] 
* முபாரக் 

பேறுபெற்ற [ அ ] 
* முபீன் 

பிரகாசமான 


நண்பர் 


[ அ ] 


ஷகீல் 


130 

[ அன்வார் -அன்ஜும் 
முஹம்மத்போற்றப்பட்டவர் [ அ ] 
முஹ்சின் 

நலஞ்செய்பவர் [ அ ] 
ரபீக் அன்பர் 

[ அ ] 
லதீப் பரிவுள்ளவர் 

[ அ ] 
ஷாஹ் அரசர் 

[ பா ] 
அழகானவர் 

[ பா ] 
ஜமான் காலம் 

[ அ ] 
ஜயீம் வழிகாட்டி 

[ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
ஹசேன் 

எழில் படைத்தவர் [ அ ] 
அன்ஜும் 

விண்மீன் 

[ அ ] 
அஜ்ஹர் 

வெளிப்படை [ அ ] 
அஹ்மர் 

கருஞ்சிவப்பான [ அ [ 
இர்பான் 
ஞானம் 

[ அ ] 
தாலிப் | தேடுபவர் 

[ அ ] 
தோழர் 

[ அ ] 
நசீர் உதவுபவர் 

[ அ ] 
நபீஸ் 

நேர்த்தியான [ அ ] 
பஷீர் 

நற்செய்தியாளர் [ அ ] 
புரோக் பிரகாசம் 

[ அ ] 
முபின் 

பிரகாசமான [ அ ] 
ரயீஸ் 

[ அ ] 
ரஷீத் நற்போதனை பெற்ற 

வர் [ அ ] 
ரிப்அத் உயர்வு 

[ அ ] 
வகார் மாண்பு 

[ அ ] 
ஜமால்எழில் 

[ அ ] 
ஜலால் மிகுபுகழ் 

[ அ ] 
ஜுஹர் வெளிப்படை 

[ அ ] 


* 


அதிபர் 


அஸ்கர் - அஸ்ரார் ) 


131 


அஸ்கர் ( ASGAR ) 


சிறிய 


அ ) 


அலி 
சயீத் 
மஸ்ஊத் 
மஹ்தி 


மேலான 
அதிருஷ்டமான 
மேதகையான 
வழிகாட்டி 
நல்லவர் 
அழகர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹசன் 


ஹசேன் 


அஸ்ரார் 


இரகசியம் ; மறை 

பொருள் [ அ ] 


O அஸ்ராருர் இறைவனின் மறை 
ரஹ்மான் 

உண்மை [ அ ] 
அஸ்ராருல் ஹக் மெய்ப் பொருளின் இரக 

சியங்கள் [ அ ] 
அனீஸ் அன்பர் 

[ அ ] 
அன்வர் ஒளிர் 

[ அ ] 
அஜீம் 

மேம்பட்டவன் [ அ ] 
அஜீஜ் 

மனங்கவர்ந்தவர் [ அ ] 
அஹ்சன் சிறப்பான 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
காஷிப் 

தெளிவாக்குபவன் [ அ ] 
சாலிக் 

பற்றுறுதியுள்ள [ அ ] 
சூலத் வல்லமை 

[ அ ] 
நாதிக் உறுதியான 

[ அ ] 
நாஜிஷ் 

பெருமை 
பித்ரத் இயற்கை 

[ அ ] 
மஜீத் 

மேதகையாளர் [ அ ] 
மூமின் விசுவாசி 

[ அ ] 
காலம் 

[ அ ] 


ஜமான் 


132 


[ அஸ்ரார் - அஸ்லம் 


* ஜமீல் 


[ அ ] 
[ அ ] 


ஹகீம் 
ஹபீப் 


எழில் மிக்கவர் 
அறிஞர் 
தோழர் 
நலஞ்செய்பவர் 
அழகானவர் 


[ அ ] 


ஹன்னான் 
ஹுசேன் 


[ அ ] 
[ அ ] 


அஸ்லம் 


பாதுகாப்பானவர் 


[ அ ] 


அமீன் 

நம்பிக்கையான [ அ ] 
அஜீஜ் 

மிகைத்தவன் [ அ ] 
இக்பால் எழுச்சி 

[ அ ] 
இர்பான் ஞானம் 

[ அ ] 
கலீக் அன்பானவர் 

[ அ ] 
காஜி 

வெற்றி வீரர் [ அ ] 
குர்ஷீத் கதிரவன் 

[ அ ] 
ச ஆதத் நற்பேறு 

[ அ ] 
தாஜ் கிரீடம் 

[ அ ] 
தானிஷ் அறிவு 

[ பா ] 
நஜீர் 

பயமுறுத்துபவர் [ அ ] 
நாதிக் உறுதியான 

[ அ ] 
* பர்வேஜ் 

வெற்றி வீரர் 
* பஷீர் 

நற்செய்தியாளர் [ அ ] 
* பாஷா அதிபர் 

[ பா ] 
* மக்பூல் 

ஏற்கப்பட்ட [ அ ] 
மன்சூர் 

வெற்றி வீரர் [ அ ] 
மஹ்மூத் போற்றப்பட்டவர் [ அ ] 
வஹீத் 

இணையற்றவன் [ அ ] 
ஷாஹ் மன்னவர் 

[ பா ] 
ஜாவீத் நிலையான 

[ அ ] 
* ஜியா ஒளிர் 

[ அ ] 
* ஹபீப் தோழர் 

[ அ ] 


அஸ்லம் - அஷ்பாக் ) 


133 


ஹாமித் 


புகழ் பாடுபவர் 


[ அ ] 


அஸ்லூப் 


முறை ; பாதை ; 

வழிவகை அ ] 


அக்பர் 
அப்ஜல் 
அப்சர் 
அஹ்சன் 
அஹ்மத் 
காமில் 
சாலெஹ் 
சுஹேல் 
மஸ்வூத் 
முனீர் 
முஹம்மத் 


உயர்ந்த 

[ அ ] 
மிகச்சிறந்த 

[ அ ] 
ஆணையாளர் 

[ பா ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் ત્રિો 
நிறைவுள்ள 

[ அ ] 
நேர்மையானவர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
மே தகையான [ அ ] 
ஒளிமயமான 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
எழில் மிக்கவர் 

[ அ ] 
வாழ்க்கை 

[ அ ] 
[ அ ] 


* ஜமீல் 
* ஹயாத் 
* ஹுசேன் 


அழகானவர் 


அஷ்பாக் 


கருணை ; பரிவு : சூரியன் 
அஸ்தமித்த 
மேற்கில் தோன்றும் 
சிவப்பு 

[ அ ] 


அகீல் 
அக்தர் 
அதீக் 
அலி 
அன்வர் 
அஜீம் 


புத்திமான் 
விண்மீன் 
அரும் பொருள் 
உயர்ந்த 
ஒளிமயமான 
பாரித்த 


[ அ ] 
( பா ) 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


134 


[ அஷ்பாக் - அஷ்ரப் 


அன்பர் 


மனங்கவர்ந்த [ அ ] 
அஜ்மல் மிக அழகான 

[ அ ] 
அஜ்ஹர் ஒளி மிக்க 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆதில் நீதிமான் 

[ அ ] 
ஆமிர் 

நிர்மாணிப்பவர் [ அ ] 
இக்ராம் கொடை 

அ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
ச ஆதத் நற்பேறு 

அ ] 
சயீத் 

அதிருஷ்டமானவர் [ அ ] 
சலீம் 

மரபொழுங்குள்ளவர் அ ] 
நசீர் உதவுபவர் 

[ அ ] 
நதீம் 

[ அ ] 
பஷீர் 

நற்செய்தியாளர் [ அ ] 
பர்வேஜ் வெற்றி வீரர் 

[ பா ] 
பாஷா அதிபர் 

[ பா ] 
* மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
மாஜித் 

மே தகையான [ அ ] 
* ஜமான் காலம் 

[ அ ] 
அஷ்ரப் 

பண்பாளர் ; 

சிறப்புமிக்கவர் [ அ ] 
அஷ்ரபுத்தீன் மார்க்கத்தின் 

பண்பாளர் [ அ ] 
அஷ்ரபுர் ரஹீம் இறைவனின் 

பண்பாளர் [ அ ] 
O அஷ்ரபுல்லாஹ் இறைவனின் 

பண்பாளர் [ அ ] 
O அஷ்ரபுல்ஹக் 

இறைவனின் 

பண்பாளர் [ அ ] 


அஷ்பாக் ) 


135 


அமீர் 
அமீன் 
அலி 
அனீஸ் 
அஜீம் 
அஜீஜ் 
அஹ்சன் 
கமால் 
கய்யூம் 
கைசர் 
சலீம் 
சித்தீக் 
சிராஜ் 
தக்ரீம் 
தவ்சீப் 
தவ்பீக் 
தாவூத் 


விளக்கு 


தலைவர் 

[ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்பர் 

[ அ ] 
மேலான 

[ அ ] 
மனங்கவர்ந்த [ அ ] 
சிறந்த 

[ அ ] 
ஆற்றல் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
மரபொழுங்குள்ளவர் [ அ ] 

[ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
அன்பொழுக்கம் 

[ அ ] . 
புகழ் பாடுவது அ ] 
நற்போதனை அ ] 
இறையன்பர் [ அ ] 
மூலம் , வழி 

[ அ ] 
போற்றத்தக்க [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
உயர்ந்த 

[ அ ] 
உதவியாளர் 

[ அ ] 
உபகாரி 

[ அ ] 
விசுவாசமான 

[ அ ] 
மேன்மையாளர் [ அ ] 
பாதுகாவலர் 

[ அ ] 
திறன் மிக்கவர் 

[ அ ] 
செயலாளர் 

[ அ ] 
தனித்தவன் [ அ ] 


துபேல் 


மகதூம் 
மன்சூர் 
மஹ்தி 
மு அஜ்ஜம் 
முஆவின் 
முஹ்சின் 
மோமின் 
யாசீன் 
ரகீப் 
லயீக் 


வஹீத் 


136 


[ அஷ்பாக் - அஜ்மல் 


ஜமீர் 
ஜமீல் 
ஹகீம் 
ஹசன் 
ஹபீப் 
ஹமீத் 
ஹூசேன் 


மனசாட்சி 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
அறிஞர் 

( அ ) 
நல்லவர் 

[ அ ] 
அன்பர் 

[ அ ] 
புகழப்பட்டவர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 


அஜீன் 


தலைவர் ; பொறுப்பாளர் 

[ அ ] 


அஜ்மல் 


மிக அழகான , 

எழில் மிக்க [ அ ] 


[ அ ] 


அஜீம் 
* கிராமி 

சயீத் 

சலீம் 
* நபீஸ் 
* பரீத் 
* பாகிர் 
* பைஜ் 
* மப்தூன் 

மஸ்ரூர் 
மஹ்மூத் 
முபீன் 
மும்தாஜ் 
முராத் 
முஷ்தாக் 

ஷரீப் 
* ஷாஹ் 


பாரித்தவன் [ அ ] 
உயர்ந்தவன் 
அதிருஷ்டமான [ அ ] 
மரபொழுங்குள்ளவர் [ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
இணையற்றவர் 
பெருமையுள்ள [ அ ] 
பலன் 

[ அ ] 
கழிபேருவகை [ அ 
இன்பமான 

[ அ ] 
போற்றப் பட்டவர் શિ ] 
வெளிப்படையான [ அ ] 
உயர்ந்த 

[ அ [ 
குறிக்கோள் 

[ அ ] 
விரும்புபவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ [ 
அதிபர் 

[ பா ] 


அஜ்மல் -அஜ்ஹர் ) 


137 


ஜபர் 


ஹசன் 


வெற்றி 
நல்லவர் 
புகழப்பட்டவர் 
வாழ்வு 


ஹமீத் 
ஹயாத் 
ஹ -சேன் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


அஜ்ஹர் 


ஒளிமயமான , 

பிரகாசமான [ அ ] 


அப்ஸர் 

ஆணையாளர் 
அலி 

உயர்ந்தவர் 
இப்றாஹீம் அன்பான தந்தை 
இஷ்பாக் 

பரிவு ; கருணை 
கமால் 

தேர்ச்சி 
கலீம் 

பேசுபவர் 
காலித் 

நிலையான 
* சத்வத் 

வல்லமை 
* சயீத் 

நற்பேறு மிக்கவர் 
சாஜித் 

தலை வணங்குபவர் 
சாகிப் 

விண்மீன் 
சித்தீக் 

வாய்மையாளர் 
தக்மீல் 

தேர்ச்சி 
தஸ்லீம் 

இணக்கம் 
முபீன் 

வெளிப்படையான 
முராத் 

குறிக்கோள் 
வாசிப் 

புகழ்பாடுபவர் 
ஜமால் 

அழகு 
ஜாவீத் 

நிலையான 
Raa அழகானவர் 
ஹபீப் 

நண்பர் 
ஹசேன் 

எழில் மிக்கவர் 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
| அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹசன் 


138 


[ அஹ்கம் - அலி 


அஹ்கம் 


பலம் வாய்ந்த 


[ அ ] 


அஹ்சன் 


சிறப்பு வாய்ந்த , 

விரும்பத்தக்க [ அ ] 


அகீல் 
அம்ஜத் 
அர்ஷத் 
அலி 
அஜீஜ் 
அஹ்மத் 
அப்பாஸ் 


ஆதில் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


இக்பால் 
கதீர் 
நூரி 
பசீர் 


புத்திமான் 
அறிஞர் 
நேர்வழியாளர் 
உயர்ந்தவர் 
மிகைத்தவர் 
போற்றப்பட்ட 
வீசச்சிங்கம் 
நீதிபதி 
மேம்பாடு 
பலம் வாய்ந்த 
ஒளிமயமான 
காணுபவர் 
இணையற்ற 
அன்பு - அருள் 
கனவான் 
மன்னவர் 
பலன் 
மே தகையாளர் 
ஒளிமயமான 
ஆர்வமுள்ள 
விடைமொழிபவர் 
நண்பர் 
காவலர் 
நண்பர் 
ஆட்சியாளர் 


பரீத் 


பஜல் 
பாகர் 
பாஷா 
பைஜ் 
மஜீத் 
முனீர் 
முஷ்தாக் 
முஜீப் 
முஹிப் 
ரகீப் 

ரபீக் 
* ரயீஸ் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அஹ்சன் - அஹ்மத் ) 


139 


* ரஷீத் 
* ரஜா 

ரியாஜ் 
* வகார் 

ஜபர் 


நல்வழி கண்டவர் 
இச்சை 
மலர்ச்சோலை 
மேன்மை 
வெற்றி 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


[ அ ] 


[ அ ] 


அல் - அஹது 


தனித்த , ஒன்றான 
இறைவனின் காரணப் 
பெயர் 


0 அப்துல் அஹத் இறைவனின் அடிமை ( அ ) 
அஹ்மத் 

மிகவும் போற்றப்பட்ட 
வர் 

[ அ / 


அஹ்மதுன் 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் 
பெயர் 

[ அ ] 


அஹ்மதுல்லாஹ் இறைவனின் விருப்பம் 
பெற்றவர் 

[ அ ] 
அகீல் புத்திமான் 

[ அ ] 
அதா கொடை 

[ அ ] 
அதீக் 

மதிப்புக்குரிய [ அ ] 
அத்ஹர் 

தூய்மையான [ அ [ 
அப்பாஸ் சினங்கொண்ட சிங்கம் 

[ அ ] 
அப்ரார் மரபுப் பண்பாளர் 

[ அ ] 
அப்ஜால் கொடை 

( அ ) 
அமீன் 

நம்பிச்கையானவர் [ அ ] 
அமீர் 

ஆணையாளர் [ அ ] 
10 


140 


[ அஹ்மத் 


அலி 
அலீம் 
அல்தாப் 
அவ்சாப் 
அனீஸ் 
அன்சார் 
அன்வர் 
அன்வார் 
அஜீம் 
அஜீஜ் 
அஜ்மல் 
அஜ்ஹர் 
அஷ்ரப் 
அஹ்சன் 
அஸ்ரார் 
அஸ்லம் 
ஆகில் 
ஆதில் 
ஆபித் 
ஆமிர் 


உயர்ந்த 

[ அ ] 
யாவும் அறிந்த [ அ ] 
அன்பு 

[ அ ] 
பண்பு 

[ அ ] 
நண்பர் 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ [ 
ஒளிமயமான [ அ ] 
பிரகாசம் 

[ அ ] 
மேம்பட்டவன் [ அ ] 
மனங்கவர்ந்த [ அ ] 
எழில் கொண்டவர் அ ] 
ஒளி மிகுந்த [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
மறைபொருள் [ அ ] 
பாதுகாப்பான [ அ ] 
அறிவுள்ளவர் [ அ ] 
நீதிமான் 

[ அ ] 
பற்றுறுதியுள்ளவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
இறையன்பர் 

அ ] 
மேம்பாடு 

[ அ ] 
ஒப்புதல் 

[ அ ] 
கல்விமான் 
உயர்வு 

அ ] 
அன்பான தந்தை [ இ ] 
நற்போதனை [ அ ] 
ஒரு தீர்க்கதரிசி 

[ இ ] 
இறைவன் செவியுற்ற ( இ ) 
சிரிப்பவர் 


இக்பால் 
இக்ரார் 
இத்ரீஸ் 
இப்திகார் 
இப்றாஹீம் 
இர்ஷாத் 
இல்யாஸ் 
இஸ்மாயில் 
இஸ்ஹாக் 


அஹ்மத் ) 


141 


[ அ ] 


இஷ்தியாக் 
இஷ்பாக் 
இஜாஸ் 
இஜ்ஹார் 
ஈசா 
கதீப் 
கதீர் 
கபீர் 
கபீர் 
கபீல் 

கமால் 
* கரீம் 

கலீக் 
கலீம் 
கலீல் 
கஜன்பர் 
காலித் 
குர்ஷீத் 

கைசர் 
* சகீர் 

சயீத் 
சலீம் 
சித்தீக் 
சிராஜ் 
தவ்சீப் 
தவ்பீக் 
தஸத்துக் 
தாரிக் 

தாஹெர் 
* துபேல் 


அவா , ஆர்வம் 

[ அ ] 
அன்பு 

[ அ ] 
அற்புதம் 

[ அ ] 
வெளியிடுதல் [ அ ] 
மீட்பவர் 
பிரசாரகர் 
ஆற்றல் மிக்கவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அறிவிப்பாளர் 

[ அ ] 
பொறுப்பாளர் [ அ ] 
திறமை 

[ அ ] 
வள்ளல் 

அ ] 
அன்பானவர் 

[ அ ] 
உரையாடுபவர் [ அ ] 
நண்பன் 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
நிலையான 

[ அ ] 
கதிரவன் 

[ பா ] 
பேரரசர் 

[ அ ] 
சிறியவர் 

[ அ ] 
அதிருஷ்டசாலி [ அ ] 
மரபொழுங்குள்ளவர் [ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
ஒளிவிளக்கு 

[ அ ] 
புகழ்பாடுவது [ அ ] 
நற்போதனை [ அ ] 
தியாகம் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ) 
தூயவர் 

[ அ ] 
மூலம் , வழி 

[ அ ] 


142 


( அஹ்மத் 


நசீர் 
நதீம் 
நபீஸ் 
நயீம் 
நயாஜ் 
நவீத் 
நஸீம் 
நஜீர் 
நாதிர் 

நாஜிம் 
* நாஜிர் 

நிஷாத் 


அரிய 


நூர் 


ஒளிர் 


பசீர் 
பசீஹ் 
பய்யாஜ் 
பராஜ் 


தோழர் ; அன்பர் [ அ / 
உதவுபவர் 

[ அ ] 
அன்பர் 

[ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
பற்றுறுதி 
நற்செய்தி 

[ அ ] 
தென்றல் 

[ அ ] 
பயமுறுத்துபவர் [ அ ] 

அ ] 
நிர்வாகி 

[ அ ] 
பார்வையாளர் 
மகிழ்ச்சி 

[ அ ] 

[ அ ] 
காணுபவர் 

[ அ ] 
ஆற்றொழுக்கானவர் [ அ ] 
வழங்குபவர் 

[ அ ] 
உயர்வு 

[ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
செம்மைகள் 

[ அ ] 
நற்செய்தியாளர் [ அ ] 
அருள் 

[ அ ] 
அறிவாளி 

[ அ ] 
கனவான் 

[ அ ] 
பெருமை கொள்பவர் [ அ ] 
கூரறிவுள்ளவர் [ அ ] 
அதிபர் 

[ ur ] 
கற்றவர் 

[ அ ] 
பிரகாசம் 

[ அ ] 
பலன் 

[ அ ] 


பரீத் 


பர்காத் 
* பஷீர் 

பஜல் 
பஹீம் 
பாகர் 
பாகிர் 
பாரூக் 


பாஷா 


பாஜில் 

புரோக் 
* பைஜ் 


அஹ்மத் ) 


143 


* மக்சூத் 
* மக்பூல் 
* மக்தூம் 
* மர்கூப் 
* மப்தூன் 

மன்சூர் 
மஜ்ஹர் 

மஸ்ரூர் 
* மஸ்ஊத் 
* மஹ்மூத் 


* மாசூம் 

மு அஜ்ஜம் 
முஆவின் 
முக்ததிர் 
முசத்தக் 
முபஷ்ஷிர் 
முபீன் 
மும்தாஜ் 
முயீன் 
முராத 
முனீர் 

முஜப்பர் 
* முஜாஹித் 

முஷீர் 
முஷ்தாக் 
முஹம்மத் 

முஹ்சின் 
* முஸ்தகீம் 

யாசீன் 


விரும்பப்பட்டவர் [ அ ] 
ஏற்கப்பட்டவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
விரும்பத்தகுந்த 

[ அ ] 
கழிபேருவகை [ அ ] 
வெற்றிவீரர் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
இன்பமான 

அ ) 
மே தகையான [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
மாசற்ற 

[ அ ] 
உயர்ந்த 

[ அ ] 
உதவியாளர் [ அ ] 
அதிகாரி 

[ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
நற்செய்தியாளர் [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
போராடுபவர் [ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
ஆர்வமிக்கவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உபகாரி 

[ அ ] 
நேர்வழியாளர் [ அ ] 
மேன்மை மிக்க [ அ ] 


144 


[அஹ்மத் 


ரபீ 
ரபீக் 
ரயீஸ் 

ரஜா 
* ரஷீத் 


ராகிப் 
ரியாஜ் 
ரிஜ்வான் 
லதீப் 
லயீக் 
லாயக் 
வகார் 
வகீல் 


மேன்மை 


பாதுகாவலர் [ அ 
உயர்வு 

[ அ ] 
அன்பர் 

[ அ ] 
ஆட்சியாளர் 

அ 
விருப்பம் 

[ அ ] 
நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
விரும்புபவர் 

( அ ) 
மலர்ச்சோலை 

[ அ ] 
சொர்க்கம் 

[ அ ] 
பரிவுள்ளவர் [ அ ] 
திறமை மிக்கவர் 

[ அ ] 
திறமை சாலி 

[ அ ] 

[ அ ] 
பரிந்து பேசுகிறவர் ( அ ) 
செயலாளர் 

[ அ ] 
அழகன் 
அதிபர் ; தோழர் [ அ ] 
அமைச்சர் 

[ அ ] 
புகழ் பாடுபவர் [ அ ] 
நண்பர் 

[ அ ] 
உரிமையாளர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 

[ அ ] 
மன்றாடுபவர் [ அ ] 
சிறப்பு மிக்க 

[ சி ] 
நறுமணம் 

[ அ ] 
நல்லொழுக்கமான [ அ ] 
மன்னவர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 


வசீம் 
வலி 
வஜீர் 
வாசிப் 
வாமிக் 
வாரிஸ் 
ஷகீப் 
ஷகில் 
ஷபீ 
ஷப்பீர் 
ஷமீம் 
ஷரீப் 
ஷாஹ் 
ஷிஹாப் 


அழகானவர் 


அஹ்மத் ) 


145 


ஜகா 
* ஜபர் 

ஜமால் 
ஜமீல் 
ஜயீம் 
ஜலால் 
ஜஹீர் 
ஜாகிர் 
ஜாவீத் 
ஜியா 
ஹகீம் 
ஹசன் 
ஹபீப் 
ஹபீஜ் 
ஹயாத் 
ஹலீம் 
ஹாமித் 
ஹாரிஸ் 
ஹிக்மத் 
ஹுசேன் 


கூரறிவுள்ளவர் 
வெற்றி 
எழில் 
அழகானவர் 
தலைவர் 
மாண்பு 
உதவியாளர் 
தியானிப்பவர் 
நிலையான 
ஒளிர் 
அறிஞர் 
அழகானவர் 
அன்பர் 
பாதுகாவலர் 
வாழ்வு 
மென்மையானவர் 
புகழ் பாடுபவர் 
சிங்கம் 
அறிவு 
அழகுள்ளவர் 


[ அ ] 
| அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


( நபிகள் நாயகம் ( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப் பெயர்களான அஹ்மத் , 
முஹம்மத் ஆகியவற்றை எந்தப் பெயரு 
டனும் முன்பாகவோ , கடைசியாகவோ , 
சேர்த்துக் கொள்ளலாம் - உதாரணமாக 
உங்கள் பெயர் ஜலாலுத்தீன் என்றால் 
அஹ்மத் ஜமாலுத்தீன் அல்லது ஜலா 
லுத்தீன் அஹ்மத் 

நீங்கள் 
வைத்துக் கொள்ளலாம் . ) 


என்று 


146 


[ அஹ்மர் - ஹ்னப் 


அஹ்மர் 


கருஞ்சிவப்பான 


[ அ ] 


யூனுஸ் 


வர் ; 


* அசத் சிங்கம் 

[ அ ] 
* அஜீஜ் 

மனங்கவர்ந்தவர் [ அ ] 
* உரூஜ் உயர்வு 

[ அ ] 
யூசுப் 

அழகானவர் 

ஒரு தீர்க்கதரிசி [ இ ] 
வஹீத் 

இணையற்றவன் ( அ ) 
அஹ்வத் 

பெரிதும் கவனமான 

; நம்பிக்கைக் 
குரியவர் . 

[ அ ] 
அஹ்னப் 

நேர்வழி நடப்பவன் . 

[ அ ] 

* 
பெயர்ச்சொற்கள் 
பெயர்ச் சொற்கள் எனப்படுபவை பெரும் 
பாலும் கண்ணுக்குத் தெரியும் பொருட்களின் 
பெயர்களேயாகும் . முதற்கால மக்கள் முதலில் 
பொருட்களின் பெயர்களைத்தான் சுட்டியிருப்பர் ; 
அவர் தம் பேச்சு பொருட்களைப் பற்றிய தாகத் 
தான் முதலில் இருந்திருக்கமுடியும் ; பின்னரே 
அவர்கள் பலவிதமான 

செயல்களில் ( வினை 
களில் ) கருத்துச் செலுத்தியிருப்பர் ; அப்போது 

வினைச்சொற்கள் தோன்றியிருக்கும் 
இப்போது முதன்முதலாக மொழி பேசத் 
தாடங்கும் பச்சிளங் குழந்தைகளின் பேச்சைக் 
கூர்ந்து நோக்கின் , முதலில் அவர் தம் வாயி 
லிருந்து பொருட்களின் பெயர்கள் வெளிப்படு 
தலையே காணமுடியும் ; பின்னரே அவர்கள் 
வினைச்சொற்களை யறிந்து பேசுகின்றனர் ! 

0 - தமிழ் அகராதிக் கலை நூலில் 
உயர்திரு சுந்தர சண்முகனார் . 


பலவித 


அ 


அரபியின் 18 வது , பார்ஸி 

யின் 21 வது 
உருதுவின் 24 வது எழுத்து . 


AL 


e 


அகீபு 


பின்பற்றுவர் , 
தொடருபவர் 


[ அ ] 


அகீல் 


புத்திமான் 


[அ ] 


* அக்தர் 
* அக்ரம் 
* அதா 
* அத்ஹர் 
* அப்பாஸ் 

அப்ஸர் 
* அமீர் 
* அமீன் 
* அம்ஜத் 
* அர்ஷத் 


அதிகாரி 


விண்மீன் , நாண்மீன் [ பா ] 
சிறப்பான 

[ அ ] 
அன்பளிப்பு 

[ அ ] 
தூய்மையான 
சினங்கொண்டசிங்கம் [ அ ] 

[ பா ] 
ஆணையாளர் [ அ ] 
நம்பிக்கையான [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
பண்பு , ஒழுக்கம் [ அ ] 

[ அ ] 


அல்தாப் 
* அனீஸ் 


நண்பர் 


148 


அகில் - அகூபு 


அன்வார் 
அஷ்ரப் 
அஜ்மல் 

அஜ்ஹர் 
* அஹ்சன் 
* அஹ்மத் 
* ஆதில் 
* ஆரிப் 


கொடை 


ஆஜம் 
இக்ராம் 
இத்ரீஸ் 
இப்திகார் 
இப்றாஹீம் 
இமாம் 

நயீம் 
* நயாஜ் 
* நாதிர் 

பராஜ் 
* பாஷா 
* மக்தூம் 
* மன்ஜுர் 


ஒளி , பிரகாசம் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
எழில் மிகுந்த 

[ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் 

[ அ ] 
கடவுட்பற்றுறுதி 

யுடையவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 

[ அ ] 
கல்வியில் மூழ்கியவர் [ இ ] 
உயர்வு , சிறப்பு [ அ ] 
அன்புள்ள தந்தை 
தலைவர் 

[ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
பற்றுறுதி , ஈடுபாடு [ பா ] 
அரிதான 

[ அ ] 
உயர்வு 

[ அ ] 

[ பா ] 
போற்றத்தக்கவர் [ அ ] 
ஏற்றுக்கொள்ளப் 

பட்ட [ அ ] 
மேதகையான [ அ ] 
நிரூபிக்கப்பட்ட [ அ ] 
நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
நற்காரியங்களைப் 
பின்பற்றுபவர் 

[ அ ] 


அதிபர் 


* மஸ்ஊத் 
* மஷ்ஹுத் 
* ராஷித் 


* ஷகீப் 


அல் அகூபு 


149 


அல் அதலு - அதா ] 


அல் அதலு 


நீதிமான் ; இறைவனின் 
குணப்பெயர் 

[ அ ] 


O அப்துல் அதல் 


இறைவனின் அடிமை [ அ ] 


அதா 


கொடை ; பரிசு 
அன்பளிப்பு 


0 அதாவுர் ரப் ஆண்டவனின் 

கொடை [ அ ] 
O அதாவுர் ரஷீத் ஆண்டவனின் 

கொடை [ அ ] 
அதாவுர் ரஹீம் ஆண்டவனின் 

கொடை [ அ ] 
அதாவுர்ரஹ்மான் ஆண்டவனின் 

கொடை [ அ ] 
அதாவுல் கரீம் 

ஆண்டவனின் 

கொடை [ அ ] 
அதாவுல்லாஹ் ஆண்டவனின் 

கொடை [ அ ] 
அதாவுல் ஹக் வாய்மையின் கொடை [ அ ] 
* அத்ஹர் 

தூய்மையான [ அ ] 
* சஆதத் நற்பேறு 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
* நாஜிஷ் 

பெருமை 
பரீத் 

இணையற்றவர் [ அ ] 
மக்சூத் 

விரும்பப்பட்டவர் [ அ ] 
மக்தூம் 

போற்றத்தக்கவர் [ அ ) 
மு அஜ்ஜம் 

மேன்மை மிக்க [ அ ] 
* முகர்ரம் மாண்பு மிக்கவர் 

[ அ ] 


150 


[ அதா - அதீக் 


முஸ்தஹ்சன் 
முஹம்மத் 


முஹ்சின் 
ஜமீல் 
ஜாவீத் 
ஹகீம் 
ஹுசேன் 


விரும்பத்தக்கவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நலஞ்செய்பவர் [ அ ] 
எழில் படைத்தவர் [ அ ] 
என்றும் நிலைத்த [ பா ] 
அறிஞர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 


99 


23 


அதீக் 

மதிப்பிக்குரியவர் ; 
சுதந்திரமானவர் ; 
பழமையான; அரும் 
பொருள் 

[ அ ] 
அதீகுர் ரஹ்மான் இறைவனின் விடுதலை 

பெற்றவர் [ அ ] 
அதீகுல்லாஹ் 

[ அ ] 
அதீகுல் ஹசன் எழில் மிக்க அரும் 

பொருள் [ அ ] 
அக்ரம் மேன்மையான 

[ அ ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ அ ] 
அமீன் 

நம்பிக்கைக்குரியவர் [ அ ] 
அன்வர் 

ஒளிமயமான [ அ ] 
அஸ்லம் 

பாதுகாப்பான [ அ ] 
அஜ்மல் 

எழில் மிகுந்த [ அ ] 
அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
மஜ்ஹர் சான்றாளர் 

( அ 
மஹ்தி வழிகாட்டி 

[ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முஅஜ்ஜம் உயர்ந்தவர் 

[ அ ] 


அதீக் - அப் ) 


15L 


* மும்தாஜ் 
முஹம்மத் 


ஹகீம் 

ஹசன் 
அதீல் 


에에 
에 


அழகானவர் 


* அப்பாஸ் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
அறிஞர் 

[ அ ] 

[ அ ] 
நீதிமான் 
சினங்கொண்ட சிங்கம் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
வள்ளல் 
அன்பானவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நல் வழி கண்டவர் [ அ ] 


* அஷ்ரப் 
* அஹ்மத் 


[ அ ] 


கரீம் 
* கலீக் 
* முஹம்மத் 


அபீப் 


அல் அபுவ்வு 


O 


அப்துல் அபுவ் 


மன்னிப்பவன் ; ஆண்ட 
வனின் குணப்பெயர் 

[ அ ] 
ஆண்டவனின் அடிமை 

[ அ ] 
அடிமை ; அடியான் ; 
தொழும்பன் ; வழிபடு 
வன் - படைப்புயிர் 

[ அ ] 


அப்த் 


அ ( எல்லா உலகங்களையும் படைத்த 
ஆண்டவன் ம ஆபூத் " (வணக்கத்திற்குரி 


152 


[ அப்த் 


யவன் ) . அவனுடைய படைப்புயிர்களில் 
ஒருவன் தான் மனிதன் ( அப்த் ) . 

எனவே 
ஆண்டவனின் குணப்பெயர்களுடன் 

அப்த் ஐச் சேர்த்து பெயராகச் சூட்டிக் 
கொள்கிறார்கள் - ஆனால் சிலர் தவறுதலாக 
சில பெரியார்களின் நாமங்களுடனும் 
அப்த் ஐ இணைத்து பெயராக்கிக் கொள் 
கிறார்கள் . உதாரணமாக அப்துல் ஹசன் , 
அப்துல் ஹுசேன் , அப்துல் காபா ஆகிய 
வற்றை கூறலாம் . இவை மிகவும் தவறா 
னவை ; எனவே இவ்விதமான பெயர்கள் 
உடனடியாக நீக்கப்பட வேண்டும் . ஆண் 
டவனைத் தவிர வேறு யாரையும் வழிபடு 
வதில்லை . இறைவனுக்கு இணை 

எவரு 
மில்லை என்பதுதான் நமது நம்பிக்கையாக 
( ஈமானாக ) இருக்கும் போது , 
அடியான் , " ஹுசேனின் அடிமை 

என் 
றெல்லாம் சொல்வது 

தவறானது 
அல்லவா ? ) * 
அப்துத் தாயிம் நிலையானவனின் 

அடிமை [ அ ] 
0 அப்துத் தவ்வாப் பாபங்களை மன்னிப் 

பவன் 

ત્રિો 
0 அப்துர் ரப் படைத்தவனின் அடி 

யான் [ அ ] 
0 அப்துல்லாஹ் அல்லாஹ்வின் அடி 

யான் [ அ ] 
அப்துல் அதல் நீதிவழங்குபவனின் , [ அ ] 

உயர்ந்தவனின் 

அடிமை [ அ ] 


ஹசனின் 


O 


31 


அலி 


அப்த் ) 


153 


0000000 


ஆகிர் 


0 அப்துல் அலீம் யாவும் அறிந்த 

வனின் அடியான் [ அ ] 
அவ்வல் முதலானவனின் [ அ ] 
அஜீஜ் மிகைத்தவனின் [ அ ] 
அஹத் தனித்தவனின் [ அ ] 

இறுதியானவனின் [ அ ] 
கபீர் யாவும் அறிந்த 

வனின் . , [ அ ] 
கபீர் ( Kbr ) உயர்ந்தவனின் [ அ ] 
கபூர் மன்னித்தருள்ப 

வனின் [ அ ] 
கப்பார் மன்னிப்பவனின் [ அ ] 
கய்யூம் நிலையானவனின் [ அ ] 
கரீம் வள்ளலின் 

[ அ ] 
கவி பலம் வாய்ந்தவ 

னின் , [ அ ] 
தன்னிலையுடையவ 

னின் [ அ ] 
காதிர் நிறை ஆற்றலுடை 

[ அ ] 
படைப்போனின் 
குத்தூஸ் தூய்மையானவ 

னின் , [ அ ] 
பத்தாஹ் திறப்பவனின் [ அ ] 

காணுபவனின் | அ ] 

அழியா தவனின் [ அ ] 
பாசித் திறப்பவனின் [ அ ] 
பாதின் மறைவானவனின் [ அ ] 
பாரி படைப்பவனின் [ அ ] 
மதீன் உறுதியானவனின் , [ அ ] 


கனி 


OO 


யவனின் .. 


காலிக் 


பாகி 


வ 


154 


[ அப்த் 


9 


OOOOO 


33 


அப்துல் மலிக் அதிபனின் அடியான் [ அ ] 
மஜீத் மேதகையாளனின் 

அடியான் [ அ ] 
மாலிக் மன்னவனின் 

அடியான் [ அ ] 
மாஜித் மேதகைமை மிக்கவ 

னின் அடியான் [ அ ] 
முகத்தம் முதலானவனின் 

அடியான் [ அ ] 
முகீத் உணவு உண்டாக்கு 

பவனின் அடியான் [ அ ] 
முக்ததிர் அதிகாரம் கொண்ட 

வனின் அடியான் [ அ ] 
முசவ்விர் தோற்றம் உண்டாக்கு 

பவனின் அடியான் [ அ ] 
முதகப்பிர் பெருமை கொண்ட 

வனின் அடியான் [ அ ] 

விடைமொழிபவனின் , [அ ] 
முஹிய்மன் சான்றாளனின் 

அடியான் [ அ ] 
மோமின் அமைதி அளிப்பவ 

னின் அடியான் [ அ ] 
முத அலி உயர்ந்த அந்தஸ்து 

பெற்றவனின் [ அ ] 
காப்பாளனின் 

அடியான் [ அ ] 
ரவூப் கருணை மிக்கவனின் 

அடியான் [ அ ] 
ரஷீத் நல்முயற்சியுடையவ 

னின் அடியான் ( அ ) 


ரகீப் 


OOO 


அப்த் ] 


155 


19 


. 


OOOOOO 


0 அப்துல் ரஜ்ஜாக் உணவு அளிப்பவனின் 

அடியான் ( அ ) 
ரஹீம் கருணை மிகுந்தவனின் 

அடியான் [ அ ] 
ரஹ்மான் கருணை மிகுந்தவனின் 

அடியான் [ அ ] 
ராபே உயர்வு அளிப்பவனின் 

அடியான் [ அ ] 
லதீப் 

நுண்மையாக அறிபவ 

னின் அடியான் [ அ ] 
வகீல் வழிவகை செய்பவனின் 

அடியான் [ அ ] 
வதூத் நட்பு பாராட்டுபவனின் 

அடியான் [ அ ] 
நட்பு பாராட்டுபவனின் 

அடியான் [ அ ] 
வஹீத் நிலையானவனின் 

அடியான் [ அ ] 
வஹ்ஹாப் மன்னிப்பவனின் [ அ ] 
வாசே விரிவு அளிப்ப 

வனின் [ அ ] 
வாரிஸ் 

எல்லாவற்றிற்கும் 

உரிமையாளனின் [ அ ] 
வாலி அதிபனின் 

[ அ ] 
வாஜித் போஷிப்பவனின் [ அ ] 

வாஹித் தனித்தவனின் [ அ ] 
அப்துஸ் ஸமத் வீறமைதியுடைய 

வனின் , [ அ ] 

செவியுறுபவனின் [ அ ] 
11 


வலி 


OOOO000 


ஸமி 


156 


[ அப்த்- அப்பாஸ் 


OOOO 


29 


ஜமீல் 


13 


33 


OOOO 


ஜலீல் 
ஜாஹிர் 


33 


0 அப்துஸ் ஸபூர் 

பொறுமையுடைய 

வனின் அடியான் [ அ ] 
ஸலாம் நலஞ்செய்கிற 

வனின் [ அ ] 
சுப்ஹான் பெரும் புகழுடைய 

வனின் அ ] 
0 அப்துல் ஷகூர் நன்றியறிதலை 

ஏற்பவனின் [ அ ] 

எழில் மிக்கவனின் [ அ ] 
ஜப்பார் எல்லாம் வல்லவ 

னின் , [ அ ] 
மேம்பட்டவனின் [ அ ] 
வெளிப்படையான 

வனின் [ அ ] 
ஆட்சியாளனின் 

[ அ ] 
அறிஞனின் 

[ அ ] 
வாய்மையுள்ளவ 

னின் [ அ ] 
போதுமானவ 

னின் [ அ ] 
ஹமீத் பெரிதும் புகழப்பட்ட 

வனின் [ அ ] 
மென்மையுடைய 

வனின் , [ அ ] 
பாதுகாப்பவனின் [ அ ] 
ஹன்னான் நலஞ்செய்பவனின் , [ அ ] 

ஹை உயிருள்ளவனின் [ அ ] 
அப்பாஸ் 

சினங்கொண்ட சிங்கம் ; 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிற்றப்பாவின் 
பெயர் 


ஹகம் 
ஹகீம் 
ஹக் 


ஹசீப் 


OOO 


ஹலீம் 


ஹபீஸ் 


OOO 


5 


அப்பாஸ் - அம்பர் ] 


157 


* அக்தர் 

அக்ரம் 
அலி 
அஜீம் 
அஹ்சன் 
அஹ்மத் 


கலீல் 
காவர் 
காஜி 
சுஹேல் 
சூலத் 
மக்சூத் 
மக்தூம் 
மன்சூர் 
மஸ்ஊத் 
மஹ்மூத் 


விண்மீன் 

[ பா ] 
மேன்மை மிக்க [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
மேம்பட்டவர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நண்பன் 

[ அ ] 
கிழக்கு 

[ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
வலிமை 

[ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
போற்றத்தக்க [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
மேதகையான 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உயர்ந்த 

[ அ ] 
அதிகாரம் கொண்ட [ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
நன்மை செய்பவர் [ அ ] 
பெருமை கொண்டவர் அ ) 
எழில் மிக்கவர் [ அ ] 
நறுமணம் ; வாசனைப் 

பொருள் 
நேர்த்தியான ( அ ) 
குளிர்காற்று 

[ அ ] 
தென்றல் 

[ அ ] 
எழில் மிக்கவர் 

[ அ ] 


[ அ ] 


முஅஜ்ஜம் 
முக்ததிர் 
முராத் 
முஹ்சின் 
ஜீஷான் 

ஹசேன் 
அம்பர் 


- 


நபிஸ் 
ஷமீம் 
நஸீம் 
ஹுசேன் 


--- 


158 


அம்மார் 


[ அம்மார் - அய்ன் 
பெருமையுள்ளவர் ; 
நற்புகழுடையவர் [ அ ] 


அன்பானவர் 
நண்பர் 
சிங்கம் 
அதிர்ஷ்டசாலி 
மரபொழுங்குள்ள 


விளக்கு 


கலீக் 
கலீல் 
கஜன்பர் 
சயீத் 
சலீம் 
சிராஜ் 
சாலெஹ் 

சித்தீக் 
* தவ்பீக் 

தாஜ் 
துபேல் 
நகீப் 
நதீம் 
நயீம் 
நாதிக் 

பாயிக் 
* மஹ்தி 
* முபாரக் 

லயீக் 
ஜயீம் 


நேர்மையாளர் 
வாய்மையாளர் 
நற்போதனை 
மணிமகுடம் 
மூலம் ; வழி 
தோழமையாளர் 
அன்பர் 
செல்வமுள்ள 
தீர்மானிக்கப்பட்ட 
மேன்மைமிக்கவர் 
வழிகாட்டி 
பேறுபெற்ற 
திறன்மிக்கவர் 
வழிகாட்டி 
உண்மைவாதி 
அறிவு , திறன் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹனீப் 


ஹிக்மத் 


அய்ன் 


கண் ; வாய்மை 


[ அ ] 


அய்னுல் ஹக் 
அய்னுத்தீன் 


மார்க்கத்தின் கண் [ அ ] 
மெய்ப்பொருளின் 

கண் [ அ ] 


அர்ஷ் - அலி ] 


159 


அர்ஷ் 


அரியணை ; எட்டாவது 
வானம் 


* மஜீத் 
* முஅஜ்ஜம் 
* முனீர் 

ஜலீல் 


மேதகையாளர் 
உயர்ந்த 
ஒளிமயமான 
மேம்பட்டவன் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அலாவுத்தீன் 


அலி 


அல் அலிய்யு 


0 அப்துல் அலி 


* அக்தர் 
* அக்பர் 
* அக்ரம் 

அத்ஹர் 

அப்பாஸ் 
* அப்ரார் 

அப்ஸர் 
* அப்ஜல் 
* அமீன் 
* அமீர் 
* அம்ஜத் 
* அர்ஷத் 


மார்க்கத்தில் 

உயர்ந்தவர் 
உயர்ந்த ; சிறப்புமிக்க 
நான்காவது 

கலீபா 
அவர்களின் திருப் 
பெயர் 

[ அ ] 
மேம்பட்டவன் ; இறைவ 
னின் குணப்பெயர் [ அ ] 
ஆண்டவனின் 

அடியான் [ அ ] 
விண்மீன் 
பெரிய 

[ அ ] 
மேலான 

[ அ ] 
தூய்மையான [ அ ] 
சீரும் சிங்கம் 

[ அ ] 
மரபுப் பண்பாளர் 

[ அ ] 
ஆணையாளர் [ பா ] 
மேன்மையாளர் [ பா ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
ஆணையாளர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நற்போதனை பெற்ற [ அ ] 


160 


[ அலி 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


[ அ ] 


அல்தாப் 
அனீஸ் 
அன்வர் 
அஸ்கர் 
அஜ்ஹர் 
அஷ்ரப் 
அஹ்சன் 
அஹ்மத் 
ஆதம் 
ஆபித் 
இக்பால் 
இக்ராம் 
இப்திகார் 
இமாம் 
இர்பான் 
இர்ஷாத் 
இஜாஜ் 
இஷ்தியாக் 
இஷ்பாக் 
இஷ்ரத் 
இஹ்திராம் 
இஹ்திஷாம் 

உஸ்மான் 
* கராமத் 
* காதிம் 

காஜிம் 
கஜன்பர் 
குர்ஷீத் 
சஆதத் 


அன்பு , கருணை 
நண்பர் 
ஒளிமயமான 
படை 
பிரகாசமான . 
பண்பாளர் 
விரும்பத்தக்க 
போற்றப்பட்டவர் 
மனிதன் 
வணக்கவாளர் 
மேம்பாடு 
கொடை 
உயர்வு 
தலைவர் 
அறிவு , ஞானம் 
நற்போதனை 
அற்புதம் 
அவா , ஆர்வம் 
கருணை அன்பு 
மகிழ்ச்சி 
கௌரவம் 
சிறப்பு 

பெயர் 
சிறப்பு 
பணியாளர் 
பொறுமைசாலி 
சிங்கம் 
கதிரவன் 
நற்பேறு 
ஒளிவிளக்கு 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
શિ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


சிராஜ் 


[ அ ] 
[ A ] 


அலி ] 


161 


சாதிக் 
* தக்ரீம் 

தபாரக் 
தவ்பீக் 
தாரிக் 
தாலிப் 
தாஹிர் 
நசீர் 
நயீம் 
நாஜிம் 
நிஷாத் 
நிஜாம் 
பர்வேஜ் 
பய்யாஜ் 
பாகர் 
பாயிக் 
பாஷா 
மக்சூத் 
மக்தூம் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


வாய்மையாளர் 
அன்பொழுக்கம் 
சிறப்பு மிக்க 
நற்போதனை 
விண்மீன் 
தேடுபவர் 
தூயவர் 
உதவுபவர் 
செல்வமுள்ளவர் 
நிர்வாகி 
மகிழ்ச்சி 
அமைப்பு 
வெற்றி வீரர் 
வள்ளல் 
கனவான் 
மேன்மையாளர் 
அதிபர் 
விரும்பப்பட்ட 
போற்றப்பட்ட 
வெற்றி வீரர் 
ஒப்புதல் பெற்ற 
மே தகையான 
சான்றாளர் 
போற்றப்பட்டவர் 
மாசுபடாத 
மேதகையான 
உயர்ந்த 
அதிகாரமுள்ள 
வாய்மையாளர் 
நற்செய்தியாளர் 


மன்சூர் 


மன்ஜர் 
மஸ்ஊத் 
மஜ்ஹர் 
மஹ்மூத் 
மாசூம் 
மாஜித் 
முஅஜ்ஜம் 
முக்ததர் 
முசத்தக் 
முபஷ்ஷிர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


162 


[ அலி 


முபாரக் 
மும்தாஜ் 
முராத் 
முனீர் 
முஜப்பர் 
முஜாஹித் 
முஷீர் 
முஷ்தாக் 
முஹம்மத் 
முஹ்சின் 
மூசா 


பேறுபெற்ற 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
ஒளிமயமான 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
போராடுபவர் [ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
ஆர்வமுள்ள [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உபகாரி 

[ அ ] 
நீரிலிருந்து எடுக்கப் 

பட்டவர் [ இ ] 
ஒரு தீர்க்கதரிசி 

[ இ ] 


யஹ்யா 
யாகூப் 
யூசுப் 
யூனுஸ் 
ரகீப் 
ரபீக் 
ரயீஸ் 
ரஜா 


ராகிப் 


லாயக் 
லியாகத் 
வகார் 
வஜீர் 
வஜாஹத் 
வாரிஸ் 
வாஜித் 
ஷப்பீர் 
ஷவ்கத் 


பாதுகாவலர் 
அன்பாளர் 
ஆட்சியாளர் 
விருப்பம் 
விரும்புகிற 
திறன்மிக்க 
தகுதி ; திறன் 
மேன்மை 
ஆலோசகர் 
கவர்ச்சிமிக்க 
உரிமையாளர் 
அடைபவர் 
அழகான 
மேதக்க 


[ இ ] 
[ அ ] 
[ ક ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 
( சி ) 
[ அ ] 


அலி - அலீம் ] 


165 


[ அ ] 


ஜபர் 
ஜஹீர் 


ஹசன் 


வெற்றி 
உதவுபவர் 
பிரியமான 
அறிவு , திறன் 
எழில்மிக்கவர் 
சிங்கம் . 


[ அ ] 


ஹிக்மத் 
ஹ - சேன் 
ஹைதர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அலீம் 


எல்லாம் அறிந்தவன் 

[ அ ] 


O அல் அலீமு 


13 


OOO 


அப்துல் அலீம் 
அலீமுத்தீன் 
அலீ முல்லாஹ் 


அக்தர் 
அக்பர் 
அதீக் 
அப்ஸர் 
அன்வர் 
அஷ்ரப் 
அஹ்சன் 
ஆரிப் 
இக்பால் 
இப்திகார் 
இர்பான் 


இறைவனின் குணப் 

பெயர் [ அ ] 

அடிமை [ அ ] 
மார்க்கத்தின் அறிஞர் [ அ ] 
ஆண்டவனின் அறிவு 

பெற்றவர் [ அ ] 
விண்மீன் 

[ பா ] 
பெரிய 

[ அ ] 
மதிப்பிற்குரியவர் [ அ ] 
தலைவர் 

[ பா ] 
ஒளிமயமான [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
இறையன்பர் [ அ ] 
உயர்வு 

[ அ ] 
மதிப்பு 

[ அ ] 

[ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
உறுதியான 

[ அ ] 
கூரறிவுள்ளவர் [ அ ] 


ஞானம் 


சாதிக் 
நாதிக் 
பாரூக் 


164 


[ அலீம் - அஜீப் 


வாசிப் 

புகழ்பாடுபவர் [ அ ] 
ஜியா 

ஒளி , பிரகாசம் [ அ ] 
ஜாவீத் நிலைத்து நிற்கிற 

[ பா ] 
ஹிக்மத் திறன் 

[ அ ] 
ஹைதர் சிங்கம் 

[ அ ] 
அவ்ன் 

உதவி 

[ அ ] 
அவ்ன் அல்லாஹ் ஆண்டவனின் உதவி [ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 


அன்னான் 


முந்திக் கொள்பவர் [ அ ] 


அஸாகிர் 


படை , சேனை 


[ அ ] 


அஸ்கரி 


படை வீரன் 


[ அ ] 


அஸ்கர் 


படை , சேனை , படை 

வீரன் [ அ ] 


* அலி 

அஜீம் 
காஜி 
ஹசன் 
ஹுசேன் 
ஹுஸ்ஸாம் 


உயர்ந்தவர் 
மேம்பட்டவன் 
வெற்றி வீரன் 
பிரியமுள்ளவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


கூரியவாள் 


அஜப் 


புதுமையான 


[ அ ] 


அஜீப் 


புதுமையான , 
சிறப்புமிக்க 


[ அ ] 


* அக்தர் 


விண்மீன் 


[ பா ] 


165 


அஜீப் - அஜீம் ] 


அர்ஷத் 
அன்வார் 
அஹ்மர் 
சுஹேல் 
நவ்ரஸ் 
ஜபர் 
ஜியா 


நற்போதனை பெற்றவர் [ அ ] 
பிரகாசம் 

[ அ ] 
கருஞ்சிவப்பான [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
புதிய வாலிபன் 

[ பா ] 
வெற்றி 

[ அ ] 
ஒளிர் 

[ அ ] 


அஜீம் 


மேம்பட்ட , பாரித்த [ அ ] 


அல் அஜீமு இறைவனின் குணப் 

பெயர் [ அ ] 
அப்துல் அஜீம் 

அடியான் [ அ ] 
அஜீ முத்தீன் மார்க்கத்தில் மேம் 

பட்டவர் [ அ ] 
O அஜீமுர் 

இறைவனிடம் 
ரஹ்மான் 

சிறந்தவர் [ அ ] 
அஜீ முல்லாஹ் 

[ அ ] 
அஜீமுஷ்ஷான் 

மிகமிக உயர்ந்த , 

மிகச் சீரான ( அ ) 
அக்தர் விண்மீன் 

[ பா ] 
அக்லாக் ஒழுக்கம் 

[ அ ] 
அத்ஹர் 

தூய்மையான [ அ ] 
அல்தாப் அன்பு . பரிவு 

[ அ ] 
அன்வார் 

அ ] 
அஜ்மல் எழில்மிக்க 

[ அ ] 
இக்பால் எழுச்சி 

[ அ . 
இக்ரார் ஒப்புதல் 

[ அ ] 
இம்தியாஜ் தனிச்சிறப்பு [ அ ] 
இர்பான் ஞானம் 

[ அ ] 
இஷ்பாக் 

[ அ ] 


ஒளிர் 


கருணை 


166 


[ அஜீப் - அஜீஜ் 


கைசர் 
சஆதத் 
சாதிக் 


பேரரசர் 
நற்பேறு 
வாய்மையாளர் 


நண்பர் 


சாகிப் 
ரகீப் 
ரயீஸ் 
வகார் 
ஜபர் 
ஷாஹ் 
ஹைதர் 


விண்மீன் 
பாதுகாவலர் 
ஆட்சியாளர் 
மாண்பு 
வெற்றி 
கொற்றவர் 
சிங்கம் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அஜீரூ 


உதவியாளர் 


[ அ ] 


வலிமைமிக்கவர் ; மனங் 

கவர்ந்தவர் [ அ ] 


0 அல் அஜீஜு மிகைத்தவன் ; ஆண்டவ 

னின் குணப்பெயர் [ அ ] 
0 அஜீஜுன் மேம்பட்டவர் ; நபிகள் 

நாயகம் ( சல் ) அவர்க 
ளின் சிறப்புப் 
பெயர் 

[ அ ] 
0 அப்துல் அஜீஜ் இறைவனின் 

அடியான் [ அ ] 
அஜீஜுர் ரஹீம் இறைவனின் வலிமை 

பெற்றவர் [ அ ] 
0 அஜீஜுர் இறைவனின் வலிமை 

ரஹ்மான் பெற்றவர் [ அ ] 
0 அஜீஜுல்லாஹ் இறைவனின் வலிமை 

பெற்றவர் [ அ ] 


அஜீஜ் ] 


167 


0 அஜீஜுல் கடவுட் பற்றுடையவர் 
ஆரிபைன் 

களின் அன்பை 

பெற்றவன் [ அ ] 
அஜீஜுல் ஹக் மெய்ப்பொருளின் 

வலிமை பெற்றவர் [ அ ] 
அஜீஜுல் ஹசன் மனங்கவர்ந்த 

எழிலரசர் [ அ ] 
அஜீஜுல் ஹசன் , ஹுசேனின் 
ஹஸ்னைன் 

மனங்கவர்ந்த [ அ ] 
அக்பர் பெரிய 

[ அ ] 
அப்ரார் பண்பாளர் 

[ அ ] 
அமீன் 

நம்பிக்கையான [ அ ] 
அம்ஜத் உயர்ந்தவர் 

[ அ ] 
அர்ஷத் 

நற்போதனை பெற்ற [ அ ] 
அவ்சாப் பண்பு 

[ அ ] 
அன்வர் ஒளிமிக்க 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்சன் விரும்பத்தக்க 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆதில் நீதிமான் 

[ அ ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
பற்றுறுதியுள்ள [ அ ] 
உலகம் 

[ அ ] 
கமால் தேர்ச்சி 

[ அ ] 
காலித் நிலையான 

[ அ ] 
காஜி 

வெற்றி வீரர் [ அ ] 
காசித் தூதுவர் 

[ அ ] 
கைசர் பேரரசர் 

[ அ ] 
சஆதத் நற்பேறு 

[ அ ] 
சாலிக் பக்திமான் 

[ அ ] 


ஆமிர் 
ஆரிப் 
ஆலம் 


168 


சுலைமான் 
தகி 
தவ்பீக் 
தாரிக் 
தாஹெர் 
நாசிர் 
நாஜிம் 
பாகர் 
பாஷா 
பாஜில் 
மன் சூர் 
மன்னான் 
மஜீத் 
மஜ்ஹர் 
மஹ்தி 
மஹ்மூத் 
முபீன் 
முராத் 
முஜாஹித் 
யூசுப் 
யூனுஸ் 
லுக்மான் 
வாசிக் 
வாரிஸ் 
ஜலால் 
ஹசன் 
ஹாரூன் 
ஹுமாயூன் 
ஹுசேன் 


[ அஜீஜ் - அஜ்மத் 
அமைதியான 

[ அ ] 
பயப்படுபவர் 

[ அ ] 
நற்போதனை 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
தூய்மையானவர் [ அ ] 
நண்பர் 

[ அ ] 
நிர்வாகி 

[ அ ] 
கனவான் 

[ அ ] 
அதிபர் 

( பா ) 
கற்றவர் 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
உபகாரி 

[ அ ] 
மே தகையாளர் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
வழிவாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
போராடுபவர் 

[ அ ] 
[ இ ] 

( இ 
பேரறிஞர் 

[ அ ] 
உறுதிபூண்ட 

[அ ] 
உரிமையாளர் [ அ ] 
மிகுபுகழ் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
தளபதி 

( இ 
வெற்றி 

[ அ ] 

[ அ ] 
மேன்மை ; மேதக்க [ அ ] 


ஒரு பெயர் 
ஒரு பெயர் 


அழகர் 


அஜ்மத் 


அஜ்மத் ) 


169 


OO 


கருணை 


அஜ்மதுல்லாஹ் அல்லாஹ்வின் 

மேன்மை ! [ அ ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அனீஸ் அன்பர் 

[ அ ] 
இஷ்பாக் 

[ அ ] 
உன்வான் முதன்மை 

[ அ ] 
கலீல் நண்பர் 

[ அ ] 
கமால் திறமை 

[ அ ] 
கய்யூம் 

நிலையானவர் [ அ ] 
கைசர் பேரரசர் 

[ அ ] 
தானிஷ் அறிவு 

[ பா ] 
நதீம் அன்பாளர் 

[ அ ] 
பாஷா 

அதிபர் 
முராத் குறிக்கோள் 

[ அ ] 
உபகாரி 

[ அ ] 
ரயீஸ் ஆட்சியாளர் 

[ அ ] 
லயிக் திறன்மிக்க 

[ அ ] 
வஹீத் 

இணையற்றவர் [ அ ] 
ஜலால் மாண்பு 

[ அ ] 


முஹ்சின் 


ஆ 


A 


அரபி , உருது , பார்ஸி , மொழி 

களின் முதல் எழுத்து . 


அல் ஆகிரு 


இறுதியானவன் ; 

முடிவானவன் 
ஆண்டவனின் 
காரணப்பெயர் [ அ ] 


0 ஆகிருன் 


கடைசியானவர் ; 
நபிமணி ( ஸல் ) 
அவர்களின் சிறப் 

[ அ ] 


புப் பெயர் 


0 அப்துல் ஆகிர் 


இறைவனின் அடிமை [ அ ] 


ஆதம் 


மனிதன் 


[ அ ] 


அதா 
அப்ரார் 
அப்ஜல் 
அலி 


கொடை , பரிசு 
பண்பாளர் 
மேன்மையாளர் 
உயர்ந்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


171 


ஆதம் ) 


அவ்சாப் 
அன்வார் 
அஜீஜ் 


ஆகில் 
ஆதில் 
ஆபாக் 
ஆரிப் 


பண்பு 
ஒளிர் 
மனங்கவர்ந்த 
அறிவு படைத்த 
நீதிமான் 
வானத்து கரைகள் 
வணக்கவாளர் 
டயர்ந்தவன் 
மேம்பாடு 
உயர்வு 
தலைவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஞானம் 


அற்புதம் 
அவா ; ஆர்வம் 


கருணை 


இக்பால் 
இப்திகார் 
இமாம் 
இர்பான் 
இஜாஸ் 
இஷ்தியாக் 
இஷ்பாக் 
உரூஜ் 
உன் வான் 
கதீப் 

கமால் 
* கரீம் 

கலீக் 
கலீல் 
காஷிப் 
சஆதத் 


உயர்வு 
முதன்மை 
பிரசாரகர் 
திறன் 
வள்ளல் 
அன்பானவர் 
தோழர் 
தெளிவாக்குகிற 
நற்பேறு 
சிறிய 
வல்லமை 
இறைவனை பயப் 

படுகிறவர் 
முழுமை 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


சத்வத் 
தகீ 


[ அ ] 
[ அ ] 


* தக்மீல் 

12 


172 


[ ஆதம் 


* தசத்துக் 
* தவ்சீப் 

தவ்பீக் 
தஸ்லீம் 
தாலிப் 
தாவூத் 


இணக்கம் 


தானிஷ் 
* துபேல் 

நகீப் 

நசீர் 
* பய்யாஜ் 

பராஜ் 


பரீத் 


* பாயிக் 

பாரூக் 
பாஷா 
பாஜில் 
பித்ரத் 
புரோக் 
பைஜ் 
மக்சூத் 
மன்ஜுர் 

மஸ்ஊத் 
* மாஹிர் 

முக்ததிர் 
முபஷ்ஷிர் 
முராத் 
முஷீர் 
யாசீன் 


தியாகம் 

[ அ ] 
புகழ்பாடுவது [ அ ] 
நற்போதனை [ அ ] 

[ அ ] 
தேடுபவன் 

[ அ ] 
இறைவனிடம் அன்பு 

பாராட்டுகிறவர் [ இ ] 
அறிவு 

[ அ ] 
மூலம் , வழி 

[ அ ] 
தோழமையாளன் [ அ ] 
உதவுபவன் 

[ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
உயர்வு 

[ அ ] 
இணையற்ற 

[ அ ] 
மேன்மைமிக்க 

[ அ ] 
கூரறிவுள்ளவர் [ அ ] 
அதிபர் 

[ um ] 
கற்றவர் 

[ அ ] 
இயற்கை 

[ அ ] 
பிரகாசம் 

[ அ ] 
பலன் 

[ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
ஒப்புதல் பெற்ற [ அ ] 
மே தகையான 
திறலாளர் 

[ அ ] 
அதிகாரம் கொண்டவர் ( அ ) 
நற்செய்தியாளர் 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
உயர்ந்த 

[ அ ] 


[ அ ] 


ஆதம் - ஆபாக் ) 


173 


ஷகீப் 


ரகீப் பாதுகாவலர் 

[ அ ] 
ரபீக் அன்பாளர் 

[ அ ] 
* லயீக் வல்லுநர் 

[ அ ] 
* வகார் மாண்பு 

[ அ ] 
* வஸ்ஸாப் 

புகழ்பாடுபவன் [ அ ] 
* வாகிப் அறிந்தவன் 

[ அ ] 
வாசிப் 

புகழ்பாடுபவன் [ அ ] 
* வாஜித் அடைபவன் 

[ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
ஜகி சிறந்த 

[ அ ] 
ஜபர் வெற்றி 

[ அ ] 
* ஜமான் காலம் 

[ அ ] 
* ஜமீல் அழகான 

[ அ ] 
ஜவ்தத் 

கூரறிவுள்ளவர் [ அ ] 
ஜஹீர் உதவுபவர் 

[ அ ] 
ஜுஹுர் வெளிப்படை 

[ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
அன்பர் 

[ அ ] 
ஹயாத் வாழ்வு 

[ அ ] 
ஹஸ்ஸான் 

மிகச்சிறந்தவர் [ அ ] 
ஹாஜிக் மூதறிஞர் 

[ அ ] 
ஹிக்மத் 

அறிவு , திறன் [ அ ] 
ஹசேன் அழகானவர் 

[ அ ] 
ஹைதர் சிங்கம் 

[ அ ] 
வானத்துக் கரைகள் 

[ அ ] 
ஆபாகுஜ் ஜபர் வெற்றியின் புது 

எல்லைகள் [ அ ] 
அக்ரம் மேம்பட்ட 

[ அ ] 


ஹசன் 
ஹபீப் 


ஆபாக் 


174 


[ ஆபர்க் 


[ அ ] 
[ அ ] 


* அக்பர் 

அன்வர் 
அஜீம் 
அஜ்மத் 
அஜ்ஹர் 
அஹ்மத் 


[ அ ] 


ஆதம் 
ஆதில் 
ஆமிர் 
ஆரிப் 


* ஆலம் 

இக்பால் 
இக்ராம் 
இமாம் 
இஜாஸ் 
இஜ்ஹார் 
கதீர் 
கலீம் 
காஷிப் 
காஜி 
காஜிம் 


சிறந்த 
ஒளிமயமான 
பாரித்த 

[ அ ] 
மே தக்க 

[ அ ] 
பிரகாசமான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மனிதன் 
நீதிமான் 

[ அ ] 
நிர்மாணிப்பவன் [ அ ] 
கடவுட் பற்றுடையவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
உயர்வு 

அ ] 
கொடை 

[ அ ] 
தலைவர் 

[ அ ] 
அற்புதம் 

[ அ ] 
வெளியிடுதல் [ அ ] 
பலம் வாய்ந்தவர் [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
தெளிவாக்குபவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
சினத்தை அடக்கி 
கொள்பவர் ( அ ) 

[ அ ] 
அதிருஷ்டசாலி 
வாழ்த்து 

[ அ ] 
அன்பொழுக்கம் [ அ ] 

[ அ ] 

[ அ ] 
விரும்புபவர் 
தூய்மையான [ அ ] 


நண்பர் 


[ அ ] 


சபீ 
* சயீத் 

சலாம் 

தக்ரீம் 
* தன்வீர் 


தஸ்லீம் 


ஒளிர் 
இணக்கம் 


தாலிப் 
* துஹுர் 


175 


ஆபாக் ) 


நகீப் 
நதீம் 
நயீம் 


நாசிர் 


நாதிர் 
நாஜிம் 
நிஷாத் 
பராஜ் 
பரீத் 
பஹீம் 
மன்னான் 
மஜ்ஹர் 
மஹ்தி 
மு அஜ்ஜம் 


தோழர் 
அன்பாளர் 
பொருள் படைத்த 
உதவுபவர் 
அரிய ; அரிதான 
நிர்வாகி 
மகிழ்ச்சி 
உயர்வு 
இணையற்றவர் 
அறிவாளி 
நலஞ்செய்பவர் 
சான்றாளர் 
வழிகாட்டி 
உயர்ந்தவர் 
பிரகாசமான 
ஒளிமயமான 
வெற்றி வீரர் 
போற்றப்பட்டவர் 
உபகாரி 
விசுவாசமானவர் 
ஆட்சியாளர் 
இணையற்ற 
அடைபவர் 
எழில் 
அழகானவர் 
மாண்பு 
மதிப்புமிக்கவர் 
அறிஞர் 


முபீன் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


முனீர் 


முஜப்பர் 

முஹம்மத் 
* முஹ்சின் 
* மோமின் 
* ரயீஸ் 
* வஹீத் 

வாஜித் 
* ஜமால் 

ஜமீல் 
ஜலால் 
ஜாஹ் 
ஹகீம் 
ஹசன் 
ஹன்னான் 


அழகானவர் 


மன்னிப்பவர் 


1176 


ஹைதர் 


[ ஆபாக் - ஆப் தாப் 
சிங்கம் 

[ அ ] 
நிறைந்த , எழில்மிக்க 

[ பா ] 


ஆபாத் 


அஜீம் 
சலீம் 
துஹர் 
ஹசேன் 


உயர்ந்த 
மரபொழுங்குள்ள 
தூய்மையான 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


சிந்திப்பவர் 


[ அ ] 


ஆப்தாப் 


கதிரவன் 


[ பா ] 


அமீர் 
அமீன் 
அனீஸ் 
கபீர் 
காமில் 
ச ஆதத் 
நதீம் 

நயீம் 
* நாதிக் 
* மஸ்ஊத் 

மஹ்தி 
மு அஜ்ஜம் 
முபீன் 
முராத் 
முனீர் 
முஜப்பர் 
முஹம்மத் 
முஹ்சின் 


தலைவர் 
நம்பிக்கையானவர் 
அன்பாளர் 
உயர்ந்த 
நிறைவுள்ள 
நற்பேறு 
தோழர் 
செல்வமுள்ள 
உறுதியான 
மேதகையான 
வழிகாட்டி 
உயர்ந்தவர் 
பிரகாசமான 
குறிக்கோள் 
பிரகாசமான 
வெற்றிவீரர் 
போற்றப்பட்டவர் 
உபகாரி 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 


177 


ஆய்தாப் - ஆமில் ] 


[ அ ] 


ரயீஸ் 
ஜபர் 
ஜமான் 
ஜமால் 
ஜலால் 
ஜுஹுர் 
ஹசன் 
ஹாசேன் 


ஆட்சியாளர் 
வெற்றி 
காலம் 
எழில் 
மேதக்க 
பிரகாசம் 
சிறந்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


ஆமிர் 


அதிகாரி ; ஆணையாளர் 

[ அ ] 


0 ஆமிருன் 


ஆணையிடுபவர் ; 

நபிமணி ( ஸல் ) 
அவர்களின் 

சிறப்புப் பெயர் ( அ ) 
போற்றப்பட்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அறிஞர் 

[ அ ] 


அஹ்மத் 
மஹ்மூத் 
முஹம்மத் 


ஹகீம் 


ஆமில் 


பிரபு ; கனவான் ; அதிபர் ; 
ஆணையாளர் 

[ அ ] 


* அம்ஜத் 
* அர்ஷத் 

அஜ்ஹர் 
கரீம் 
கதீர் 
சயீத் 


உயர்ந்த 

[ அ ] 
நற்போதனை பெற்ற [ அ ] 
ஒளிமிக்க 

[ அ ] 
கருணைமிக்க 

[ அ ] 
பலம்வாய்ந்தவர் 

[ அ ] 
அதிருஷ்டசாலி 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 


178 


* பரீத் 
* ஜகி 
* ஹனீப் 


[ ஆமில் - ஆஸிப் 
இணையற்றவர் [ அ ] 
திறலாளர் 

[ அ ] 
உண்மைவாதி [ அ ] 


ஆஸிப் 


சேர்த்தல் , ஒன்று 

கூட்டுதல் 


OO 


ஆஸிபுத்தின் மார்க்கத்தைச் 

சேர்ப்பவர் அ 
ஆஸிபுத்தவ்லா இணைப்பவர் ; 

ஒரு பட்டம் [ அ ] 
ஆஸிப்ஜா இணைப்பவர் ; 

ஒரு பட்டம் அ ] 
அகீல் புத்திமான் 

[ அ ] 
அக்பர் பெரிய 

[ அ ] 
அமான் பாதுகாப்பு 

அ ] 
அமீர் அதிபர் 

[ அ ] 
அமீன் 

நம்பிக்கையான [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அலீம் 

எல்லாம் அறிந்த [ அ ] 
அன்வர் ஒளிமிக்க 

[ அ ] 
பாரித்த 

அ ] 
அஜ்மல் 

மிக அழகான 
ஆதில் நெறி தவறாத 

[ அ [ 
இக்பால் மேம்பாடு 

[ அ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
கலீல் நண்பர் 

[ அ ] 
கமால் திறமை 

[ அ ] 
கரீம் வள்ளல் 

[ அ ] 
காமில் நிறைவுள்ள 

[ அ ] 
சலீம் 

மரபொழுங்குள்ள [ அ ] 


அஜீம் 


179 


ஆஸிப் - ஆஜம் ] 


தகீ 


* நதீம் 

நயாஜ் 
பாஷா 
மஹ்தி 
ஜகி 
ஜஹீர் 
ஜியா 
ஹகீம் 
ஹயாத் 
ஹலீம் 
ஹிக்மத் 
ஹ -சேன் 


இறைவனை பயப்படு 
பவர் 

[ அ ] 
தோழர் 

[ அ ] 
பற்றுறுதி 

[ பா ] 
அதிபர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
திறனுள்ள 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
பிரகாசம் 

[ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
வாழ்வு 

[ அ ] 
படிமான முடையவர் [ அ ] 
அறிவு , திறன் [ அ ] 
சிறப்புமிக்கவர் [ அ ] 


ஆஸ்மான் ஜாஹ் 


உயர் அந்தஸ்து 

பெற்றவர் [ பா ] 


ஆஜம் 


உயர்ந்தவர் 


[ அ ] 


0 ஆஜ முத்தீன் 


அதா 
அதீக் 
அமீர் 
அமீன் 


மார்க்கத்தில் சிறப்பு 

கொண்டவர் 
கொடை 
மதிப்புக்குரியவர் 
ஆணையாளர் 
நம்பிக்கையான 
பிரசாரகர் 
நண்பர் 
உதவி 
சிங்கம் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


கலீல் 

கவுஸ் 
* கஜன்பர் 


180 


[ ஆஜம் - ஆஜர் 


குத்தூஸ் 
கைசர் 
சித்தீக் 
தாஜ் 
பசீர் 


பரீத் 


பாரூக் 


பாஷா 


அதிபர் 


புரோக் 
முஹம்மத் 
முஹ்சின் 
ரகீப் 
ரபீக் 
ரயீஸ் 
ரஷீத் 


தூய்மையான [ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
மணிமகுடம் [ அ ] 
காணுபவர் 

[ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
கூரறிவுள்ளவர் [ அ ] 

[ பா ] 
பிரகாசம் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உபகாரி 

[ அ ] 
பாதுகாவலன் 

[ அ ] 
தோழர் 

[ அ ] 
ஆட்சியாளர் [ அ ] 
நற்போதனை 
பெற்றவர் [ அ ] 

[ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
அரசர் 

[ அ ] 
துணிவுள்ள 

[ அ ] 
வெற்றி 

[ அ ] 
உயர்ந்த 

[ பா ] 
நல்லவர் 

[ அ ] 
கருணாகரர் 

[ அ ] 
அறிவு , திறன் 
சிங்கம் 

[ அ ] 


மாண்பு 


வகார் 
வஜீர் 
ஷாஹ் 
ஷஜா 
ஜபர் 


ஜாஹ் 
ஹசன் 


ஹன்னான் 
ஹிக்மத் 
ஹைதர் 


ஆஜர் 


தீ ; ஒரு கவிஞனின் 

புனைப்பெயர் [ பா ] 


ஆ 


A 


அரபியின் 18 வது , பார்ஸியின் 
21 வது , உருதுவின் 24 வது 

எழுத்து 


ஆகிபுன் 


பின் தொடருபவர் ; 

நபிகள் நாயகம் ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 

பெயர் ( அ ) 


பிரதிநிதி ; சிறந்த வாரீசு 


* அகீல் 
* அனீஸ் 
* அஜீம் 
* சயீத் 
* மஜீத் 
* முனவ்வர் 
* முஹம்மத் 
* ரயீஸ் 


புத்திமான் 
நண்பர் 
மேம்பட்டவர் 
அதிருஷ்டமான 
மேதகையாளர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
શિ ) 


ஒளி மிக்க 


போற்றப்பட்டவர் 


ஆட்சியாளர் 


182 


[ ஆகில் 


ஆகில் 


அறிவு படைத்தவன் ; 

[ அ ] 


அதிகாரி 


* அக்ரம் 
* அத்ஹர் 
* அப்ஸர் 

அமீர் 

அமீன் 
* அம்ஜத் 
* அர்ஷத் 
* அன்வர் 

அஸ்லம் 
அஜ்ஹர் 
இமாம் 
கபீர் 
கரீம் 
கலீம் 
சிராஜ் 
சாலெஹ் 
சித்தீக் 
நசீர் 
பசீஹ் 


சிறப்பான 

[ அ ] 
தூய்மையான [ அ ] 

( பா ) 
ஆணையாளர் 

[ அ ] 
புத்திமான் 

[ அ ] 
பெருமைக்குரிய [ அ ] 
நற்போதனை பெற்ற [ அ ] 
ஒளி மிகுதி 

அ ] 
பாதுகாப்பான [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
உயர்ந்த 

[ அ ] 
கருணை மிகுந்தவர் [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
நேர்மையாளர் 
வாய்மையாளர் 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
சொல் திறலாளர் 

அ ] 
இணையற்ற 

[ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
உதவுபவர் 
உண்மை வாதி [ அ ] 


[ அ ] 


பரீத் 


* முபீன் 

முராத் 
* முஷீர் 
* ரஷீத் 


ஜஹீர் 
ஹனீப் 


[ அ ] 


ஆதிக் - ஆதில் ] 


183 


ஆதிக் 


சுதந்திரமான 


[ அ ] 


* சுஹேல் 
* நதீம் 

நவீத் 
முராத் 
ரயீஸ் 
ஜியா 
ஜலால் 
ஷாஹ் 


விண்மீன் 
அன்பாளர் 
நற்செய்தி 
குறிக்கோள் 
ஆட்சியாளர் 
ஒளி , பிரகாசம் 
மாண்பு 
மன்னவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 


ஆதிப் 


கருணையுள்ளவர் ; தயை 

யுள்ளவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 


* அஹ்மத் 
* முஹம்மத் 


ஆதிர் 


கொடைவள்ளல் 


அ ] 


ஆதில் 


நீதிமான் 


[ அ ] 


0 ஆதிலுன் 


* அமீர் 
* அயாஜ் 
* அர்ஷத் 


நபிகள் நாயகம் ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 
பெயர் - நெறி 

தவ 
றாதவர் 

[ அ ] 
ஆணையாளர் [ அ ] 
விசுவாசமானவர் [ அ ] 
நற்போதனை 

பெற்றவர் [[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 


* அஜீஜ் 
* அஜ்ஹர் 
* அஹ்மத் 


184 


[ ஆதில் - ஆபித் 


* இமாம் 
* கதீப் 
* கரீம் 

சலீம் 
பஹீம் 
ரபீக் 

ரயீஸ் 
* ரஷீத் 


தலைவர் 

[ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
கருணை மிகுந்தவர் [ அ ] 
பணிவச்சமுள்ளவர் [ அ ] 
அறிவாளி 

[ அ ] 
அன்பாளர் 

[ அ ] 
ஆட்சியாளர் 

[ அ ] 
நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
ஆலோசகர் 

( அ ) 
மன்னவர் 

[ பா ] 
தீரர் 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
தோழர் 

[ அ ] 
உண்மை வாதி [ அ ] 


* வஜீர் 
* ஷாஹ் 

ஷஜா 
ஜஹீர் 
ஜயீம் 


ஹகீம் 


ஹபீப் 
* ஹனீப் 


ஆபித் 


* அகீல் 
* அக்தர் 
* அத்ஹர் 
* அப்ஜல் 

அர்ஷத் 
அலி 
அலீம் 
அன்வர் 
அஜீம் 
அஜீஜ் 


மார்க்கப் பற்றுறுதி 

யுள்ளவர் ; [ அ ] 
புத்திமான் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
தூய்மையான [ அ ] 
மேன்மையாளர் 
நல்வழி கண்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
யாவும் அறிந்த [ அ ] 
ஒளிமிகுதி 

[ அ ] 
மேம்பட்டவர் 

[ அ ] 
மனங்கவர்ந்த [ அ ] 


ஆபித் ] 


185 


[ அ ] 


* அஹ்சன் 
* ஆலம் 

இக்பால் 
இக்ராம் 
இமாம் 
கபீல் 
கமால் 

கலீக் 
* கலீம் 

கலீல் 
காமில் 
காஜி 
சயீத் 
சிராஜ் 
சுஹேல் 


சிறப்பு மிக்க 

[ அ ] 
உலகம் 

[ அ ] 
மேம்பாடு 
அன்பு , கருணை [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
பொறுப்பாளர் [ அ ] 
தேர்ச்சி 

[ அ ] 
அன்பான 

[ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
தோழர் 

[ அ ] 
நிறைவுள்ள 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
அதிருஷ்டமான 

[ அ ] 
விளக் 

[ அ ] 
விண் மீன் 

[ அ ] 
இறைவனை பயப் 

படுபவர் [ அ ] 
நற்செய்தியாளர் [ அ ] 
போற்றத்தக்க [ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
மேதகையான [ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
ஒளிமயமான 

[ அ ] 
விசுவாசமானவர் 
பாதுகாவலர் 

[ அ ] 
விருப்பம் ; இச்சை [ அ ] 
நல்வழிகண்டவர் [ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
எண்ணம் 

[ அ ] 


தகீ 


பஷீர் 
* மக்தூம் 
* மன்சூர் 

மஸ்ஊத் 
முயீன் 
முனீர் 
மோமின் 
ரகீப் 
ரஜா 
ரஷீத் 
வஸ்ஸாப் 

ஷகீப் 
* ஜமீர் 


[ அ ] 


186 


ஆபித் - ஆரிப் 


ஜலால் 
ஜமால் 
ஜாபர் 
ஹசன் 
ஹலீம் 
ஹ - சேன் 


மிகுபுகழ் ; மாண்பு 
எழில் ; அழகு 
நதி 
பிரியமுள்ளவர் 
மென்மையானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


ஆமிர் 


நிர்மாணிப்பவர் 


[ அ ] 


உயர்ந்தவர் 
பண்பு 


நண்பர் 


* அலி 
* அவ்சாப் 

அனீஸ் 
அஜீஜ் 
இக்பால் 
உஸ்மான் 
கமால் 
கரீம் 
கலீல் 


மனங்கவர்ந்தவர் 
உயர்வு 


ஒரு பெயர் 


திறன் 
வள்ளல் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


தோழர் 


சயீத் 
நவீத் 


அதிருஷ்டமானவர் 
நற்செய்தி 
தலைவர் 
மாண்பு ; சிறப்பு 


ரயீஸ் 
ஜலால் 


ஆரிப் 


0 ஆரிபுத்தீன் 


கடவுட் பற்றுடையவர் ; 
அறிந்தவர் ; ஞானம் 

உள்ளவர் [ அ ] 
மார்க்கத்தை அறிந்த 

வர் [ அ ] 
ஆண்டவனின் பற்று 
டையவர் [ அ ] 

[ அ ] 


0 ஆரிபுல்லாஹ் 


ஆரிபுல்ஹக் 


ஆரிப் ] 


187 


அக்ரம் 
அக்பர் 
அசத் 
அத்ஹர் 
அப்ஜல் 
அமீர் 
அர்ஷத் 
அன்வர் 
இக்பால் 
இஸ்மாயீல் 


சிறப்புமிக்க 

[ அ ] 
பெரிய 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
தூய்மையான [ அ ] 
மேன்மையாளர் [ அ ] 
ஆணையாளர் [ அ ] 
நல்வழி கண்டவர் [ அ ] 
ஒளிமிக்க 

[ அ ] 
எழுச்சி 

[ அ ] 
ஆண்டவன் செவி 

யுற்ற [ அ ] 
சிரிப்பவர் 

[ இ ] 
பெரிய 

[ அ ] 
தோழர் 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
அமைதியான 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
சீர் மிகுந்தவர் [ அ ] 
பயமுறுத்துபவர் 

[ அ ] 
நற்செய்தியாளர் [ அ ] 
அதிபர் 
மே தகையாளர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
ஒளிமயமான 

[ அ ] 


இஸ்ஹாக் 
கபீர் 
கலீல் 
காஜி 
கைசர் 
சுலைமான் 
தாஜ் 
நசீர் 
நயீம் 
நஜீர் 
பஷீர் 
பாஷா 
மஜீத் 
மஹ்தி 
மஹ்மூத் 
மும்தாஜ் 
முராத் 
முனவ்வர் 
13 


மணிமுடி 


188 


[ ஆரிப் 


முஹம்மத் 


ஷஹீத் 
ஹசன் 
ஹிக்மத் 
ஹசேன் 


போற்றப்பட்டவர் 
விருப்பம் 
சான்றாளர் 
நல்லவர் 
ஞானம் 


அ ] 
[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


Sas 


தீர்க்கதரிசிகள் ! 
சில தீர்க்கதரிசிகளின் பெயர்களை கீழே தந்து 
இருக்கிறோம் . இவை ஹெப்ரூ மொழியிலிருந்து 
எடுக்கப் பட்டவை . 
தாவூத் 

அன்பு நன்பர் 
தானியால் 

இறைவன் மதிப்பிட்டு 

இருக்கிறான் 
இஸ்ஹாக் இறைவன் பரிகசிக்கக் கூடும் 
இசைய்ஹா இறைவன் தாராள 

குண 
முடையவன் 
யாகூப் 

உயர் பதவியில் அமர்த்தப் 

பட்டவன் 
மிகாயீல் 

ஆண்டவனைப் போல் யார் 

இருக்கிறார்கள் 
மூசா 

பெரி சட்டத்தை அளித்தவர் 
ஷமூயேல் 

ஆண்டவன் பெயர் 
சுலைமான் 

அமைதியான 
ஜக்ரியா 

இறைவன் நினைவுபடுத்தி 

கொண்டான் 
ஹாரூன் 

கிளர்ச்சி யூட்டப்பட்டவர் 
நூஹ் 

நெடுங்காலம் வாழ்ந்தவர் . 


இ 


| 


அரபி , பார்ஸி , உருது 

மொழிகளின் 
முதல் எழுத்து 


இக்தசாப் 


முயன்று பெறுதல் [ அ ] 


இக்திதார் 


ஆட்சி , அதிகாரம் [ அ ] 


* அக்ரம் 
* அசத் 
* அப்சர் 

அப்பாஸ் 
அமான் 

அம்ஜத் 
* அய்யூப் 

அர்ஷத் 
* அலி 
* அலீம் 

அனீஸ் 
* அன்ஜும் 
* அஷ்ரப் 
* அஜீம் 
* அஜ்மல் 


சிறப்பான 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
தலைவர் 

[ பா ] 
சினங்கொண்ட சிங்கம் ( அ ) 
பாதுகாப்பு 

[ அ 
உயர்வு பெற்றவர் [ அ ] 
பொறுமைசாலி 

[ அ ] 
நேர்வழி கண்டவர் 

( அ ) 
உயர்ந்தவர் 

[ அ ] 
எல்லாம் அறிந்தவர் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மேம்பட்டவர் [ அ ] 
எழில் படைத்தவர் [ அ ] 


190 


[ இக்திதார் - இக்பால் 


அஹ்கம் 
அஹ்சன் 
ஆஜம் 
ஆலம் 
ரயீஸ் 
ஹகீம் 

ஹசன் 
* ஹபீப் 

ஹன்னான் 
ஹஸ்ஸான் 
ஹாவி 
ஹிக்மத் 
ஹசேன் 
ஹைதர் 


பலம் வாய்ந்த 
விரும்பத்தக்க 
உயர்வான 
உலகம் , காலம் 
ஆட்சியாளர் 
அறிஞர் ; மேதை 
பிரியமானவர் 
அன்பர் , நண்பர் 
தன்மை செய்பவர் 
மிகச் சிறந்தவர் 
தேர்த்தவர் 
அறிவு , திறன் 
அழகானவர் 
சிங்கம் , வலிமை 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


இக்பால் 


உயர்வு , எழுச்சி , 

மேம்பாடு [ அ ] 


அக்தர் 
அக்ரம் 
அசத் 
அமீன் 
அயாஜ் 
அர்ஷத் 
அவ்சாப் 
அன்வர் 

அன்ஜும் 
* அஷ்ரப் 

அஹ்மத் 
அஜீம் 


விண் மீன் 
உயர்ந்த 
சிங்கம் 
நம்பிக்கையானவர் 
விசுவாசமானவர் 
நல்வழி கண்டவர் 
பண்பு 
ஒளி மயமான 
பண்பாளர் 
விண்மீன் 
மேம்பட்டவர் 
போற்றப்பட்டவர் 
சேர்த்தல் 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஆசிப் 


இக்பால் - இக்ராம் ] 


191 


ஆதில் 


குர்ஷீத் 
கமால் 
கபீர் 
கரீம் 
சயீத் 
நிஷாத் 
பரீத் 
பாஷா 
மஜீத் 
மு அஜ்ஜம் 
முஹம்மத் 
முஹ்சின் 
ரயீஸ் 
வசி 
வஹீத் 
வாசிப் 
ஜபர் 
ஜாவீத் 
ஹகீம் 
ஹசன் 
ஹசேன் 


நீதிமான் 

[ அ ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
கதிரவன் 

[ பா ] 
திறன் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
அதிருஷ்டமானவர் [ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
அதிபர் 
மேதகையாளர் 

[ அ ] 
சிறப்பு மிக்க 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உபகாரி 

[ அ ] 
ஆட்சியாளர் 

[ அ ] 
செயலாற்றுபவர் [ அ ] 
தனித்தவர் 

[ அ 
புகழ் பாடுபவர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
நிலையான 
அறிஞர் , மேதை શિ 
நல்லவர் 

[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


இக்ராம் 


கொடை , அன்பளிப்பு 

[ அ ] 


இக்ராமுத்தீன் மார்க்கத்தின் கொடை [ அ ] 
இக்ராமுல்லாஹ் ஆண்டவனின் 

கொடை [ அ ] 


192 


( இசுராம் 


அலி 


O இக்ராமுல் ஹக் மெய்ப்பொருளின் 

கொடை [ அ ] 
0 இக்ராமுஜ் ஜமான் உலகத்தின் அன்பளிப்பு 

[ அ ] 
அக்தர் விண்மீன் 

[ பா ] 
அத்ஹர் 

தூய்மையான [ அ ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அஜ்மல் எழில்மிக்க 

[ அ ] 
அஜ்ஹர் ஒளிமயமான 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆதில் நீதிமான் 

[ அ ] 
ஆரிப் 

வணக்கவாளர் ( அ ) 
கதீப் பிரசாரகர் 

[ அ ] 
கலீல் 

[ அ ] 
காலித் நிலையான 

[ அ ] 
சஅத் 

நன்மையான [ அ ] 
சலீம் 

மரபொழுங்குள்ளவர் ( அ ) 
தபாரக் சிறப்புமிக்க 

அ ] 
தன்வீர் ஒளிர் 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
நபீஸ் 

நேர்த்தியான [ அ ] 
நிஷாத் பேரின்பப் 

[ அ ] 
நுத்ரத் 
புதுமையான 

[ அ ] 
பாகர் கனவான் 

[ அ ] 
பாஷா அதிபர் 

[ பா ] 
* மன்ஜுர் 

ஒப்புதல் பெற்ற [ அ ] 
* மஸ்ஊத் மேதகையான 

[ அ ] 
* மஹ்மூத் போற்றப்பட்டவர் 

[ அ ] 


நண்பர் 


இக்ராம்- இக்ரார் ) 


193 


முனீர் 

முஹம்மத் 
* முஹ்சின் 

ரபீக் 
ல தீப் 
ஜாவீத் 


ஹசன் 


அழகானவர் 


ஹயாத் 

ஹ -சேன் 
இக்ரார் 

அமீன் 
அலி 
அன்வர் 
அஸ்லம் 
அஜ்மத் 
அஜ்மல் 
அஹ்சன் 
அஹ்மத் 
சலாம் 
தாலிப் 
தாஹெர் 
நாதிக் 
நாஜிஷ் 
மஸ்ஊத் 
மஹ்பூப் 
மஹ்மூத் 
வசீம் 


ஒளிமயமான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உபகாரி 

[ அ ] 
அன்பாளர் 

[ அ ] 
பரிவுள்ளவன் [ அ ] 
நிலையான 

[ பா ] 
அழகானவர் 

[ அ ] 
வாழ்வு 

[ அ ] 

[ அ ] 
ஒப்புதல் , இணக்கம் 
நம்பிக்கையான [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
ஒளிமிகுந்த 

[ அ ] 
பாதுகாப்பான 

[ அ 
மேதக்க 

( அ 
எழில்மிக்க 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வாழ்த்து 

[ அ ] 
தேடுபவன் 

[ அ ] 
தூய்மையான [ அ ] 
உறுதியான 

[ அ ] 
பெருமை 
மேதகையான [ அ ] 
அன்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அழகான 

[ அ ] 
எழில்மிக்க 

[ அ ] 
பிரியமான 

[ அ ] 
[ அ ] 


ஷகீல் 
ஹசன் 


ஹுசேன் 


அழகானவர் 


194 

[ இத்ரீஸ் - இந்தஜாம் 
இத்ரீஸ் 

கல்வியில் மூழ்கியவர் ; 
போதனையில் திளைத் 
தவர் - ஒரு தீர்க்கதரிசி 

யின் திருப்பெயர் [ அ ] 
அக்தர் விண்மீன் 

[ பா ] 
அக்ரம் சிறப்பான 

[ அ ] 
அக்பர் பெரிய 

[ அ ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
அமீன் 

நம்பிக்கையான [ அ ] 
அர்ஷத் 

நல்வழி கண்ட [ அ ] 
அன்வர் ஒளிமிக்க 

[ அ ] 
அஜ்மல் மிக அழகான 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
அஜ்மத் 

[ அ ] 
* இம்தியாஜ் தனிப்பண்பு [ அ ] 
* கலீல் நண்பன் 

[ அ ] 
கமால் திறன் 

[ அ ] 
* தாஹெர் 

தூய்மையான [ அ ] 
* நயீம் 

செல்வமுள்ளவர் [ அ ] 
* பாஷா அதிபர் 

[ பா ] 
* முஅஜ்ஜம் உயர்ந்தவர் [ அ ] 
* முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
இந்தகா புத்தீன் மார்க்கத்தின் தேர்ந் 

தெடுக்கப்பட்வர் ( அ ) 
இந்தஜாம் 

ஏற்பாடு 

[ அ ] 
0 இந்தஜாமுத்தீன் மார்க்கத்தின் சிறந்த 

ஏற்பாடு [ அ ] 


மே தக்க 


ஹகீம் 


இந்தஜாம் - இப்திகார் ) 


195 


0 இந்தஜா 

இறைவனின் சிறந்த 
முல்லாஹ் 

ஏற்பாடு [ அ ] 
இந்தஜாமுல் ஹக் வாய்மையின் ஏற்பாடு [ அ ] 
அப்ஸர் 

அதிகாரி , தலைவர் [ பா ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் 
அமான் பாதுகாப்பு 

[ அ ] 
அமீன் 

நம்பிக்கையான [ அ ] 
அமீர் 

ஆணையாளர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

அ ) 
அன்வர் 

ஒளிமயமான [ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
ஆதில் 

நெறிதவறாத [ அ ] 
ஆபாக் 

வானத்து கரைகள் [ அ ] 
ஆலம் 

உலகம் , காலம் [ அ ] 
நபீஸ் 

நேர்த்தியான [ அ ] 
பர்காத் 

வாழ்வின் 

செம்மைகள் [ அ ] 
பாகர் 

கனவான் , பிரபு [ அ ] 
பித்ரத் இயற்கை 

[ அ ] 
முனவ்வர் 

ஒளிமயமான [ அ ] 
லியாகத் 

திறமை , தகுதி [ அ ] 
வாசிக் 

உறுதி பூண்ட [ அ ] 
ஜலால் 

மிகுபுகழ் , மாண்பு [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹுசேன் 

சிறந்தவர் , அழகர் [ அ ] 


ஹசன் 


இப்திகார் 


உயர்வு ; கௌரவம் ; 

சீர்பெருமை [ அ ] 


0 இப்திகாருத்தீன் மார்க்கத்தின் 

மாண்பாளர் 


196 


( இப்தியார் 


அப்பாஸ் 


அமீன் 
அம்ஜத் 
அலி 
அன்சர் 
அன்வார் 
அஜீஜ் 
அஜ்மல் 
அஷ்ரப் 
அஹ்சன் 
அஹ்மத் 
ஆதில் 


ஆலம் 


இமாம் 
இஷ்பாக் 
கமால் 
காஜி 
சஆதத் 
நயாஜ் 
பசீஹ் 
பய்யாஜ் 
மன்சூர் 
மஸ்ஊத் 
மஹ்தி 
மஹ்மூத் 
மு அஜ்ஜம் 
முபீன் 

வஹீத் 
* ஹாரூன் 


சினங்கொண்ட 

சிங்கம் [ அ ] 
நம்பிக்கையான [ அ ] 
சிறப்புமிக்க 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
ஒளி , பிரகாசம் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
மிக அழகான 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க , சிறந்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் 

[ அ ] 
உலகம் , காலம் , நிலை ( அ ) 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
கருணை , அன்பு [ அ ] 
திறமை , தேர்ச்சி [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நற்பேறு 

[ அ ] 
பற்றுறுதி , ஈடுபாடு [ அ ] 
கலைத்திறன் பெற்றவர் [ அ ] 
வண்மையுடையவர் 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
மே தகையான [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
தனித்தவன் 

[ அ ] 
தளபதி , தலைவர் [ இ ] 


இப் திகார்- இப்றாஹீம் ] 


197 


ஹூமாயூன் 
ஹசன் 
ஹாஜிக் 
ஹசேன் 


வெற்றி , சிறப்பு 
நல்லவர் 
முதறிஞர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


இப்றாஹீம் 


கருணை மிக்க தந்தை 


மயான 


அக்தர் 
அத்ஹர் 
அலி 

அஷ்ரப் 
* அஜீஜ் 
* ஆதில் 

ஆரிப் 
கரீம் 
கைசர் 
தாவூத் 


தாஜ் 
பஜல் 
பைஜ் 


நட்சத்திரம் 

[ பா ] 
தூய்மையா 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் ] « ] 
நீதி தவருதவர் [ அ ] 
கடவுட் பற்றுடையவர் ( அ ) 
கருணையுள்ளவர் ( அ ) 
பேரரசர் 

[ அ ] 
ஆண்டவனிம் அன்பு 

பாராட்டுகிறவர் [ இ ] 
மணிமகுடம் 

[ அ ] 
கருணை , அருள் [ அ ] 
பலன் ; கருணை [ அ ] 
போற்றத்தக்க 

[ அ [ 
சான்றாளர் , 

விரிவுரையாளர் [ அ ] 
அதிகாரம் 

கொண்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நன்மை செய்பவர் [ அ ] 
ஆட்சியாளர் ; 

தலைவர் ( அ ) 
அன்பு பாராட்டுபவர் ( அ ) 


மக்தூம் 


மஜ்ஹர் 


* முக்ததிர் 


முஹம்மத் 
முஹ்சின் 
ரயீஸ் 


* ஷபீக் 


198 


ஷரீப் 
* ஹமீத் 


[ இப்றாஹீம் - இமாம் 
ஒழுக்கச்சிலர் [ அ ] 
பெரிதும் புகழப் 

பட்டவர் [ அ ] 
தவறான மதங்களை 

வெறுப்பவர் [ அ ] 
அறிவு ; திறன் [ அ ] 


* ஹனீப் 


* ஹிக்மத் 


இமாம் 


தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 


* இமாமுன் 


0 இமாமுத்தீன் 


அர்ஷத் 


அலி 
ஆகில் 
ஆதில் 
ஆரிப் 

ஆலம் 
* கபீர் 
* சஆதத் 
* தகீ 


நபிகள் நாயகம் ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 
பெயர் 

[ அ ] 
மார்க்கத்தின் 

வழிகாட்டி [ அ ] 
நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ [ 
நீதிமான் ; நடுவர் 

[ அ ] 
கடவுட் பற்றுடையவர் [ அ ] 
உலகம் ; நிலை ; காலம் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நற்பேறு 

[ அ ] 
இறைவனை அஞ்சுபவர் 

[ அ ] 
கனவான் , பிரபு [ அ ] 
கற்றவர் 

[ அ ] 
வேற்றுமை அறிந்தவர் 

[ அ ] 
ஒரு தீர்க்கதரிசி [ அ ] 
வெளிப்படை , பிரகடனம் 

[ அ ] 


பாகர் 
பாஜில் 
பாரூக் 


யஹ்யா 
ஜுஹர் 


மாம்- இம் தாத் ] 


199 


ஜோதத் 


ஜாகிர் 


கூரறிவுள்ள 
தியானிப்பவர் 
நல்லவர் 


ஹசன் 
ஹசேன் 
ஹைதர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


சிங்கம் 


இம்தாத் 


உதவி 


] « ] 


கனி 


இம்தாதுல்லாஹ் ஆண்டவனின் உதவி [ அ ] 
அலி 

உயர்ந்தவர் [ அ ] 
கரீம் வள்ளல் 

શિ 
கபூர் 

மன்னிப்பவன் [ அ ] 

தேவையற்றவன் [ அ ] 
நகீப் தோழமையாளர் 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
நபீஸ் 

நேர்த்தியான [ அ ] 
பஷீர் 

நற்செய்தி தருபவர் ( அ ) 
மஜீத் 

மேதகையாளர் [ அ ] 
முக்ததிர் அதிகாரம் கொண்டவர் 

[ அ ] 
* ரவூப் கருணைமிக்கவர் 

[ அ ] 
* ரஷீத் நல்முயற்சி கொண்டவர் 

[ அ ] 
ரஹீம் 

கருணையுள்ளவன் [ அ ] 
லதீப் 

பரிவுள்ளவன் [ அ ] 
வஹீத் 

இணையற்றவன் [ அ ] 
ஜலால் 

மிகுபுகழ் ; மாண்பு [ அ ] 
அறிஞன் ; மேதை [ அ ] 


ஹகீம் 
ஹசன் 


அழகானவர் 


200 


இம் தியாஜ் 


[ இம்தியாஜ் 
தனிப்பண்பு , தெளிவு ; 
உரிமை ; அனுமதிச் 

சீட்டு [ அ ] 


0 இம்தியாஜுத்தின் மார்க்கத்தின் தனிப் 

பண்பாளர் [ அ ] 
* அக்தர் 

விண்மீன் 
* அக்ரம் சிறப்பான 

[ அ ] 
* அமீன் 

நம்பிக்கையான [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் ஒளிமயமான 

[ அ ] 
* அஸ்லம் 

பாதுகாப்பான [ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

மிகவும் போற்றப்பட் 

டவர் அ ] 
* ஆலம் 

உலகம் ; நிலை [ அ ] 
* கபீர் 

அறிவிப்பாளன் [ அ ] 
* காவர் 

கிழக்கு 

[ பா ] 
* குஸ்ரூ 

[ பா ] 
* கலீம் 

உரையாடுபவர் [ அ ] 
கைசர் பேரரசர் 

[ அ ] 
தாபிஷ் பிரகாசம் 

[ பா ] 
தானிஷ் 

அறிவு 
* பாகர் 

கனவான் ; பிரபு [ அ ] 
மலிக் அரசர் 

[ அ ] 
மஜ்ஹர் சான்றாளர் 

[ அ ] 
முபாரக் பேறுபெற்ற 

[ அ ] 
* முபீன் 

வெளிப்படையான [ அ ] 
முஹம்மத் பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 


அழகானவர் 


இம்தியாஜ் - இச்ஷாத் ) 


201 


* ஹனீப் 


ஹாதி 
ஹிக்மத் 
ஹசேன் 
ஹைதர் 


உண்மையைத் தேடு 

பவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
அறிவு ; திறன் [ அ ] 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


அழகானவர் 


* 


ஹகீம் 


இர்தஜா 

நிறைவு கண்டவர் [ அ ] 
* அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
* மஸ்ஊத் மேதகையான 

[ அ ] 
முஹம்மத் பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
அறிஞர் ; மேதை 

[ அ ] 
* ஹூசேன் நல்லவர் 

[ அ ] 
இர்ஷாத் 

அருள் வாக்கு , நற் 

போதனை [ அ ] 
0 இர்ஷாதுத்தீன் மார்க்கத்தின் நற் 

போதனை [ அ ] 
0 இர்ஷாதுர் ரஹீம் இறைவனின் அருள் 

வாக்கு [ அ ] 
ரஹ்மான் 

[ அ ] 
இர்ஷாதுல் ஹக் மெய்ப்பொருளின் 

நற்போதனை [ அ ] 
அமீன் நம்பிக்கையானவர் 

[ அ ] 
அன்வார் ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
* அஹ்மத் 

மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
* அகீல் 

புத்திமான் 

[ அ ] 


202 


( இர்ஷாத் - இல் திபாத் 


[ அ ] 
( அ ) 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அலி 
அஜீஜ் 
ஆபித் 
ஆலம் 
ஆஜம் 
இமாம் 
கலீல் 

குர்ரம் 
* கபீர் 
* கரீம் 
* தபாரக் 

நாதிக் 
மஜீத் 
மாஹிர் 
முபாரக் 
முஹம்மத் 


உயர்ந்தவர் 
மனங்கவர்ந்தவர் 
பற்றுறுதியுள்ளவர் 
உலகம் ; நிலை 
உயர்ந்தவர் 
தலைவர் 
நண்பர் ; தோழர் 
மன நிறைவுடைய 
உயர்ந்தவர் 
வள்ளல் 
சிறந்த 
தீர்மானிக்கப்பட்ட 
மே தகையாளர் 
வல்லுநர் 
பேறு பெற்ற 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் 
எழில் ; அழகு 
மிகுபுகழ் ; மாண்பு 
மேதை , அறிஞர் 
நல்லவர் 
அறிவு ; திறன் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஜமால் 
ஜலால் 
ஹகீம் 
ஹசன் 
ஹிக்மத் 
ஹுசேன் 


[ அ ) 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


இல் திபாத் 


அன்பு , கவனம் ; பரிவு 

[அ ] 


* அக்ரம் 
* அப்ஜால் 

அமீன் 
* அமீர் 


சிறப்பு மிக்க [ அ ] 
அன்பளிப்பு , கொடை [ அ ] 
நம்பிக்கையான [ [ 
ஆணையாளர் [ அ ] 


இல் திபாத் - இல்யாஸ் ] 


203 


அலி 
அன்வர் 
அஜ்மல் 
அஹ்மத் 


ஆதில் 
நகீப் 
நயீம் 
மக்சூத் 
மன்னான் 
மஜீத் 
முஅஜ்ஜம் 
ஹசன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளி மயமான 

அ 
மிக அழகான 

[ அ ] 
மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
தோழமையாளர் [ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
நன்மை செய்பவர் [ அ ] 
மேதகையாளர் [ அ ] 
உயர்ந்த ; மேலான [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
உடைமைக்குரியவன் [ அ ] 


ஹாவி 


இல்யாஸ் 


ஒரு தீர்க்கதரிசியின் 


பெயர் [ இ ] 


அப்ரார் 
அர்ஷத் 


அன்வார் 
அன்ஜும் 
அஹ்மத் 


மரபுப் பண்பாளர் 
நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
மனங் கவர்ந்தவர் [ அ ] 
நீதிமான் 

[ அ ] 
இறையன்பர் [ அ ] 
தலைவர் 

அ ] 
கதிரவன் 

[ பா ] 


அஜீஜ் 
ஆதில் 
ஆபித் 
இமாம் 
குர்ஷீத் 
14 


204 


[ இல்யாஸ் - இன் ஆம் 


* தகி 


* நஜீப் 

மலிக் 
பர்ஹத் 
மன் சூர் 
மஜ்ஹர் 
முஹம்மத் 


ஷபி 


இறைவனை பயப்படு 

பவர் [ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
அரசர் 

[ அ ] 
புதிய தன்மை [ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பரிந்து மன்றாடுபவர் அ ] 
மகிழ்ச்சி 

[ அ ] 
விரிவுரையாளர் [ அ ] 
நதி , ஓடை 

[ அ ] 
பெரிதும் புகழப் 

பட்டவர் [ அ ] 
பொய் மதங்களை 

வெறுப்பவர் [ அ ] 
இறைவனைப்புகழுபவர் ( அ ) 
சிங்கம் 

[ அ ] 


* ஷாத் 
* ஷஹீத் 

ஜாபர் 
ஹமீத் 


அ 


* 


ஹனீப் 


* ஹாமித் 
* ஹைதர் 


13 


இன் ஆம் 

பரிசு , அன்பளிப்பு [ அ ] 
இன் ஆமுத்தீன் மார்க்கத்தின் பரிசு 

[ அ ] 
இன் ஆமுர்ரஹீம் ஆண்டவன் 

[ அ ] 
ரஹ்மான் 

[ அ ] 
இன் ஆ முல்கரீம் 

[ அ ] 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
சயீத் 

அதிருஷ்டமான [ அ ] 
* நிஷாத் 

மகிழ்ச்சி , இன்பம் [ அ ] 
ஜமீல் எழில்மிக்க 

[ அ ] 
ஹசேன் அழகானவர் 

[ அ ] 


ஹக் 


12 


ன்ஷா- இஸ்மாயில் ) 


205 


இன்ஷா அல்லாஹ் 


ஆண்டவன் 


விரும்பினால் [ அ ] 


இஸ் தெஹ்சான் 


விரும்பத்தகுந்த 


[ அ ] 


இஸ்தெஹ் ஆண்டவனின் விருப்பத் 
சானல்லாஹ் 

திற்குரிய [ அ ] 
இஸ்தெஹ் மெய்ப்பொருளின் 
சானல் ஹக் விருப்பத்திற்குரிய [ அ ] 


O 


இஸ்மாயீல் 


நீண்ட 


ஆண்டவனின் செவி 
யுற்ற - ( ஹஜ்ரத் இப்றா 
ஹீம் ( அலை ) அவர்களின் 

பிரார்த்தனை 
களுக்குப் பிறகு ஆண் 
மகன் 

பிறந்ததால் , 
அதற்கு இப்பெயர்வைக் 
கப்பட்டது ஒரு தீர்க்க 
தரிசியின் பெயர் 


அக்தர் 
அக்ரம் 
அதா 
அத்ஹர் 
அர்ஷத் 


விண்மீன் 

[ பா ] 
சிறப்பு வாய்ந்த 

[ அ ] 
கொடை பரிசு 

[ அ ] 
தூய்மையான [ அ ] 
நற்போதனை பெற்றவர் 

[ அ ] 
விரும்பத் தகுந்த [ அ ] 
மிகவும் போற்றப்பட்ட [ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
மணிமகுடம் 


அஹ்சன் 
அஹ்மத் 

கரீம் 
* காஜி 

தாஜ் 


[ அ ] 


206 


[ இஸ்மாயீல் - இஸ்லாம் 


* தாவூத் 

ஆண்டவனிடம் அன்பு 

பாராட்டுகிற இ 
பரீத் 

இணையற்றவர் [ அ ] 
பாஷா 

அதிபர் 
* மோமின் 

விசுவசமானவர் [ அ ] 
* ரபீ 

உயர்வானவர் [ அ ] 
* ஜபர் வெற்றி 

[ அ ] 
* ஜஹீர் உதவி செய்பவர் 

[ அ ] 
* ஹகீம் 

அறிஞர் , மேதை [ அ ] 
* ஹபீஜ் பாதுகாவலர் 

[ அ ] 
இஸ்ராயீல் 

ஆண்டவனின் 

அடியான் [ இ ] 
* அஹ்மத் மிகவும் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
* மஹ்மூத் 

முஹம்மத் 
ஜாகிர் 

தியானிப்பவர் [ அ ] 
ஜீஷான் 

பெருமை வாய்ந்த [ அ ] 
ஹசன் 

நல்லவர், அழகர் [ அ ] 
ஹாமித் 

புகழ் பாடுபவர் [ அ ] 
* ஹாரூன் 

தளபதி , தலைவர் 
இஸ்லாம் 

சமாதானம் ; இறைவ 
னின் நேர்வழியை 
அடைதல் 

[ அ ] 
இஸ்லாமுத்தீன் அமைதியின் வழி [ அ ] 
* அஹ்மத் 

மிகவும் போற்றப்பட்ட [ அ ] 
* முஹம்மத் 

[ அ ] 
* ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 


31 


இஸ்லாஹ்-இஷ்தியாக் ) 

207 
இஸ்லாஹ் 

சீர்திருத்தம் ; அழகு 

படுத்துவது [ அ ] 
இஸ்லாஹுத்தீன் மார்க்கச் சீர்மை நிலை [ அ ] 
இஸ்ஹாக் 

ஆண்டவன் 

பரிகசிப் 
பான் ; ஒரு தீர்க்கதரிசி 

யின் திருப்பெயர் 
O இஸ்ஹாகுத்தீன் மார்க்கத்தில் மகிழ்ந்தவர் 

[ அ ] 
* அமீன் நம்பிக்கையானவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் மிகவும் போற்றப்பட்ட 

வர் [ அ ] 
சயீத் 

அதிருஷ்டமான [ அ ] 
நசீர் 

உதவி செய்பவர் [ அ ] 
நயீம் 

செல்வமுள்ளவர் [ அ ] 
மாஜித் 

மேதகைமை பெற்றவர் [ அ ] 
முஹம்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
ஜமீர் 

மனம் , எண்ணம் [ அ ] 
மென்மையான , படிமான 

முடைய [ அ ] 
* ஷரீப் நல்லொழுக்க முள்ளவர் 

[ அ ] 


- 


அலி 


ஹலீம் 


இஷ்தியாக் 


அவா , ஆர்வம் , துடிப்பு 

[ அ ] 


* அம்ஜத் 
* அலி 


உயர்ந்த , மேலான [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 


208 


[ இஷ்தியாஷ் - இஷ்பாக் 


அஜ்ஹர் 

ஒளிமயமான [ அ ] 
அஹ்மத் மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
* ஆலம் 

உலகம் , நிலை [ அ ] 
* இமாம் 

தலைவர் , முன் நின்று 

நடத்துபவர் [ அ ] 
* சிராஜ் 

ஒளி விளக்கு ( அ ) 
தாவூத் அன்பாளர் 

[ அ ] 
நதீம் அன்பாளர் 

[ அ ] 
மன்ஜுர் 

ஏற்றுக்கொள்ளப் 

பட்ட [ அ ] 
முஹம்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஜியா 

ஒளி , பிரகாசம் [ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
அன்பர் , தோழர் [ அ ] 
ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 


ஹசன் 
ஹபீப் 


இஷ்பாக் 


கருணை , அன்பு , பரிவு 

[ அ ] 


அலி 
* அன்வர் 

அஜ்ஹர் 
அஹ்மத் 


ஆதில் 
ஆலம் 
கமால் 
மலிக் 
மஜீத் 
மஹ்தி 


உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமாக 

[ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
மிகவும் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
நீதிமான் ; நடுவர் 

நடுவர் [ அ ] 
உலகம் . காலம் , நிலை [ அ ] 
திறமை , தேர்ச்சி 
அரசர் ; வேந்தர் [ அ [ 
மேதகையாளர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 


શિ [ 


இஷ்பாக் - இஹ்சான் ] 


209 


* மஹ்மூத் 


* முனீர் 

முஹம்மத் 


முஹ்சின் 
ரயீஸ் 
ஜயீம் 
ஜலால் 
ஜாவீத் 
ஹகீம் 
ஹசன் 
ஹசேன் 


பெரிதும் போற்றப்பட்ட 

வர் [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
பெரிதும் போற்றப்பட்ட 

வர் [ அ ] 
நன்மை செய்பவர் [ அ ] 
தலைவர் , ஆட்சியாளர் [ அ ] 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
மிகுபுகழ் , மாண்பு [ அ ] 
என்றும் நிலைத்த [ பா ] 
மேதை , அறிஞர் [ அ ] 
நல்ல , அழகான [ அ ] 
அழகுள்ளவர் [ அ ] 
மேன்மை , மேம்பாடு 

[ அ ] 


இஜ்லால் 


கதீர் 

கபிர் 
* கரீம் 

பசீர் 


பலம் வாய்ந்தவர் 
மன்னிப்பவர் 
வள்ளல் 
காணுபவர் 
மேதகையாளர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


இஹ்சான் 


நன்மை , உபகாரம் , 

பலன் [ அ ] 


இஹ்சானுத்தீன் மார்க்கத்தின் உபகாரம் 

[ அ ] 
இஹ்சானுர் ரப் படைத்தவனின் அருள் 

[ அ ] 
O இஹ்சானுர் ரஹீம் ஆண்டவனின் அருள் 

[ அ ] 


210 


[ இஹ்சான் - இஹ் திஷாம் 


ஹக் 


இஹ்சானுல்லாஹ் ஆண்டவனின் 

அருள் [ அ ] 

மெய்ப் பொருளின் , [ அ ] 
இஹ்சான் 

இலாஹி படைத்தவனின் [ அ ] 
அலி 

உயர்ந்த , மேலான [ அ ] 
அஜீம் பாரித்தவன் 

[ அ ] 
அஜீஜ் 

மனங்கவர்ந்தவர் [ அ ] 
அஜ்மத் 

[ அ ] 
கபீர் 

உயர்ந்தவர் [ அ ] 
கரீம் வள்ளல் 

[ அ ] 
மன்னிப்பவர் 

[ அ ] 
தேவையற்றவன் [ அ ] 
பாகர் 

கனவான் , பிரபு [ அ ] 
* முஹம்மத் மிகவும் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
* ஜமீல் 

அழகான , எழில்மிக்க [ அ ] 


மேதக்க 


கபூர் 
கனி 


இஹ்திராம் 


கௌரவம் , மதிப்பு [ அ ] 


* அப்பாஸ் 


அலி 
வாசிப் 
ஹுசேன் 


சினங்கொண்ட சிங்கம் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
புகழ்பாடுபவர் 

[ அ ] 
அழகர் , சிறந்தவர் [ அ ] 


இஹ்திஷாம் 


சிறப்பு , மேன்மை [ அ ] 


O இஹ்திஷா ஆண்டவனின் சிறப்பு 
முல்லாஹ் 

[ அ ] 


இஹ்திஷாம் ) 


211 


* அலி 


* ஆதில் 
* ஆலம் 
* கபூர் 

கவுஸ் 


உயர்ந்தவர் , மேலானவர் 

[ அ ] 
நீதிமான் , நடுவர் [ அ ] 
உலகம் , நிலை [ அ ] 
மன்னிப்பவர் 

[ அ ] 
உதவி , முறையீடு 

கேட்பவர் [ அ ] 
தேவையற்றவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
தனித்தவர் 

[ அ ] 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


* கனி 
* காஜி 

வஹீத் 
ஹசேன் 
ஹைதர் 


அழகுள்ளவர் 


புகழ் 
தோன்றிற் புகழொடு தோன்றுக அஃதிலார் 
தோன்றலின் தோன்றாமை நன்று - குறள் 

வரலாற்று ஏடுகளைத் திருப்பினால் ஒரு சில 
பெயர்களைத் தவிர மற்றவெல்லாம் கால வெள்ளத் 
தில் மறைந்து போய் விடுகின்றன . பல ஆண்டு 
களாக , நிலைபெற்று நிற்கின்ற பெயர்கள் தாம் 
புகழ் பெற்ற பெயர்கள் . மற்றப் பெயர்களெல்லாம் 
பிறந்தார்கள் , வாழ்ந்தார்கள் , இறந்தார்கள் 
என்பதிலே முடியும் . அவ்வாறு உலகம் போற்றும் 
பெயர்களைப் பெற்றவர்ள் தான் சிறந்தவர்கள் . 

உயர்திரு தி . மாணிக்க வாசகம் , பி . ஏ . 
வான்புகழ் வள்ளுவர் எனும் நூலில் . 

. 


E 


அரபியின் 18 வது , பார்ஸியின் 
21 வது , உருதுவின் 24 வது 

எழுத்து 


EE 


இபாத் 


அடியார் , அடிமை , 

தொழும்பன் [ அ ] 


O 


O 


O 


இபாதுர் ஆண்டவனின் அடியான் 
ரஹீம் 

[ அ ] 
இபாதுர் ரஹ்மான் 
இபாதுல்லாஹ் 

இபாதுல் ஹக் மெய்ப்பொருளின் [ அ ] 
இமாத் 

ஆதரவாளன் 

[ அ ] 
0 இமாதுத்தீன் மார்க்கத்தின் துணைவன் 

அ ] 
0 இமாதுல்லாஹ் இறைவனின் விசுவாச 

முள்ளவர் [ அ ] 
இம்ரான் 

நிரம்பியுள்ள , நெருக்க 

முள்ள [ அ ] 


இம்ரான் - இர்பான் ] 


213 


அலி 
அஹ்மத் 


கலீல் 
சலீம் 
சாலிக் 
சுஹேல் 


தசத்துக் 

நபீஸ் 
* நயாஜ் 

பஹீம் 
மஹ்மூத் 
முராத் 
முஹம்மத் 
ஜலால் 
ஹசன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
மிகவும் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
தோழமையாளர் [ அ ] 
மரபொழுங்குள்ள [ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
பிரகாசமான விண்மீன் 

[ அ ] 
தியாகம் , அன்பளிப்பு [ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
பற்றுறுதி , ஈடுபாடு [ பா ] 
அறிவு படைத்தவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
குறிக்கோள் , விருப்பம் [ அ ] 
போற்றப்பட்டவர் 
மிகுபுகழ் , மாண்பு 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 


இர்பான் 


அறிவு , ஞானம் 


[ அ ] 


32 


0 இர்பானுர் ரப் ஆண்டவனின் ஞானம் 

[ அ ] 
இர்பானுல்லாஹ் 
இர்பானுல்ஹக் 

மெய்ப்பொருளின் [ அ ] 
அக்ரம் 

சிறப்புமிக்க , மேலான [ அ ] 
அத்ஹர் 

தூய்மையான [ அ ] 
அமீன் 

நம்பிக்கையான [ அ ] 
அர்ஷத் 

நற்போதனை பெற்ற [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் ஒளி , பிரகாசம் 

[ அ ] 


அலி 


214 


[ இர்பான் - இனாயத் 


* அஹ்மத் 


* ஆதில் 
* இத்ரீஸ் 
* கமால் 
* தபஜ்ஜுல் 

தாவூத் 


மிகவும் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
நீதிமான் . நடுவர் [ அ ] 
சல்வியில் மூழ்கியவர் [ அ ] 
திறமை , தேர்ச்சி 
அருள் கொண்ட [ அ ] 
ஆண்டவனிடம் அன்பு 

பாரட்டுபவர் ( இ ) 
தூய்மையான [ அ ] 
மேதகையான 

[ அ ] 
ஒளிபடைத்த [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உயர்வு , மாண்பு [ அ ] 
அறிஞர் , மேதை [ அ ] 


துஹுர் 


மஸ்ஊத் 
* முபீன் 
* முஹம்மத் 


* ஜலால் 
* ஹகீம் 


இவஜ் 


கைம்மாறு , உதவி ( அ ) 


* அலி 
* கரீம் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
கருணையுள்ளவர் , 

வள்ளல் [ அ ] 
அதிருஷ்டமான 
மேதகையான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 


* சயீத் 
* மஸ்ஊத் 

மஹ்மூத் 


[ அ ] 


அன்பு , கருணை [ அ ] 
இனாயதுர் ரப் ஆண்டவனின் கருணை [ அ ] 
ரஹீம் 

[ அ ] 
ரஹ்மான் 

( அ ) 
இனாயதுல்லாஹ் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 


33 


அலி 


இனாயத் ) 


215 


அஹ்மத் 


இக்பால் 
கலீல் 
கரீம் 
கய்யூம் 
சபி 
ந தீம் 
நாசிர் 
பாகர் 
பாஷா 
பய்யாஜ் 
மஹ்மூத் 


* 


மு அஜ்ஜம் 
முஹம்மத் 


பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உயர்வு , எழுச்சி அ ] 
நண்பர் , தோழர் அ [ 
கருணையுள்ளவர் [ அ ] 
என்றும் நிலைத்தவன் [ அ ] 
தூயவர் , நண்பர் [ அ ] 
நண்பர் , தோழர் [ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
கனவான் , பிரபு [ அ ] 
அதிபர் , ஆணையாளர் ( பா ) 
நலஞ்செய்கிறவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [அ ] 
உயர்ந்த , சிறப்புமிக்க [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நன்மை செய்பவர் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
கருணையுள்ளவன் அ ) 
மன்னித்தருள்பவன் [ அ ] 
பரிந்து மன்றாடுபவர் [ அ ] 
நல்லொழுக்கமுள்ளவர் 

[ அ ] 
அதிபர் , ஆட்சியாளர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
மிகுபுகழ் , மாண்பு [ அ ] 
அறிஞர் , மேதை | அ ) 
நல்லவர் , அழகர் [ அ ] 

[ அ ] 


முஹ்சின் 
ரபீக் 
ரஹீம் 
வஹ்ஹாப் 
ஷபீ 
ஷரீப் 


ஷாஹ் 
ஜபர் 
ஜலால் 
ஹகீம் 
ஹசன் 
ஹ - சேன் 


அழகானவர் 


216 


(இஷ்ரத் 


இஷ்ரத் 


மகிழ்ச்சி , இன்பம் ( அ ) 


*** 


அத்ஹர் 
அப்ஜல் 
அலி 
அல்தாப் 
அஹ்மத் 


இப்திகார் 
இம் தியாஜ் 
கமால் 
சலீம் 
தாலிப் 


[ அ ] 


*** 


* பஷீர் 
* பாஷா 
* மக்சூத் 

மன்ஜுர் 


தூய்மையான [ அ ] 
மேன்மையாளர் 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்பு , கருணை [ அ ] 
மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உயர்வு , சிறப்பு [ அ ] 
தனிச் சிறப்பு [ அ ] 
திறமை ; தேர்ச்சி 
மரபொழுங்குள்ளவர் [ அ ] 
தேடுபவன் , விரும்பு 

பவன் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
அதிபர் , ஆணையாளர் [ பா ] 
விரும்பப்பட்ட 

[ அ ] 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட 

[ அ ] 
அன்பர் , அன்பாளர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
கருணையுள்ளவர் [ அ ] 
இணையற்ற , தனித்த [ அ ] 

[ அ ] 
உயர்வு , மாண்பு [ அ ] 
நல்லவர் , அழகர் [ அ ] 
வாழ்வு , உயிர் [ அ [ 
அழகானவர் 

[ அ ] 


மஹ்பூப் 
முஹம்மத் 


எழில் , அழகு 


ரஹீம் 
வஹீத் 
ஜமால் 
ஜலால் 
ஹசன் 
ஹயாத் 
ஹூசேன் 


இஜ்ஜத் ) 


217 


இஜ்ஜத் 


கௌரவம் , மதிப்பு [ அ ] 


இஜ்ஜுத்தீன் 


* அலி 


மார்க்கத்தின் 

மாண்பாளர் [ அ ] 
உயர்ந்தவர் , மேலானவர் 

[ அ ] 
அதிபர் , ஆணையாளர் [ பா ] 
அழகான , எழில்மிக்க [ அ ] 


பாஷா 
* வசீம் 


பெயர் 


ஒரு பிள்ளை பிறந்தால் முதலில் பெற்றோர்கள் 
ஒரு பெயர் இடுகின்றனர் . அது இயற்பெயர் எனப் 
படும் . பின்னர் அவர்களே செல்லப் பெயர்கள் வேறு 
வைப்பார்கள் . போதாக்குறைக்குப் பாட்டன் - பாட்டி 
முதலியோர் அழைக்கும் செல்லப் பெயர்கள் வேறு . 
பின்னர் பெரியவரானதும் , உலகியலில் உயர்வு 
சிறப்புப் பெயர்களோ அல்லது இழிவு சிறப்புப் 
பெயர்களோ ஏற்படுவதும் உண்டு. இவ்வாறு 
எத்தனை பெயர்கள் ஏற்படினும் இறுதியில் ஏதாவது 
ஒரு பெயர் தான் நின்று நிலைத்து நீடிக்கும் ; அஃதே 
எக்காலத்தும் எவ்விடத்தும் எல்லோராலும் பர 
அழைக்கப்படும் ; மற்ற 

பெயர்களோ , 
எப்போதோ ஒரு நேரத்தில் தான்- எங்கோ ஓரிடத் 
தில் தான்- எவரெவரோ ஒவ்வொருவரால் தான் 
அழைக்கப்படும் . 

உயர்திரு சண்முக சுந்தரனார் , 
தமிழ் அகராதிக்கலை யில் . 


வலாக 


ஈ 


அரபியின் முதலாவது எழுத்தும் 

18 - வது எழுத்தும் 


ஈசா 


* அலி 

அஹ்மத் 


பாபங்களிலிருந்து 

மீட்பவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உதவிசெய்பவர் [ அ ] 
போற்றத்தக்க 

[ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வெளிப்படை 

[ அ ] 
அறிஞர் , மேதை ( அ ) 


மக்தூம் 
* மன்சூர் 

மு அஜ்ஜம் 
முஹம்மத் 
* ஜுஹுர் 
* ஹகீம் 


ஈசார் 


தியாகம் 


[ அ ] 


* அலி 
* அஹ்சன் 


உயர்ந்தவர் 
விரும்பத்தக்க 


[ அ ] 
[ அ ] 


ஈசார் - ஈஜாத் ] 


219 


அஹ்மத் 
கலீல் 


மஸ்வூத் 
முஹம்மத் 
ஹபீப் 

ஹூசேன் 
ஈமன் 


போற்றப்பட்டவர் [ அ ] 
நண்பர் , அன்பர் 

[ அ ] 
தோழமையாளர் [ அ ] 
மேதகையான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அன்பாளர் , தோழர் [ அ ] 
அழகுள்ளவர் [ அ ] 
பயப்படாத , அஞ்சாத 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
இறையன்பர் [அ ] 
கொடை 

[ அ [ 
நண்பர் , தோழர் [ அ ] 
உரையாடுபவர் [ அ ] 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
கூரிய வாள் 

[ அ ] 
கண்டுபிடிப்பு [ அ ] 
சிறப்பான , மேலான [ அ ] 
தூய்மையான 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
உயர்ந்தவர் . 

அ 
நிரூபிக்கப்பட்ட 
கதிரெறிக்கின்ற [ அ ] 
அழகான 

[ அ ] 
எழில்மிக்க 

அ 
பேரார்வமுள்ள 
அறிஞர் , மேதை [ அ ] 
நல்லவர், அழகர் 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 


அசத் 
ஆபித் 
இக்ராம் 
கலீல் 
கலீம் 
முஷீர் 
முஹம்மத் 

ஹுஸ்ஸாம் 
ஈஜாத் 

அக்ரம் 
அத்ஹர் 
அன்வர் 
அஹ்சன் 
அலி 
மஷ்ஹுத் 
முனவ்வர் 
வசீம் 


ஆலோசகர் 


ஜமீல் 


ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


15 


O 


அரபியின் முதலாவது , 
18 - வது எழுத்துக்கள் 


ET 


உசாமா 


கூரியவாள் 


[ அ ] 


* காஜி 
* முஜாஹித் 


வெற்றி வீரர் [ அ ] 
போராடுபவர் ; போர் வீரர் 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


ஹைதர் 


31 


உபீத் 

சிறு அடிமை [ அ ] 
0 உபிதுர் ரப் ஆண்டவனின் சிறு 

அடிமை [ அ ] 
உபிதுர் ரஹீம் 

[ அ ] 
0 உபீதுர் ரஹ்மான் 

[ அ ] 
உபீதுல் ஹக் 

[ அ ] 
உமர் 

கல்வி ; நீதி ; இரண்டா 
வது கலீபாவான உமர் 
பாரூக் ( ரலி ) அவர்க 
ளின் திருப்பெயர் [ அ ] 


உமர் - உம்ரான் ] 


221 


அல்தாப் 
* அஷ்ரப் 

கயால் 
கரீம் 
சயீத் 


தாலிப் 
பாரக் 
பாரூக் 


பண்பு , எழில் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
எண்ணம் , நினைவு [ பா ] 
கருணையுள்ளவர் 

[ அ ] 
அதிருஷ்டமானவர் 

[ அ ] 
இறைவனை பயப்படுபவர் 

[ அ ] 
விரும்புபவன் [ அ ] 
சிறப்புமிக்க 

[ அ ] 
வேற்றுமை அறிந்தவர் 

[ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
போற்றத்தக்க 

[ அ ] 
உயர்ந்த , சிறப்பான [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
ஒழுக்கசீலர் 

[ அ ] 
மிகுபுகழ் , மாண்பு [ அ] 
காப்பாளர் 

[ அ ] 


மக்சூத் 
மக்தூம் 
முஅஜ்ஜம் 
முஹம்மத் 


ஷகீப் 


* ஷரீப் 

ஜலால் 
ஹாபிஜ் 


உம்மியுன் 

படிக்காதவர் [ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர்க 

ளின் சிறப்புப் பெயர் ..... 
உம்ரான் 

நிறை வான ; மக்கள் 

நெருக்கமுள்ள [ அ ] 
0 உம்ரான் இலாஹி இறைவனின் நிறைந்த 

அருள் [ அ ] 
* அலி உயர்ந்தவர் , மேலானவர் 

[ அ ] 


292 


[ உம்ரான் - உவைஸ் 


* ஆபாக் 
* முஹம்மத் 


வானத்து கரைகள் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உயர்வு 

[ அ ] 


நாண்மீன் 


உரூஜ் 
* அக்தர் 
* அஹ்சன் 
* அஹ்மத் 


* காவர் 
* கஜன்பர் 
* சஅத் 


விரும்பத்தக்க [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
கிழக்கு 

[ பா ] 
சிங்கம் 

[ அ 
நன்மையான [ அ ] 
ஒரு பிரகாசமான 

விண்மீன் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


சாகிப் 


* ஜபர் 
* ஹைதர் 


உர்கூன் 


தலைவர் , கனவான் [ அ ] 


உல்பத் 


அன்பு , நேசம் 


[ அ ] 


அலி 
பாஷா 


[ அ ] 


உயர்ந்தவர் 
அதிபர் , கனவான் 
அழகுள்ளவர் 


ஹசேன் 


[ அ ) 


உவைஸ் 


* அர்ஷத் 
* அர்மான் 


சிறியகொடை வழங்கு 

பவர் [ அ ] 
ஆர்வம் , அவா [ அ ] 
நற்போதனை பெற்றவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப்பட்டவர் 

[ அ ] 


* அஹ்மத் 


உவைஸ் - உஸ்மான் ] 


223 


* முஹம்மத் 


போற்றப்பட்டவர் 


[ அ ] 


உன் வான் 


தலைப்பு , முதன்மை [ அ ] 


அக்தர் 
* அப்ரார் 

அலி 

அஜ்ஹர் 
* அஹ்மத் 


ஆலம் 
கபீர் 
சுஹேல் 
நாதிக் 


விண்மீன் , நாண்மீன் ( பா ) 
மரபுப் பண்பாளர் [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உலகம் , நிலை [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 

[ அ ] 
தீர்மானிக்கப்பட்ட [ அ ] 
மே தகையான [ அ ] 
தலைவர் , அதிபர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
அழகான , எழிலான [ அ ] 
அறிஞர் , மேதை [ அ ] 


ஒரு விண்மீன் 


மஸ்ஊத் 


ரயீஸ் 
ஜபர் 


ஜமீல் 
ஹகீம் 


உஸ்மான் 


மூன்றாவது கலீபாவான 
உஸ்மான் (ரலி ) அவர்க 
ளின் திருப்பெயர் [ அ ] 


அலி 
கனி . 
காஜி 
பைஜ் 
முஹம்மத் 


உயர்ந்தவர் [ அ ] 
தேவையற்றவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
பலன் , கருணை [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 


க 


KH 


அரபியின் ஏழாவது , பார்ஸியின் 
ஒன்பதாவது , உருதுவின் 

பத்தாவது எழுத்து 


CĈ 


கதீப் 

பிரசாரகர் 

[ அ ] 
0 கதீபுன் 

நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் 

[ அ ] 
0 கதீபுத்தின் மார்க்கத்தின் 

பிரசாரகர் [ அ ] 
கதீபுல் இஸ்லாம் இஸ்லாத்தின் [ அ ] 
கதீபுஜ் ஜமான் உலகத்தின் 

[ அ ] 
அக்ரம் உயர்ந்தவர் 

[ அ ] 
அப்ஜல் மேன்மையாளர் 

[ பா ] 
* அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
* அனீஸ் 

அன்புத் தோழர் [அ ] 
* அன்வர் 

ஒளி நிறைந்தவர் [ அ ] 
* அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
* அஹ்சன் 

விரும்பத்தக்கவர் [ அ ] 
* அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 


கதீப் -கலீபா ) 


225 


ஆலம் 
உன் வான் 
சாதிக் 
நஜீர் 


நூரி 


மஜ்ஹர் 
மாஹெர் 
மஹ்தி 
மு அஜ்ஜம் 
வாசிப் 
வாமிக் 
வாஜித் 
ஹாபிஜ் 
ஹாமித் 
ஹாஜிக் 


உலகம் ; நிலை [ அ ] 
தலைப்பு ; முதன்மை [ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
எச்சரிக்கை செய்பவர் [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
விரிவுரையாளர் [ அ ] 
வல்லுநர் ; திறலாளர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
உயர்ந்த 

[ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
நட்பு பாராட்டுபவர் [ அ ] 

[ அ ] 
காப்பாளர் 

[ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
மூதறிஞர் 

அ ] 


அடைபவர் 


க தீர் 


நிறைவான , பெரிய [ அ ] 


கத்தாப் 


அதிகமாக சொற்பொழி 
வுகள் ஆற்றுபவர் [ அ ] 


கபீர் 


அறிவிப்பாளன் 


[ அ ] 


0 அல்கபீரு 


யாவும் அறிந்தவன் ; 
இறைவனின் குணப் 

பெயர் [ அ ] 
ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 


0 அப்துல் கபீர் 


கலீபா 


பிரதிநிதி , மிகப்பெரிய 

மன்னர் [ அ ] 


226 


[ கலீக்- கலீல் 


கலீக் 


அன்பானவர் ; நேசம் 

பாராட்டுபவர் [ அ ] 


33 


O கலீகுர் ரஹீம் 

ஆண்டவனின் 

அன்பாளன் [ அ ] 
கலீகுர் ரஹ்மான் 

[ அ ] 
கலீ குல் லதீப் 

[ அ ] 
கலீ குஜ் ஜமான் 

உலகின் மனதை 

கவர்ந்தவர் [ அ ] 
அக்தர் 

விண்மீன் 
அப்ரார் 

மரபுப் பண்பாளர் [ அ ] 
அப்ஸர் 

அதிகாரி ; தலைவர் [ பா ] 
அன்வர் 

ஒளிமயமானவர் [ அ ] 
அஹ்மத் 

மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
பாஷா 

அதிபர் ; ஆணையாளர் [ பா ] 
யாசீன் 

மேன்மையாளர் [ அ ] 
ஹாதி வழிகாட்டி 

[ அ ] 
ஹாரூன் 

தளபதி ; தலைவர் 
ஹுசேன் 

அழகுள்ளவர் 


EEEEEEE 


[ அ ] 


கலீல் 


நண்பர் ; அன்பர் 


[ அ ] 


O 


கலீலுன் 

நபிமணி ( சல் ) அவர் 
களின் சிறப்புப் 

பெயர் [ அ ] 
கலீலுர் ரஹ்மான் ஆண்டவனின் 

நண்பன் [ அ ] 
கலீலுல்லாஹ் 

[ அ ] 
அக்தர் 

விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 


கலீல் ] 


227 


அப்ஸர் 


அன்சர் 
அஷ்ரப் 
அஹ்மத் 


காஜி 
கைசர் 
தாஹிர் 
நாஜிம் 
பர்வேஜ் 
பாஷா 
மஸ்ஊத் 
மஹ்மூத் 


அதிகாரி ; 

ஆணையாளர் [ பா ] 
உதவுபவர் ; உபகாரி [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
தூய்மையானவர் [ அ ] 
ஏற்பாடு செய்தவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ பா ] 
அதிபர் ; தலைவர் [ பா ] 
மே தகையான [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
வல்லுநர் ; திறலாளர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நற்செய்தி அளிப்பவர் [ அ ] 
விரும்புகிறவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உபகாரம் செய்பவர் [ அ ] 
இச்சை ; விருப்பம் [ அ ] 
மேன்மை ; சிறப்பு [ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
உரிமையாளர் [ அ ] 

( அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
நல்லவர் ; அழகர் [ அ ] 


மாஹிர் 
முஅஜ்ஜம் 
முபஷ்ஷிர் 
முஷ்தாக் 
முஹம்மத் 


முஹ்சின் 


வகார் 
வஜீர் 

வாசிப் 
* வாரிஸ் 

வாஜித் 
ஷாஹித் 
ஹசன் 


அடைபவர் 


228 


[ கலீல்- காலித் 


ஹாபிஜ் 
ஹாமித் 
ஹசேன் 


காப்பாளர் 
புகழ்பாடுபவர் 
அழகுள்ளவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


காதிமுன் 


முடிப்பவர் ; எம்பெருமா 
னார் ( ஸல் ) அவர்கள் , 
தீர்க்கதரிசிகள் வரிசை 
யில் இறுதியானவர் , 
எனவே 

அவர்களுக்கு 
இந்தச் சிறப்புப் பெயர் 
வழங்கி வருகிறது [ அ ] 


காதிம் 


சேவகர் , ஊழியர் 


[ அ ] 


அப்ரார் 
அமீன் 


அஹ்சன் 
அலி 


மரபுப் பண்பாளர் 
நம்பிக்கையானவர் 
உதவி செய்பவர் 
விரும்பத்தக்க 
உயர்ந்தவர் 
மனங்கவர்ந்தவர் 
பிரியமானவர் 
அழகுள்ளவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹசன் 
ஹுசேன் 


காலிக் 


படைப்பவன் 


[ அ ] 


0 அல்காலிகு 


0 அப்துல் காலிக் 


இறைவனின் குணப் 

பெயர் [ அ ] 
ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 


காலித் 


என்றும் நிலைத்த 


[ அ ] 


காலித் - காவர் ] 


229 


அப்பாஸ் 


அமீன் 
அனீஸ் 
அன்வர் 
அஜீஜ் 
அஹ்மத் 


* 


இக்பால் 
இர்பான் 
பாஷா 


மன்சூர் 
மஸ்ஊத் 
முஸ்தபா 


சினங்கொண்ட 

சிங்கம் ( அ ) 
நம்பிக்கைக்குரியவர் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
அதிபர் ; 

ஆணையாளர் [ பா ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
மேதகையான [ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ « [ 
ஆலோசகர் 

[ அ ] 
விரும்புகிறவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
இச்சை : விருப்பம் [ அ ] 
நெறி தவறாதவர் [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
உண்மையை 

தேடுபவர் [ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
கிழக்கு 

[ பா ] 


முஷீர் 
முஷ்தாக் 
முஹம்மத் 


ரஜா 


ஷரீப் 


* 


ஜயீம் 
ஜியா 
ஹனீப் 


ஹுசேன் 


காவர் 


அஜீஜ் 


மனங்கவர்ந்தவர் 


[ அ ] 


230 


[ காவர் - கிஜர் 


நூரி 


ஜியா 
ஜமான் 
ஹசேன் 


ஒளிமயமான [ அ ] 
ஒளிர் ; பிரகாசம் [ அ ] 
உலகம் ; காலம் [ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
தலைவர்களின் தலைவன் 

[ து ] 


கானே கானான் 


கான் 


தலைவர் ; ஆணையாளர் 
( ஆப்கானியர்களின் 
சிறப்புப் பெயர் ) [ பா ] 


கிஜர் 


வழிகாட்டி 


[ அ ] 


அக்ரம் 
அம்ஜத் 
அலி 
அஷ்ரப் 
அஹ்சன் 
அஹ்மத் 


ஆதில் 
ஆபித் 
இப்றாஹீம் 
சுல்தான் 
மக்சூத் 
மஸ்ஊத் 
மஹ்மூத் 


சிறப்புமிக்கவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நீதி வழங்குபவர் 

[ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
கருணைமிக்க தந்தை [ அ ] 
ஆணையாளர் 

[ அ ] 
விரும்பப்பட்டவர் 

[ அ ] 
மே தகையான [ அ ] 
பெரிதும் போற்றப் 
பட்டவர் [ அ ] 

[ அ ] 
நன்மை செய்பவர் 

[ அ ] 
மிகுபுகழ் ; மாண்பு 

[ அ ] 


23 


முஹம்மத் 
* முஹ்சின் 
* ஜலால் 


கிஜர் - குர்ஷீத்] 


231 


* ஹயாத் 


வாழ்வு ; உயிர் 


[ அ ] 


குதாபக்ஷ் 


இறைவன் கொடை ( பா ) 


குபாப் 


கூர்மையான அறிவுள் 
ளவர் 

[ அ ) 


குர்ரம் 


மனநிறைவுடைய ( பா ) 


* அலி 
* ஷாஹ் 
* ஹுசேன் 


உயர்ந்தவர் 
அதிபர் ; வேந்தர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகுள்ளவர் 


குர்ஷீத் 


கதிரவன் 


[ பா ] 


* அமீன் 
* அன்வர் 

அலி 

அஷ்ரப் 
* அஹ்சன் 
* அஹ்மத் 


ஆதில் 
ஆலம் 
இக்பால் 
இர்பான் 

இஸ்லாம் 
* தாபான் 
* பாகர் 
* மு அஜ்ஜம் 
* முனவ்வர் 
* ஜலால் 


நம்பிக்கையானவர் அ ) 
ஒளிமயமானவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
உலகம் ; காலம் ( அ ) 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
சமாதானம் 

[ அ 
பிரகாசமான 

[ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
கதிரெறிக்கின்ற [ அ ] 
மிகுபுகழ் ; மாண்பு ( அ ) 


[ குர்ஷீத்- கைராத் 


* ஹசன் 
* ஹூசேன் 


குவாஜா 


நல்லவர் 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
தலைவர் ; அதிபர் [ பா ] 
( பாரசீக 

தூரானில் 
சையதுகளின் சிறப்புப் 
பெயர் ; இந்தியாவில் : 
ஷேக் தந்தைக்கும் 
சையத் வகுப்பைச் 
சார்ந்த அன்னைக்கும் 
பிறந்தவன் ) 
அழகானவர் 
வெற்றி வீரர் 
இன்பமான 

[ அ ] 
நிலைத்து நிற்கிற 
மகிழ்ச்சியூட்டுகிற , 

இன்பமான [ பா ] 


குஸ்ரூ 

பர்வேஜ் 
* பர்ஹான் 
* ஜாவீத் 
குஷ்கவார் 


EEEEE 


அலி 
அஹ்மத் 


* நசீம் 


* ஷமீம் 
* ஹுசேன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
மென்காற்று ; 

தென்றல் [ அ ] 
நறுமணம் 

[ அ ] 

[ அ ] 
நற்செயல்கள் ; கொடை 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 


அழகானவர் 


கைராத் 


* அலி 
* அஹ்மத் 


கைராத் முஹம்மத்) 


233 


அழகானவர் 


* ஹசன் நல்லவர் 

[ அ ] 
* ஹூசேன் 

[ அ ] 
கைர் 

நன்மை , நலம் [ அ ] 
கைருத்தீன் மார்க்கத்தின் நன்மை [ அ ] 
கைருல் இஸ்லாம் 

[ அ ] 
கைருல் பஷர் மனிதர் குலத்தின் , [ அ ] 
கைருல்லாஹ் இறைவனின் நலம் 

பெற்றவர் [ அ ] 
* முஹம்மத் பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 


பெயர் - கீர்த்தி ; நாமம் ; பெயர்ச்சொல் , 

பெயரென்னவேல் . 
பெயர்ச் சூத்திரம் - இடுகுறியாயுங் காரணக் 

குறியாலிதற்கிது பெயரிடுதல் 
பெயர்ச்சொல் - இடுகுறியாயுங் காரணக் 

குறியாயும் வேற்றுறை யுருபுகள் 
சார்தற்கிடனாய் ஒன்றன் பெயரை 
விளக்கி நிற்குஞ்சொல் . 
* தமிழ் மொழி யகராதி * 


க 


GH 


அரபியின் 19 - வது , பார்ஸியின் 

22 - வது உருதுவின் 
25 - வது எழுத்து 


E 


கபூர் 


0 அல்கபூரு 


அப்துல் கபூர் 


மன்னிப்பவர் ; 
பாவம் தீர்ப்பவர் [ அ ] 
அல்லாஹ்வின் 

குணப்பெயர் [ அ 
இறைவனின் 

அடியான் [ அ ] 
மார்க்கத்தின் இளகிய 

மனமுடையவர் [ அ ] 
அதிபர் ; 

ஆணையாளர் [ பா ] 
ஒழுக்கசீலர் 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 


0 கபூருத்தீன் 


பாஷா 


* ஷரீப் 
* ஹுசேன் 


கயாஸ் 

முறையீடு , 

துணைபுரி 
பவர் 

[ அ ] 
கயாசுத்தின் மார்க்கத்தின் 

துணைவர் [ அ ] 
இறையன்பர்களின் 
ஆபிதைன் 

ஆணைவர் [ அ ] 


கயாசுல் 


கயாஸ் - கவுஸ் ] 


235 


ஆதில் 


[ அ ] 


கயாசுல் 

இறையன்பர்களின் 
ஆரிபைன் துணைவர் [ அ ] 
* அக்ரம் 

சிறப்புமிக்கவர் [ அ ] 
* அன்வர் 

ஒளிமயமானவர் [ அ ] 
* அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 

நீதிமான் ; நடுவர் 
* பாஷா 

அதிபர் ; ஆணையாளர் ( பா ) 
* மஹ்தி வழிகாட்டி 

[ அ ] 
கயூர் 

தன்மானமுள்ளவர் [ அ ] 
0 கயூருத்தீன் மார்க்கத்தில் 

தன்மானமுள்ளவர் [ அ ] 
0 கயூருல்ஹக் 

மெய்ப்பொருளின் 

தன்மானமுள்ளவர் [ அ ] 

உயர்ந்தவர் [ அ ] 
அவ்சாப் 

பண்பு ; ஒழுக்கம் [ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

பெரிதும் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
மனிதன் 

( அ ) 
உலகம் ; நிலை [ அ ] 
சாலெஹ் நேர்மையாளர் 

[ அ ] 
தாஜ் 

மணிமகுடம் [ அ ] 
பித்ரத் இயற்கை 

[ அ ] 
பிரியமானவர் [ அ ] 
ஹ - சேன் அழகுள்ளவர் 

[ அ ] 
கவுஸ் 

உதவி 

[ அ ] 
0 கவுஸுத்தீன் மார்க்கத்தின் உதவி [ அ ] 

16 


அலி 


ஆதம் 
ஆலம் 


ஹசன் 


236 


[ கவுஸ் - கனி 


அலி 
ஆரிப் 
ஆலம் 


0 கவுஸல்லாஹ் ஆண்டவனின் உதவி [ அ ] 

கவுஸுல் ஹுதா மெய்வழியின் [ அ ] 
அஹ்மத் 

பெரிதும் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
அன்வார் ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
அகீல் புத்திமான் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
கடவுட்பற்றுடையவர் [ அ ] 

உலகம் ; நிலை [ அ ] 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
கலீல் 

நண்பர் ; தோழர் [ அ ] 
காஜி 

வெற்றி வீரர் [ அ ] 
பாஷா 

அதிபர் ; ஆணையாளர் [ பா ] 
பரீத் 

இணையற்ற ; 

நிகரில்லாத [ அ ] 
மன்னான் நன்மை செய்பவர் 

[ அ ] 
முஅஜ்ஜம் உயர்ந்தவர் 

( அ ) 
முனீர் 

ஒளிமயமான [ அ ] 
முஷ்தாக் 

ஆர்வமுள்ள [ அ ] 
முஹம்மத் 

பெரிதும் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முஹ்சின் 

நலஞ் செய்கிறவர் [ அ] 

பரிந்து மன்றாடுபவர் [ அ ] 
* ஷரீப் ஒழுக்கசீலர் 

[ அ ] 


o 
*** 


ஷபீ 


கனி 


தன்னிலையானவர் , 
தேவையற்றவர் [ அ ] 


0 அல்கனிய்யு 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 


கனி- கஜன்பர் ] 


237 


கனிய்யுன் 


O அப்துல் கனி 


* அர்ஷத் 


ஆரிப் 


நபிமணி ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 

பெயர் [ அ ] 
ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 
நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
உலகம் ; நிலை [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
கருணை ; அன்பு [ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
முழுமை பெற்றவர் [ அ ] 
அதிகாரம் 

கொண்டவர் [ அ ] 


ஆலம் 
இமாம் 
இஷ்பாக் 
கரீம் 
காமில் 
முக்ததிர் 


கஜன்பர் 


சிங்கம் 


[ அ ] 


அலி 
அஹ்மத் 


ஆலம் 


இக்பால் 

மாம் 
* கலீல் 

காலித் 
சயீத் 
சுல்தான் 

ஷஜா 
* ஹசன் 
* ஹுசேன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
பெரிதும் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
மேம்பாடு உயர்வு [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
அன்புத் தோழர் 

[ அ [ 
என்றும் நிலைத்த [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
வேந்தர் 

[ அ ] 
தீரர் ; வீரர் 

[ அ ] 
பிரியமானவர் [ அ ] 

[ அ ] 


அழகுள்ளவர் 


238 


( காலிப்- குலாம் 


காலிப் 


பலம் வாய்ந்த , 
மேம்பட்ட 


[ அ ] 


* அசத் 
* அமீர் 

பாஷா 
ஹைதர் 


சிங்கம் 

[ அ ] 
ஆணையாளர் ; அதிபர் [ அ ] 
அதிபர் ; ஆட்சியாளர் ( பா ) 
சிங்கம் 

[ அ ] 


[ அ ] 


சயீத் 


காயிர் 

ஆழமான 

[ அ ] 
காஜி 

வெற்றி வீரர் 
0 காஜியுத்தீன் மார்க்கத்தின் 

வெற்றி வீரர் [ அ ] 
அசத் சிங்கம் 

[ அ ] 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
கலீல் 

அன்புத் தோழர் [ அ ] 
கமால் திறன் ; மேன்மை 

[ அ ] 
கதீர் 

பலம் வாய்ந்தவர் [ அ ] 

நற்பேறு பெற்றவர் [ அ ] 
பஷீர் 

நற்செய்தி தருபவர் [ அ ] 
பாகர் 

கனவான் ; பிரபு [ அ ] 
பாஷா 

அதிபர் ; ஆணையாளர் ( பா ) 
மக்தூம் 

போற்றத்தக்கவர் [ அ ] 
மஸ்ஊத் 

மே தகையான [ அ ] 
ஒளிமிகுந்த 

[ அ ] 
ஹூசேன் 

[ அ ] 
ஹைதர் சிங்கம் 

[ அ ] 
குலாம் 

அடிமை , தொழும்பன் 

[ அ ] 
குலாமுல் 

இறையன்பர்களின் 
ஆரிபைன் 

அடிமை [ அ ] 


முனவ்வர் 


அழகுள்ளவர் 


குலாம் ) 


239 


0 குலாமுல் 

ஹஸன் ( ரலி ) சகோதரர் 
ஹஸ்னைன் 

களின் அடிமை [ அ ] 
0 குலாமுன் நபி தீர்க்கதரிசியின் 

அடிமை [ அ ] 
குலாமுஸ் 

இரு உலகங்களின் 
ஸக்லைன் 

அடிமை [ அ ] 
குலா முஸ் ஸய்யதுகளின் 
ஸய்யிதைன் 

அடிமை [ அ ] 
குலாம் அவ்லியா திருத்தொண்டர்களின் 

அடிமை [ அ ] 
0 குலாம் முர்துஜா தேர்ந்தெடுக்கப் 

பட்டவரின் அடிமை [ அ ] 
குலாம் ரசூல் தீர்க்கதரிசியின் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [அ ] 
இத்ரீஸ் 

போதிப்பவர் 
சயீத் 

நற்பேறு பெற்ற [ அ ) 
சர்வர் தலைவர் 

[ அ ] 
தஸ்தகீர் 

உதவி செய்பவர் [ அ ] 
தாவூத் இறைவனின் அன்பாளர் 

[ இ ] 
பாகர் கனவான் ; பிரபு 

[அ 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முஹம்மத் 

[ அ ] 
ரயீஸ் 

தலைவர் ; ஆட்சியாளர் [ அ ] 
ரஷீத் 

நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
ஹசன் 

பிரியமானவர் அ ] 
ஹுசேன் 

அழகுள்ளவர் ( அ ) 
ஹைதர் சிங்கம் 

[ அ ] 


* 


க 


அரபியின் 21 வது , பார்ஸி 

யின் 24 வது 
உருதுவின் 27 வது எழுத்து . 


கசீம் 


பகுதி ; பாகம் 


[ அ ] 


- 


O 


கசீ முத்தீன் 

கசீமுஜ்ஜமான் 
கதர் 
0 கதருல்லாஹ் 


மார்க்கத்தின் பகுதி [ அ ] 
உலகத்தின் பகுதி [ அ ] 
மதிப்பு ; உயர்வு [ அ ] 
ஆண்டவனின் 

உயர்வு [ அ ] 


க தீர் 


0 அல்கதீரு 


பலம் வாய்ந்த ; 
ஆற்றல்மிக்க 

[ அ ] 
நிறை ஆற்றலுடையவன் ; 
ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 
மேன்மையாளர் [ பா ] 


0 அப்துல் கதீர் 


* அப்ஜல் 


கதீர்- கமர் ) 


241 


அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
தவ்பீக் 

நற்போதனை [ அ ] 
பாஷா 

அதிபர் ; அரசர் [ பா ] 
மலிக் 

அரசர் ; கொற்றவர் ( அ ) 
மு அஜ்ஜம் உயர்வு பெற்றவர் [ அ ] 
முஹம்மத் பெரிதும் 

போற்றப்பட்டவர் ( அ ) 
கதூம் 

தீரர் 

[ அ ] 
கயில் 

பொறுப்பாளர் - கணவர் 

[ அ ] 
கமர் 

சந்திரன் 
கமருத் தவ்ஹீத் கொள்கையின் நிலவு [ அ ] 
கமருத்தீன் மார்க்கத்தின் 

இராக்கதிரோன் [ அ ] 
கமருல்லாஹ் ஆண்டவனின் 

இராக்கதிரோன் [ அ ] 
கமருந் நஜர் பார்வையின் சந்திரன் [ அ ] 
கமருல் ஹசன் எழில் மிகுந்த [ அ ) 
கமருல் ஹுதா நல்வழியின் 

[ அ ] 
கமருஜ் ஜமான் காலத்தின் 

வெண்ணிலா ( அ ) 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அல் தாப் 

அன்பு ; கருணை [ அ ] 
அவ்சாப் 

பண்பு ; ஒழுக்கம் [ அ ] 

அன்புத் தோழர் [ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஜ்ஹர் பிரகாசமான 

[ அ ] 


O 


அலி 


அனீஸ் 


242 


[ கமா - கய்யூம் 


* அஹ்மத் 


ஆதில் 
ஆபித் 
இக்பால் 
இர்பான் 
சயீத் 
சுல்தான் 
தஸ்லீம் 

தாஜ் 
* நதீம் 

நிஷாத் 
மஸ்ஊத் 
ரயீஸ் 
ஜியா 


மிகவும் 

போற்றப்பட்டவர் ( அ ) 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
கடவுட் பற்றுடையவர் ( அ ) 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
அதிருஷ்டமான [ அ ] 
மன்னவர் கொற்றவர் [ அ ] 
ஒப்புதல் ; இணக்கம் [ அ ] 
மணி மகுடம் ( அ ) 
தோழமையாளர் [ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் ( அ ) 
மே தகையான 

[ அ ] 
தலைவர் ; ஆட்சியாளர் ( அ ) 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
எழில்மிக்க 

[ அ ] 
நல்லவர் ; அழகர் ( அ ) 
தளபதி ; வழிகாட்டி ( அ ) 
சிறப்பு மொழி ; 

நற்போதனை [ அ ] 
என்றும் நிலைத்தவன் 

[ அ ] 


ஜமீல் 
ஹசன் 


ஹாதி 
* ஹிதாயத் 


கய்யூம் 


O அல்கய்யூம் 


0 அப்துல் கய்யூம் 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 


* கலீல் 
* கிஜர் 
* சயீத் 


கய்யூம் - கா ஆன் ] 


243 


* நிஷாத் 
* பஷீர் 
* மஜீத் 

ஷாஹெத் 
ஜாவீத் 


மகிழ்ச்சி ; இன்பம் ( அ ) 
நற்செய்தி அளிப்பவர் ( அ ) 
மேதகையாளர் [ அ ] 
சான்றாளர் 

( அ ) 
நிலையானவர் ( அ ) 


கரீபுன் 


கவி 


சமீபத்தில் இருப்பவர் , 
நெருக்கமானவர் ; நபி 
மணி ( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப்பெயர் [ அ ] 
உறுதிபடைத்தவர் [ அ ] 
ஆண்டவனின் குணப் 

பெயர் [ அ 

அடிமை [ அ ] 
நல்ல உயரம் பெற்றவர் 


0 அல்கவிய்யு 


0 அப்துல் கவி 


கவ்மஸ் 


தலைவர் 


கவ்வாம் 


அல்கஹ்ஹாரு 


தனது பொறுப்பை 

நிறைவேற்றுபவர் ( அ ) 
வருத்துபவன் ; ஆண்ட 
வனின் குணப்பெயர் 

[ அ ] 
வள்ளல் ; வாரி வழங்கு 
பவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் શિ ) 
நீதிமான் ; நடுவர் 

[ அ ] 


கா ஆன் 


* ஆஜம் 
* ஆதில் 


244 


[ காசிம் - காசித் 


காசிம் 


காசி முன் 


அப்ஸர் 
அப்ஜால் 
அமீர் 
அர்ஷத் 


[ அ ] 


அலி 
அன்வார் 
அஷ்ரப் 
அஜ்ஹர் 
பரீத் 
பாஷா 
மஹ்மூத் 


பிரித்து வழங்குபவர் , 

பங்கிடுபவர் [ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப்பெயர் [ அ ] 
அதிகாரி ; தலைவர் [ அ ] 
அன்பளிப்பு ; கொடை [ அ ] 
ஆணையாளர் ; அதிபர் [ அ ] 
நற்போதனை பெற்றவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 
ஒளி , பிரகாசம் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
நிகரற்ற ; இணையற்ற [ அ ] 
அதிபர் ; அரசர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
சிறப்பு மிக்கவர் [ சி ] 
அழகானவர் ; எழில் 

மிக்கவர் [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
அறிவு ; திறன் [ அ ] 
எண்ணமிடுபவர் , 

தூதுவர் [ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 


முராத் 
முனவ்வர் 
முஹம்மத் 


ஷப்பீர் 
ஜமீல் 


ஹசன் 
* ஹிக்மத் 
காசித் 


அமீன் 


காசித் - காபீஜு ] 


24 


* அயாஜ் 
* அல்தாப் 

அலி 
அன்வர் 

அஷ்ரப் 
* அஜீஜ் 
* இக்பால் 

நசீர் 
மும்தாஜ் 

ஹுசேன் 
காசிர் 


காதிர் 


O அல்காதிரு 


விசுவாசமானவர் 
அன்பு ; கருணை [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் 

[ அ ] 
உயர்வு ; எழுச்சி ( அ ) 
உதவி செய்பவர் 

શિ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
இயலாதவர் ] அ ] 
எல்லாம் வல்ல , நிறை 
ஆற்றலுடைய [ அ ] 
ஆண்டவனின் குணப் 

பெயர் ( அ ) 

அடிமை [ அ ] 
எல்லாம் அறிந்த 

[ அ ] 
மேம்பட்டவர் 

[ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
பிரியமானவர் [ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
உறுதியான [ அ ] 
தாழ்த்துபவன் [ அ ] 
இறைவனின் 

குணப்பெயர் 
இறுக்கிப் பிடிப்பவன் [ அ ] 
இறைவனின் 

குணப்பெயர் 


0 அப்துல் காதிர் 

அலீம் 
அஜீம் 
இமாம் 
ஹசன் 
ஹுசேன் 


காதே 
அல்காபிசு 


அல்காபிஜு 


246 


( காயிம் - காஹிர் 


காயிம் 


0 காயி முன் 


0 காயிமுத்தீன் 


அலி 


மஹ்தி 
மஹ்மூத் 


நிலைத்து நிற்கிற , 
நிலையான 

[ அ ] 
எம்பெருமானார் நபிமணி 
( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் ( அ ) 
மார்க்கத்தில் நிலையானவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 
பட்டவர் [ அ ] 

[ அ ] 
மிகுபுகழ் : மாண்பு [ அ ] 
நல்லவர் ; பிரியமானவர் 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
தொழுகையை விடாமல் 
நிறைவேற்றுபவர் [ அ ] 


முஹம்மத் 
ஜலால் 
ஹசன் 


ஹசேன் 


அல்கானித் 


காஜி 


* அத்ஹர் 
* சயீத் 

பாகர் 
* ஹனீப் 


ஆணையிடுபவர் , நடுவர் 

[ அ ] 
தூய்மையானவர் [ அ ] 
நற்பேறு வாய்ந்தவர் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
தவறான மதங்களை 

வெறுப்பவர் [ அ ] 
சக்திபடைத்தவர் ; 
பலம் வாய்ந்தவர் [ அ ] 


காஹிர் 


கியாம் - குத்தூஸ்] 


247 


அலி 


கியாம் 

உறுதியான , நிலையான 

[ அ ] 
O கியாமுத்தீன் மார்க்கத்தின் 

நிலையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 

இச்சை ; விருப்பம் [ அ ] 
வாசிக் உறுதியான 

[ அ ] 
வாசிப் 

புகழ்பாடுபவர் [ அ ] 
ஷப்பீர் சிறப்பு மிக்கவர் 

[ சி ] 
ஜாவீத் 

நிலைத்து நிற்கிற [ அ ] 
ஹசன் அழகானவர் 

[ அ ] 
குதுப் 

தலைவர் 

[ அ ] 
0 குதுபுத்தீன் மார்க்கத்தின் 

தலைவர் [ அ ] 
O குதுபுல் ஆரிபைன் வணக்கவாளர்களின் 

தலைவர் [ அ ] 
ஷாஹித் சான்றாளர் 

[ அ ] 
ஷாஹீன் 

கருடன் 
ஹசேன் அழகானவர் 

[ அ ] 
* குத்தூஸ் 

தூய்மையானவர் [ அ ] 
அல் குத்தூசு 

ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
அய்துல் குத்தூஸ் 

அடிமை [ அ ] 
அக்பர் உயர்ந்தவர் 

[ அ ] 
* கத்தூசும் சரியானதே ; 


33 


248 


( குத்தூஸ்- குபூல் 


அப்ரார் 
அன்வர் 
அஷ்ரப் 
கமால் 
ஹகீம் 
ஹனீப் 


மரபுப்பண்பாளர் [ அ ] 
ஒளிமயமானவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
அறிஞர் ; மேதை 

[ அ ] 
பொய்யான மதங்களை 

வெறுப்பவர் [ அ ] 
மன்னிப்பவர் ; 
கருணையுள்ளவர் [ அ ] 


ஹன்னான் 


குத்ஸி 


தூய்மையானவர் 


குத்ரத் 


நிறை ஆற்றல் 


[ அ ] 


குத்ரதுல்லாஹ் அல்லாஹ்வின் 

நிறை ஆற்றல் [ அ ] 
குத்ரத் இலாஹி 

[ அ ] 
அலி 

உயர்ந்தவர் [ அ ] 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
கரீம் 

வள்ளல் ; கருணாகரர் [ அ ] 
* பாஷா 

அதிபர் ; ஆணையாளர் ( பா ] 
* ஹுசேன் அழகுள்ளவர் 

[ அ ] 


குபூல் 


அஹ்மத் 


* 

ஆரிப் 
* முஹம்மத் 


ஏற்றுக்கொள்வது [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
கடவுட் பற்றுடையவர் அ ] 
மிகவும் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
பிரியமானவர் ; 

சிறந்தவர் [ அ ] 


* ஹசன் 


குபூல் - கைசர் ) 


249 


* ஹுசேன் 


அழகுள்ளவர் 


[ அ ] 


குரேஷியுன் 


குரேஷ் பரம்பரையைச் 
சார்ந்தவர் ; நபிமணி 
( ஸல் ) அவர்களின் சிறப் 
புப் பெயர் 

[ அ ] 


குர் அதுல் ஐன் 


அருமையான ; கண் 
மணி போன்ற [ அ ] 


குர்பான் 

தியாகம் ; அர்ப்பணம் 

[ அ ] 
O குர்பானுல் ஹக் மெய்ப்பொருளின் 

தியாகம் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
அஜீம் மேம்பட்டவர் 

[ அ ] 
ஹுசேன் அழகுள்ளவர் 

[ அ ] 


கைசர் 


கைசருத்தீன் 
அலி 
அலீம் 
அஜீம் 
அஜீஜ் 
அஹ்மத் 


பேரரசர் 

[ அ ] 
மரர்க்கத்தின் பேரரசர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
யாவும் அறிந்தவர் [ அ ] 
மேம்பட்டவர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் ( அ ) 
நீதிமான் ; நடுவர் 

[ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 


** 


ஆதில் 
ஆரிப் 


250 


( கைசர் 


ஆலம் 


ஆலி 


இக்பால் 
இமாம் 
இஸ்ஹாக் 
இஷ்பாக் 
கலீக் 
கமால் 
கலீம் 
சயீத் 
சுலைமான் 


தகி 


* 


நயீம் 


உலகம் ; நிலை [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
சிரிப்பவர் 
கருணை , அன்பு [ அ ] 
அன்பானவர் [ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
உரையாடுபவர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
சமாதானப் பிரியர் [ அ ] 
இறைவனை பயப் 

படுபவர் [ அ ] 
பொருள் படைத் 

தவர் [ அ ] 
மகிழ்ச்சி ; பேரின்பம் [ அ ] 
அறிவாளி 

[ அ ] 
மேன்மைமிக்கவர் [ அ ] 
மேதகையானவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நன்மை செய்பவர் 

[ அ ] 
பரிவுள்ளவர் 

[ அ ] 
இணையற்றவர் [ அ 

[ அ ] 
எழில் ; அழகு 

[ அ ] 

[ அ ] 
மிகுபுகழ் ; மாண்பு [ அ ] 


* நிஷாத் 

பஹீம் 
பாயிக் 
மஸ்ஊத் 
மஹ்மூத் 


முஅஜ்ஜம் 
முஹம்மத் 
முஹ்சின் 
ல தீப் 
வஹீத் 


ஷகீல் 


அழகர் 


ஜமால் 

ஜமீல் 
* ஜலால் 


அழகானவர் 


கைசர் -1 


251 


ஜாவீத் 


ஜகி 
ஹசன் 
ஹசேன் 


நிலைத்து நிற்கிற 
திறலாளர் 
பிரியமானவர் 
அழகுள்ளவர் 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அல்கைலு 


கனவான் ; தலைவர் [ அ ] 


கைஸ் 


புகழ்பெற்ற அராபிய 
காதலரான " மஜ்னு 
வின் இயற்பெயர் [ அ ] 


- 


ஒளிச் சுடர்கள் ! 
ஒரு நல்ல பெயர் , இருளிலும் தனது ஒளியை 
நிலைத்திருக்கச் செய்கிறது . 

- ஆங்கிலப் பழமொழி 
ஒரு நல்ல பெயர் , தங்கத்தாலான கச்சையைக் 
காட்டிலும் சிறந்தது . - பிரெஞ்சுப் பழமொழி 
உங்கள் சொந்த நாட்டில் , உங்கள் பெயர் ; 
வெளிநாடுகளில் , உங்கள் ஆடைகள் ! 

- ஹெப்ரூ பழமொழி 
ஒரு புலி இறக்கும் போது தனது தோலை 
விட்டுச் செல்கிறது ; ஒரு மனிதன் இறக்கும் 
போது தனது பெயரை விட்டுச் செல்கிறான் . 

-ஜப்பான் பழமொழி 
ஒரு மோசமான காயம் குணமாகி விடக்கூடும் ; 
ஆனால் ஒரு மோசமான பெயர் கொன்றுவிடுமே . 

- ஸ்காட்டிஷ் பழமொழி 
அதனிடமிருந்து எவன் ஓடுகிறானோ, அவனையே 
புகழும் துரத்துகிறது . -ல தீன் பழமொழி 


17 


K 


அரபியின் 22 வது , பார்ஸியின் 
25 வது உருதுவின் 28 வது 

எழுத்து 


அல்கபாஷ் 


கபீர் 


வீரர் , நாயகர் [ அ ] 
உயர்ந்தவர் , பெரியவர் 

[ அ ] 


O அல்கபீரு 


O அப்துல் கபீர் 


அமீன் 
அஷ்ரப் 
அஹ்சன் 
அஹ்மத் 


மேம்பட்டவர் ; இறைவ 
னின் குணப்பெயர் [ அ ] 
இறைவனின் அடியான் 

[ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
மிகவும் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
ஏற்பாடு செய்பவர் [ அ ] 
என்றும் இருப்பவர் [ அ ] 
மேதகைமை பெற்ற [ அ ] 


நாஜிம் 
பாகி 
மாஜித் 


கபீர்- கமால் ] 


253 


வாசிப் 
* வாரிஸ் 

ஹாபிஜ் 


புகழ்பாடுபவர் 
உரிமையாளர் 
காப்பாளர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


கபீல் 


பொறுப்பாளர் 


[ அ ] 


அத்ஹர் 
அமீன் 
அம்ஜத் 
அர்ஷத் 
அன்வர் 
அஜ்ஹர் 
அஷ்ரப் 
அஹ்மத் 
சஆதத் 


தூய்மையானவர் [ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
பண்பாளர் 

[அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நற்பேறு 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
பார்வையாளர் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 


நாசிர் 


நாஜிர் 
பாகர் 
ஹாதி 


கமால் 


திறன் ; தேர்ச் 


[ அ ] 


0 கமாலுத்தீன் 


* 


கமாலுல்லாஹ் 
அக்தர் 
அர்ஷத் 


மார்க்கத்தின் மேன்மை 

[ அ ] 
இறைவனின் திறன் [ அ ] 
விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 
நற்போதனை பெற்றவர் 

[ அ ] 
அன்பர் ; தோழர் [ அ ] 
ஒளிமயமானவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 


அனீஸ் 
* அன்வர் 
* அஷ்ரப் 


254 


[ கமால் - கராமத் 


தாரிக் 


அஜீஜ் 

மனங்கவர்ந்தவர் [ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
* அஷ்பாக் 

கருணை ; அன்பு [ அ ] 
* இஷ்ரத் 

மகிழ்ச்சி ; இன்பம் [ பா ] 
சப்தர் சேனையை முறியடிப்பவன் 

[ அ ] 
* சாதிக் 

வாய்மையாளர் [ அ ] 
தானிஷ் 

அறிவு ; ஞானம் 
நட்சத்திரம் 

[ அ ] 
* தாஹெர் 

தூய்மையானவர் [ அ ] 
நாதிக் உறுதியான 

[ அ ] 
பாகர் 

கனவான் ; பிரபு [ அ ] 
பாஷா 

அதிபர் ; ஆட்சியாளர் [ பா ] 
* பர்ஹத் 

பேரின்பம் 

[ அ ] 
* மர் கூப் 

விரும்பத்தகுந்த ( அ ) 
மன் சூர் 

வெற்றி வீரர் [ அ ] 
மஜ்ஹர் சான்றாளர் 

[ அ ] 
மு அஜ்ஜம் உயர்ந்தவர் 

[ அ ] 
முஹ்சின் நன்மை செய்பவர் 

[ அ ] 
யூசுப் 

அழகு வாய்ந்தவர் 

தலைவர் ; அதிபர் [ அ ] 
வாமிக் 

நட்பு பாராட்டுபவர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
ஜாகிர் தியானிப்பவர் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
கராமத் 

சிறப்பு , உயர்வு [ அ ] 
0 கராமதுல்லாஹ் இறைவனின் மேன்மை 

[ அ ] 


ரயீஸ் 


ஜபர் 


ஹசன் 


கராமத் - கரீம் ] 


255 


* அலி 
* ஆதில் 

காஜி 
நயீம் 
பஷீர் 
மஸ்ரூர் 
மஹ்பூப் 
லயீக் 
ஜபர் 


உயர்ந்தவர் શિ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
வெற்றிவீரர் 

[ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
பேருவகை பெற்றவர் [ அ ] 
விரும்புபவர் [ அ ] 
திறலாளர் 

[ அ ] 
வெற்றி 

[ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
படிமானமுடையவர் [ அ ] 
மதப்பற்றுடையவர் [ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
சிங்கம் 

அ 


ஹசன் 
ஹலீம் 
ஹனீப் 
ஹசேன் 


ஹைதர் 


கரீம் 


வள்ளல் , 
கொடையாளர் [ அ ] 


O அல்கரீமூ 


O 


அப்துல் கரீம் 


கரீமுத்தீன் 
கரீமுல்லாஹ் 
அப்ஜல் 
அர்ஷத் 
அல்தாப் 
அவ்சாப் 
அன்சார் 
அன்வர் 
அஷ்ரப் 


இறைவனின் 

குணப்பெயர் [ அ ] 
ஆண்டவனின் 

அடியான் [ அ ] 
மார்க்கத்தின் வள்ளல் [ அ ] 
ஆண்டவனின் 

[ அ ] 
மேன்மையாளர் 
போதனை பெற்றவர் [ அ ] 
அன்பு ; கருணை ; பரிவு [ அ ] 
பண்பு ; ஒழுக்கம் [ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 


256 


[ கரீம்- கர்ரார் 


அஹ்சன் 
இப்றாஹீம் 
இஷ்பாக் 
இஸ்ஹாக் 
சபீ 
சாலெஹ் 


தாரிக் 
* தானிஷ் 

நபீஸ் 
நயாஜ் 
நாசிர் 
நாஜிஷ் 
ஜியா 
ஜபர் 
ஷவ்கத் 
ஷாகிர் 
ஷாஹ் 
ஷஜா 
ஹஷ்மத் 
ஹைதர் 


விரும்பத்தக்க [ அ ] 
கருணை மிக்க தந்தை [ இ ] 
கருணை ; பரிவு [ அ ] 
சிரிப்பவர் 
தூயவர் ; அன்பர் [ அ ] 
நேர்மையாளர் [ அ ] 
இறைவனுக்கு 

பயப்படுபவர் [ அ ] 
வழி ; நட்சத்திரம் [ அ ] 
அறிவு 

[ பா ] 
நேர்த்தியான [ அ ] 
பற்றுறுதி , ஈடுபாடு [ பா ] 
உதவி செய்பவர் [ அ ] 
பெருமை ; சிறப்பு 
பிரகாசம் ; ஒளிர் 

[ அ ] 
வெற்றி 

[ அ ] 
மேன்மை ; சிறப்பு [ அ ] 
நன்றியுள்ளவர் [ அ ] 
அதிபர் ; அரசர் [ அ ] 
துணிவுள்ளவர் ; தீரர் [ அ ] 
உயர் நிலை 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


கர்தம் 


வீரர் 


[ அ ] 


கர்ரார் 


அடுத்தடுத்து தாக்கு 

பவர் [ அ ] 


சிங்கம் 


* கஜன்பர் 
* ஹைதர் 


[ அ ] 
[ அ ] 


கலாம் ) 


257 . 


கலாம் 


பேச்சு , வசனம் 


[ அ ] 


O கலாமுர் ரப் 

கலா முல்லாஹ் 
அத்ஹர் 

அப்ஜல் 
* அஷ்ரப் 

அஹ்சன் 
அஹ்மத் 


** 


ஆகில் 
ஆதில் 
ஆபித் 


கதீப் 
* சயீத் 

சாதிக் 

தவ்சீப் 
* தவ்ஹீத் 


* 


ஆண்டவன் வசனம் [ அ ] 

[ அ ] 
தூய்மையான [ அ ] 
மேன்மையாளர் [ பா ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தகுந்த [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
அறிவு படைத்தவர் [ அ ] 
நீதி வழங்குபவர் [ அ ] 
மார்க்கப் பற்றுறுதி 

யுடையவர் [ அ ] 
பிரசாரகர் ; போதகர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
வாய்மையுள்ளவர் 

[ அ ] 
புகழ் பாடுவது [ அ ] 
ஆண்டவன் ஒருவனே 
என்ற கொள்கை [ அ ] 
அறிவு 

[ பா ] 
தூய்மையான [ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
தீர்மானிக்கப்பட்ட [ அ ] 
அரிய ; சிறந்த [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
அன்பர் ; தோழர் [ அ ] 
உயிர் ; வாழ்வு [ அ ] 


தானிஷ் 
துஹர் 
நபீஸ் 
நாதிக் 
நாதிர் 
ரஷீத் 
வஹீத் 
ஹகீம் 
ஹாதி 
ஹபீப் 
ஹயாத் 


258 


L கலாம் - கலீம் 


* ஹுசேன் 


அழ கானவர் 


[ அ 


கலீம் 


பேசுபவர் , மொழிபவர் 

[ அ ] 


13 


கலீ முன் 

நபிமணி ( ஸல் ) அவர் 

களின் சிறப்புப் பெயர் [ அ ] 
கலீமுத்தீன் மார்க்கத்தின் 

பேசுபவர் [ அ ] 
கலீமுர்ரஹ்மான் இறைவனின் [ அ ] 
கலீமுல்லாஹ் 

[ அ ] 
கலீ முஜ் ஜமான் உலகத்தின் 

அ 
அக்தர் 

விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 
அத்ஹர் 

தூய்மையானவர் [ அ ] 
அம்ஜத் 

உயர்ந்தவர் 

மேலானவர் [ அ ] 
அர்ஷத் 

நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
அன்வர் ஒளிமயமானவர் 

[ அ ] 
அஜ்ஹர் 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ 
அஹ்சன் 

விரும்பத்தக்க 
அஹ்மத் 

மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
ஆரிப் 

கடவுட் பற்றுடையவர் [ அ ] 
குஸ்கு அழகானவர் 

[ ur ] 
சாஹிர் மாந்தரீகர் 

[ அ ] 
கலைத்திறன் மிக்கவர் [ அ ] 
பாரூக் 

பிரித்தறியக்கூடியவர் [ அ ] 
மேதகையான [ அ ] 


* 


மஸ்ஊத் 


கலீம் - கஷ்ஷாப் ] 


259 


* முஹம்மத் 


மூசா 

ஷாகிர் 
* ஜபர் 


பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
ஒரு தீர்க்கதரிசி 
நன்றியுள்ளவர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 


கவ்சர் 


அதா 
அலி 
அஷ்ரப் 
அஹ்மத் 


இர்பான் 
கலீல் 
ச ஆதத் 
தானிஷ் 
துஹர் 
பர்காத் 
பய்யாஜ் 
பரீத் 
முராத் 
ல தீப் 
ஜமீல் 
வஹசன் 


சொர்க்கத்தின் நதி [ அ ] 
கொடை ; பரிசு [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
அறிவு ; ஞானம் [ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
நற்பேறு 

[ அ ] 
அறிவு ; புலமை [ பா ] 
தூய்மையான [ அ ] 
வாழ்வின் செம்மை [ அ ] 
நலஞ்செய்கிறவர் [ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
குறிக்கோள் ; நாட்டம் [ அ ] 
மென்மையானவர் [ அ ] 
எழில்மிக்க 

அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அன்புத்தோழர் [ அ ] 
பெரிதும் புகழப் 

பட்டவர் [ அ ] 
வாழ்வு ; உயிர் [ அ ] 

[ அ ] 
திறப்பவன் 

[ அ ] 


ஹபீப் 


ஹமீத் 


ஹயாத் 
* ஹூசேன் 
கஷ்ஷாப் 


அழகுள்ளவர் 


260 


[ காபிர்- காஷிப் 


காபிர் ( KABIR ) 


உயர் அந்தஸ்து 
பெற்றவர் , தலைவர் 

[ அ ] 


காமில் 


அன்வார் 
சயீத் 
தகீ 


நிஜாம் 
* பரீத் 

பாஷா 
ரகீப் 
ரயீஸ் 
ரஷீத் 


நிறைவுள்ளவர் ; 
முழுமை பெற்றவர் [ அ ] 
ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
இறைவனை பயப்படு 

பவர் [ அ ] 
அமைப்பு ; அடிப்படை [ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
அதிபர் ; வேந்தர் [ பா ] 
பாதுகாவலர் 

[ அ ] 
தலைவர் ; ஆட்சியாளர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 

[ அ ] 

( அ ) 
வெற்றி 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 


அழகானவர் 
அடைபவர் 


வாஜித் 
ஜபர் 
ஹுசேன் 


கார்தார் 


பதவியாளர் 


கான் 


தலைவர் ; ஒரு பட்டம் [ பா ] 


காஷிப் 


தெளிவாக்குபவர் ; 
விளங்கச் செய்பவர் [ அ ] 


அப்ரார் 

அலி 
* அலீம் 


மரபுப் பண்பாளர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
எல்லாம் அறிந்தவர் [ அ ] 


காஷிப்- கிபாயத் ] 


261 


[ அ ] 


அன்வார் 
* அஸ்ரார் 

அஹ்மத் 


ஆலம் 
* முனீர் 

வஸீ 
ஜியா 
ஜமால் 


ஒளி ; பிரகாசம் 
மறைபொருள் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உலகம் , நிலை [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
செயலாற்றுபவர் 

[ அ ] 
ஒளி : பிரகாசம் [ அ ] 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
உயிர் ; வாழ்வு [ அ ] 
சிறந்தவர் ; அழகர் [ அ ] 


எழில் ; அழகு 


ஹகீம் 


ஹயாத் 
* -சேன் 


காஜிம் 


சினத்தை அடக்கி 

கொள்பவர் [ அ ] 


அப்ஸர் 
அலி 

அனீஸ் 
* அஷ்ரப் 
* கலீக் 

பாகர் 
ரஷீத் 


அதிகாரி ; தலைவர் [ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
அன்பானவர் 

[ அ ] 
கனவான் , பிரபு 

[ அ ] 
நற்போதனை பெற் 

றவர் [ அ ] 
சிறந்தவர் ; உயர்ந் 

தவர் [ அ ] 
நல்லவர் ; அழகர் [ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


* ஜகி 


ஹசன் 
* ஹுசேன் 
* ஹைதர் 


கிபாயத் 


போதுமான 


[ அ [ 


262 

( கிபாயத்- கோகப் 
0 கிபாயதுல்லாஹ் இறைவனே போது 

மானவன் ( அ ) 
அலி 

உயர்ந்தவர் [ அ ] 
அஜீம் 

மேம்பட்டவன் [ அ ] 
இக்ராம் 

கொடை ; அன்பளிப்பு [ அ ] 
கலீல் நண்பர் 

[ அ ] 
* கரீம் வள்ளல் 

( அ ) 
* ஹுசேன் 

அழகுள்ளவர் [ அ ] 
குதூம் 

மர்மத்தை மறைப்பவர் 

[ அ ] 


கைசர் 


வாரி வழங்குபவர் [ அ ] 


கைப் 


அத்ஹர் 
அஹ்மத் 


இன்பம் ; மயக்கம் [ அ ] 
தூய்மையான [ அ ] 
மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
மென் காற்று [ அ ] 
நறுமணம் 

[ அ ) 


* நஸீம் 
* ஷமீம் 


கோகப் 


விண்மீன் , நண்மீன் [ அ ] 


அக்தர் 
அலி 
முனீர் 
ஜமால் 


நட்சத்திரம் 
உயர்ந்தவர் 
ஒளிமயமான 
எழில் , அழகு 
நல்லவர் , அழகர் 
வாழ்வு , உயிர் 
அழகுள்ளவர் 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹசன் 


* ஹயாத் 
* ஹுசேன் 


பார்ஸியின் 26 வது , உருதுவின் 

29 வது எழுத்து 


கன்ஞ்பஷ் 


மிகப்பெரிய வள்ளல் 

[ பா ] 


கிராமி 


குல் 


* முபாரக் 
* முஹம்மத் 


குல்ரேஜ் 


மேன்மைமிக்கவர் [ பா ] 
மலர் 

[ பா ] 
பேறு பெற்ற 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
மலர்கள் பொழிபவர் 

[ பா ] 
தூய்மையான 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 


அத்ஹர் 
* அஹ்சன் 
* அஹ்மத் 


ஆதில் 


264 


குல்ரேஜ் - குல்ஜார் 


* ஆலம் 
* நதீம் 
* பஷீர் 

பாஷா 
முனீர் 


ஜமீல் 
ஹசன் 
ஹபீப் 
ஹமீம் 


ஹசேன் 


குல்ஜார் 
* அக்தர் 

அலி 
அஹ்மத் 


உலகம் 

[ அ ] 
அன்பர் 

[ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
கதிரெறிக்கின்ற [ அ ] 
அழகுள்ளவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அன்பர் ; தோழர் அ ] 
உறவினர் ; நண்பர் [ அ ] 
அழகுபடைத்தவர் [ அ ] 
மலர்ச்சோலை [ பா ] 
விண்மீன் . நாண்மீன் [ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
மார்க்கப்பற்றுள்ளவர் [ அ ] 
கடவுட்பற்றுடையவர் [ அ ] 
உலகம் , நிலை 

[ அ ] 
நண்பர் , தோழர் [ அ ] 
நிறை ஆற்றல் [ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
நற்பேறு , பலன் [ அ ] 
மரபொழுங்குள்ள [ அ ] 
இறையன்பர் [ அ ] 
மணமுள்ள காற்று [ அ ] 
நிலைத்து நிற்கிற 
நல்லவர் 

[ அ ] 
பெரிதும் புகழப்பட் 

டவர் [ அ ] 
அழகுபடைத்தவர் [ அ ] 


ஆபித் 
ஆரிப் 
ஆலம் 
கலீல் 
குத்ரத் 
கைசர் 
சஆதத் 
சலீம் 
சாலிக் 
ஷமீம் 
ஜாவீத் 
ஹசன் 
ஹமீத் 


ஹசேன் 


ச 


அரபியின் 4வது , பார்ஸியின் 
ஐந்தாவது , உருதுவின் 6 வது 

எழுத்து . 


சக்லைன் 


இரு உலகங்கள் 


[ அ ] 


குலாமுஸ் 

ஸக்லைன் 
* அஹ்மத் 


இரு உலகங்களின் 

அடிமை ( அ ) 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 


சமர் 


* அலி 

அஹ்மத் 


பலன் ; நன்மை [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
வானத்துக் கரைகள் [ அ ] 
கடவுட்பற்றுடையவர் [ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
முயற்சி 

[ பா ] 
நற்போதனை [ அ ] 


ஆபாக் 
ஆரிப் 
இக்பால் 
காவிஷ் 
தவ்பீக் 


* 


266 


( சமர் - சர்வத் 


* நபீஸ் 
* மஹ்மூத் 


அழகானவர் 


நேர்த்தியான [ அ ] 
பெரிதும் போற்றப் 
பட்டவர் [ அ ] 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
விலையுயர்ந்த , மதிப்பு 

வாய்ந்த [ அ ] 


வசீம் 
* ஹுசேன் 


சமீன் 


அக்தர் 
அலி 
அஷ்ரப் 
அஹ்மத் 


விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
கிழக்கு 

[ பா ] 
விண்மீன் , நாண் மீன் [ அ ] 

[ அ ] 


இக்பால் 
காவர் 
தாரிக் 
ஹசன் 


அழகுள்ளவர் 


சர்வத் 


செழிப்பு , வளமை [ அ ] 


* அலி 

அஜீஜ் 
அஹ்மத் 


ஆலம் 
இகபால் 
இமாம் 
கலீல் 
கமால் 
மஜீத் 
மும்தாஜ் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உலகம் , நிலை [ அ ] 
உயர்வு , எழுச்சி 

[ அ ] 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
அன்புத்தோழர் [ அ ] 
திறமை , தேர்ச்சி [ அ ] 
மேதகையாளர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 


சர்வத்- சாகிப் ] 


267 


* முஹம்மத் 


* ரயீஸ் 
* ஜமால் 

ஹுசேன் 


பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
தலைவர் ; ஆட்சியாளர் [ அ ] 
எழில் ; அழகு 

[ அ ] 
[ அ ] 


அழகுள்ளவர் 


சனா 


புகழ் ; பாராட்டு 


[ அ ] 


33 


32 


சனா உர்ரஹ்மான் இறைவனின் புகழ் [ அ ] 
சனாஉல்லாஹ் 

[ அ ] 
O சனா உல் ஹக் 

[ அ ] 
சாகிப் 

ஒரு பிரகாசமான 

விண்மீன் [ அ ] 


அமீன் 
அலி 
அன்வர் 


அஜ்ஹர் 
அஹ்சன் 
அஹ்மத் 
ஆலம் 

இக்பால் 
* இஹ்சான் 

கமால் 
மஜ்ஹர் 
முனீர் 
ஜூஹர் 
ஜமான் 
ஜலால் 
18 


நம்பிக்கையானவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
மிகவும் போற்றப்பட்ட அ ] 
உலகம் ; நிலை [ அ ] 
உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
நன்மை ; பலன் [ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
சன்றாளர் 

[ அ ] 
கதிரெறிக்கின்ற [ அ ] 
வெளிப்படை 

[ அ ] 
காலம் 

[ அ ] 
மிகு புகழ் ; மாண்பு [ அ ] 


268 


( சாகிப்- சாமின் 


ஹசன் 
ஹபீஜ் 
ஹசேன் 


நல்லவர் , அழகானவர் [ அ ] 
பாதுகாவலர் 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 


சாபித் 


முழுமையான 


[ அ ] 


சாமின் 


எட்டாவது 


[ அ ] 


* அலி 
* அப்பாஸ் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
சினங்கொண்ட சிங்கம் [ அ ] 


உருதுப் பெயர் மொழிகளில் ஐந்து ! 
பெயர் பெரியது ; தரிசனம் சிறியது . ( புகழ் 
படைத்தவன் அதற்குரிய தகுதி பெற்றிருக்க 
வில்லையே ) 
பெயர் என்னுடையதும் 

ஊர் உன்னுடையது . 
( ஒருவருடைய பொருளை வேறொருவர் அனும் 
விக்கிறார் ) 
பெயர் சொல்பவனும் இல்லை ; 
கொடுப்பவனும் இல்லை . ( எல்லாரும் மடிந்து 
விட்டனர் ; யாரும் இல்லை ) 
ஆண்டவன் அளிப்பது தான் பெயராம் ! ( தற் 
புகழ்ச்சியால் ஒரு பலனும் இல்லை ) 
யானை ஊர்ஊராகச் சுற்றுகிறது . யானை யாரு 
டையதோ அவன் பெயர் தானாம் ! ( எந்தப் 
பொருளும் அதன் உரிமையாளனுக்கே சேரும் ). 


தண்ணீர் 


S1 


அரபியின் 12 வது , பார்ஸியின் 
15 வது உருதுவின் 18 வது 

எழுத்து 


ச அத் 


நன்மை , நற்பேறு ( அ ) 


ச அதுத்தீன் 
ச அதுல்லாஹ் 


* அக்தர் 
* அத்ஹர் 

அமான் 
அஷ்ரப் 
இக்பால் 
இர்பான் 
கலீல் 

கமால் 
* கரீம் 
* ஹகீம் 


மார்க்கத்தின் நற்பேறு [ அ ] 
ஆண்டவனின் 

அருட்கொடை [ அ ] 
விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 
தூய்மையான [ அ ] 
பாதுகாப்பு 

அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
ஞானம் ; அறிவு ગો 
நண்பர் ; தோழர் [ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
வள்ளல் ; கருணாகரர் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
நற்பேறு ; செல்வநிலை 

[ அ ] 


ச ஆதத் 


270 

[ சஆதத் - சகாவத் 
0 ச ஆததுல்லாஹ் ஆண்டவனின் நற்பேறு 

[ அ ] 
அக்தர் 

விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 
அதீக் 

மதிப்பிற்குரியவர் [ அ ] 
அப்ரார் மரபுப் பண்பாளர் 

[ அ ] 
அமான் பாதுகாப்பு 

[ அ ] 
அயாஜ் 

விசுவாசமான [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அனீஸ் 

அன்புத் தோழர் [ அ ] 
அன்வர் 

ஒளிமயமான [ அ ] 

மனங்கவர்ந்தவர் [ அ ] 
அஜ்மல் 

எழில் மிகுந்த [ அ ] 
அஜ்ஹர் பிரகாசமான 

[ அ ] 
ஆபாக் 

வானத்து கரைகள் [ அ ] 
கடவுட்பற்றுடையவர் [ அ ] 

உலகம் ; நிலை [ அ ] 
இக்பால் 

உயர்வு ; எழுச்சி [ அ ] 
கபீர் உயர்ந்தவர் 

[ அ ] 
கமால் 

தேர்ச்சி ; திறன் [ அ ] 

தோழமையாளர் [ அ ] 
நசீர் உதவி செய்பவர் 

[ அ ] 
நிஜாம் 

அமைப்பு , தொடர்ச்சி [ அ ] 
மஸ்ரூர் 

பேருவகை பெற்ற [ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முனீர் 

ஒளிமயமான [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
-சேன் அழகுள்ளவர் 

[ அ ] 
சகாவத் 

தர்மம் , கொடை [ அ ] 


ஆரிப் 
ஆலம் 


ஹசன் 
ஹ 


* அலி 


உயர்ந்தவர் 


[ அ ] 


சகாவத் - சத்வத் ] 


271 


* கரீம் 


வள்ளல் ; கருணை 
யுள்ளவர் [ அ ] 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


ஹசன் 
ஹுசேன் 
ஹைதர் 


அழகானவர் 


வாரி வழங்குபவர் , 

புனிதர் [ அ ] 


0 சகீயுத்தீன் 

சகீ ஹாதிம் 


* அன்வர் 
* அஹ்மத் 
* ஆதம் 
* மஹ்மூத் 


மார்க்கத்தின் புனிதர் ( அ ) 
புகழார்ந்த வள்ளலின் 

பெயர் [ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மனிதர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 
பட்டவர் 

[ அ ] 


சத்தார் 


மறைப்பவன் ; 
திரையிடுபவன் 


[ அ ] 


O அஸ்ஸத்தாரு இறைவனின் குணப் 

பெயர் [ அ ] 
அப்துஸ்ஸத்தார் ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 
சத்வத் 

வல்லமை , ஆற்றல் [ அ ] 

ஆணையாளர் ; அதிபர் [ அ ] 
* கஜன்பர் சிங்கம் 

[ அ ] 
* சப்தர் 

சேனையை 

முறியடிப்பவன் [ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
* ஹைதர் சிங்கம் 

[ அ ] 


* அமீர் 


ஹுசேன் 


272 


[ சபீர் - சமீ 


சபீர் 


தூதுவர் , இரண்டு பிரிவு 
களுக்கிடையே சமாதா 
னம் செய்பவர் [ அ ] 


அர்ஷத் 
அலி 
அன்வர் 
அஹ்மத் 


போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [அ ] 
சமாதானம் 

[ அ ] 
திறலாளர் 

[ அ ] 


* இஸ்லாம் 
* ஜகி 


சப்பாஹ் 


ஆற்றொழுக்கானவர் ; 
வள்ளல் 


அவஜ் 
* கரீம் 


மனங்கவர்ந்தவர் [ அ ] 
கருணையுள்ளவர் [ அ ] 
இறைவனை 

பயப்படுபவர் [ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 


நயீம் 
* முஹம்மத் 


சமீ ( ய் ) 


செவியுறுபவன் ; 
யாவும் கேட்பவன் [ அ ] 


0 அஸ்ஸமீவு 


அப்துஸ் ஸ்மீ 
0 சமீயுத்தீன் 


ஆண்டவனின் 
குணப்பெயர் [ அ ] 

அடிமை [ அ ] 
மார்க்கத்தைச் 
செவியேற்போர் [ அ ] 


சமீ- சயீத் ] 


273 


0 சமீயுர்ரஹிமான் ஆண்டவனுக்குச் 

செவிமடுப்பவர் [ அ ] 
சமீயுல்லாஹ் 

[ அ ] 
* அக்தர் 

நட்சத்திரம் 
* அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா] 
அர்ஷத் 

போதனைபெற்றவர் [ அ ] 
* அன்வர் 

ஒளிமயமானவர் [ அ ] 
* அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
ஆதில் 

நீதிமான் , நடுவர் [ அ ] 
* ஆலம் 

உலகம் ; நிலை [ அ ] 
சயீத் 

நற்பேறு பெற்றவர் , 

அதிருஷ்டசாலி [ அ ] 
சயீதுத்தீன் மார்க்கத்தின் பேராளர் [ அ ] 
சயீதுர் ரஹ்மான் ஆண்டவனின் 

நற்பேறு பெற்றவர் [ அ ] 
O சயீதுல்லாஹ் 

]િ 
சயீதுல் ஹசன் சிறப்பான நற்பேறு 

பெற்றவர் [ அ ] 
O 

சயீதுஜ் ஜபர் வெற்றியின் பேராளர் [ அ ] 
* அக்தர் 

விண்மீன் ; நட்சத்திரம் [ பா ] 
அக்பர் பெரியவர் 

[ அ ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
அம்ஜத் 

உயர்ந்தவர் [ அ ] 
* அர்ஷத் 

நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
* அல்தாப் 

கருணை ; அன்பு [ அ ] 


O 


274 


[ சயீத் 


அவ்சாப் 
அனீஸ் 
அன்சர் 
அன்வர் 
அஷ்ரப் 
அஜ்மல் 
அஹ்சன் 
அஹ்மத் 


ஆதில் 
ஆரிப் 
இக்பால் 
இப்திகார் 
இமாம் 
இர்பான் 
இர்ஷாத் 
இஷ்பாக் 
இஷ்ரத் 
கமால் 
கலீம் 
தாஹிர் 
நாசிர் 
பாஷா 
மன்சூர் 
மஜ்ஹர் 
மஹ்மூத் 
மாஹிர் 
மு அஜ்ஜம் 
முபாரக் 
முராத் 


பண்பு , ஒழுக்கம் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
உதவி செய்பவர் 

[ அரி 
ஒளி படைத்தவர் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மிக அழகானவர் [ அ ] 
விரும்பத்தக்கவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் 

[ அ ] 
கடவுட்பற்றுடையவர் [ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
உயர்வு ; மேன்மை [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி ( அ ] 
நற்போதனை [ அ ] 
கருணை ; அன்பு [ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
உரையாடுபவர் ( அ ) 
தூய்மையானவர் [ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
அதிபர் ; ஆணையாளர் [ பா ] 
வெற்றி வீரர் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
போற்றப்படுபவர் [ அ ] 
வல்லுநர் , திறலாளர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பேறுபெற்றவர் [ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 


சயீத்- சர் தாஜ் ] 


275 


முனவ்வர் 


** 


முஜப்பர் 
முஹம்மத் 


ரிப்அத் 
லியாகத் 
வகார் 
வஜாஹத் 
வாசிப் 
வாமிக் 
ஷவ்கத் 
ஜவ்தத் 
ஹசன் 
ஹஷ்மத் 
ஹிக்மத் 
ஹ - சேன் 


ஒளிமயமானவர் [ அ ] 
வெற்றி பெற்றவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [அ ] 
உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
திறமை ; தகுதி [ அ ] 
மேன்மை ; மாண்பு 

[ அ ] 
அழகு ; கவர்ச்சி 

[ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
நட்பு பாராட்டுபவர் [ அ ] 
சிறப்பு ; மேன்மை [ அ ] 
கூரறிவு படைத்தவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
மேதகைமை ; வலிமை [ அ ] 
அறிவு ; திறன் [ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 


சய்யத் 


அஸ்ஸய்யதூன் 


மேன்மை மிக்கவர் 
தலைவர்; ( முஸ்லிம்களின் 
நான்கு பிரதான வகுப்பு 
களில் ஒன்று ) 

[ அ ] 
போற்றதலுக்குரிய 
தலைவர் ( நபிமணி 
( ஸல் ) அவர்களின் 
சிறப்பு பெயர் ) [ அ ] 
உயர்ந்தவர் , 
மாண்புமிக்கவர் [ அ ] 


சர்தாஜ் 


அத்ஹர் 
அப்ஸர் 


தூயவர் 
அதிகாரி ; தலைவர் 


[ அ ] 
[ அ ] 


276 


[ சர்தாஜ் - சர் தார் 


அம்ஜத் 
அர்ஷத் 
அலி 
அன்வர் 
அஹ்மத் 


ஆதம் 
ஆஜம் 
ஆதில் 
ஆலம் 
இக்பால் 
கலீல் 
கமால் 

காஜி 
* ஹுசேன் 
* ஹைதர் 


மேன்மை மிக்கவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
மனிதன் 

[ அ ] 
சிறப்புமிக்கவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
உலகம் , காலம் 

[ அ ] 
உயர்வு ; மேம்பாடு 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
அழகுள்ளவர் [ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


சர்தார் 


தலைவர் 


( பா ) 


* அக்தர் 
* அமீன் 

அலி 
அன்வர் 
அஷ்ரப் 
அஹ்மத் 


நட்சத்திரம் ; 

[ பா ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உலகம் ; காலம் 

[ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
அன்பு ; கருணை 

[ அ ] 
இறைவனை பயப்படு 

பவர் [ அ ] 


ஆலம் 
* இர்பான் 

இஷ்பாக் 


சர்தார்- சர்பராஜ் ] 


277 


* நயீம் 


மக்சூத் 
மஸ்ஊத் 
மஹ்மூத் 


* முசத்தக் 

முபாரக் 

முஜப்பர் 
* முஹம்மத் 


தோழமையாளர் [ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
விரும்பப்பட்டவர் 

[ அ ] 
மே தகையான [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
வெற்றி பெற்றவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் அ 
நன்மை செய்பவர் [ அ ] 
மிகுபுகழ் ; மாண்பு [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அழகுள்ளவர் [ அ ] 
சிறப்புமிக்க ; 

தகைசார்ந்த [ அ ] 


முஹ்சின் 
ஜலால் 
ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


சர்பராஜ் 


* அக்தர் 

அக்பர் 
அதீக் 
அம்ஜத் 
அர்ஷத் 


[ அ ] 


அலி 


நட்சத்திரம் 

[ பா ] 
பெரியவர் 

[ அ ] 
மதிப்பிற்குரியவர் [ அ ] 
உயர்ந்தவர் 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
எழில் நிறைந்தவர் [ அ ] 
பெரிதும் போற்றப்பட் 

டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 


அன்வர் 
அஜ்மல் 
அஹ்மத் 


* ஆதில் 


278 


[ சர்பராஜ் - சர்வர் 


ஆரிப் 


ஆலம் 
இக்பால் 
இக்ராம் 
காலித் 
காமில் 
தாரிக் 
நதீம் 
மன் சூர் 
மன்னான் 
மஹ்தி 
மஹ்மூத் 
முஅஜ்ஜம் 
முஆவின் 
முஹம்மத் 


கடவுட்பற்றுடையவர் [ அ ] 
உலகம் ; காலம் [ அ ] 
உயர்வு ; மேம்பாடு ( அ ) 
கொடை ; அன்பளிப்பு [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நிறைவுள்ளவர் [ அ ] 
நட்சத்திரம் ,விண்மீன் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நன்மை செய்பவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப் பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
உதவியாளர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நன்றியுள்ளவர் [ அ ] 
கிளர்ச்சியூட்டப் 

பட்டவர் [ இ ] 
அழகானவர் 

[ அ ] 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


* 


ஷாகிர் 
ஹாரூன் 


ஹசன் 
ஹசேன் 
ஹைதர் 


99 


சர்வர் 


உலகத்தின் தலைவர் . 
நபிமணி ( ஸல் ) அவர்க 
ளின் பட்டப்பெயர் [ அ ] 


அமீன் 
அலி 
அனீஸ் 
அஹ்சன் 


நம்பிக்கையானவர் 
உயர்ந்தவர் 
அன்புத் தோழர் 
விரும்பத்தக்கவர் 


[ அ ] 
[ அ] 
[ அ ] 
[ அ] 


சர்வர் - சலாமத்) 


279 


* அஹ்மத் 


ஆலம் 
ஆலி 
இக்பால் 
இப்றாஹீம் 
இஷ்பாக் 
கலீல் 
கமால் 
கரீம் 
சலீம் 

சுலைமான் 
* தாவூத் 


பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உலகம் ; காலம் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
மேம்பாடு ; எழுச்சி [ அ ] 
கருணை மிக்க தந்தை இ) 
கருணை ; அன்பு [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
திறமை ; தேர்ச்சி 

[ அ ] 
கருணையுள்ளவர் 

[ அ ] 
மரபொழுங்குள்ளவர் [ அ ] 
சமாதானப் பிரியர் 
ஆண்டவனிடம் 
அன்பு பாராட்டுபவர் ( இ ) 
ஏற்பாடு செய்பவர் [ அ ] 
அதிபர் ; கொற்றவர் [ பா ] 
போற்றத்தக்கவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நன்மை செய்பவர் [ அ ] 
மேதகையாளர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அதிபர் 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 


நாஜிம் 
பாஷா 
மக்தூம் 
மன்சூர் 
மன்னான் 
மஸ்ஊத் 
மஹ்மூத் 
மும்தாஜ் 
முஹம்மத் 
ஷாஹ் 


ஹுசேன் 


சலாசத் 


எளிய ; நேர்மையான 

[ அ ] 


சலாமத் 


பாதுகாப்பு ; நன்னிலை 

[ அ ] 


280 


[ சலாமத் சலரம் 


0 சலாமதுல்லாஹ் ஆண்டவனின் 

பாதுகாப்பு [ அ ] 
அக்தர் 

விண்மீன் ; நட்சத்திரம் ( பா ) 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
அலி மேலானவர் 

[ பா ] 
அன்வர் ஒளிமயமானவர் 

[ அ ] 
அஜீம் மேம்பட்டவர் 

[ அ ] 
அஜீஜ் 

மனங்கவர்ந்தவர் [ அ ] 
* ஆதில் 

நீதிமான் ; நடுவர் [ அ ] 
ஆரிப் 

கடவுட் பற்றுடையவர் ( அ ) 

தோழமையாளர் [ அ ] 
நிஜாம் 

அமைப்பு ; தொடர்ச்சி [ அ ] 
மஹ்தி வழிகாட்டி 

[ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
மும்தாஜ் உயர்ந்தவர் 

[ அ ] 
முஷீர் ஆலோசகர் 

[ அ ] 
முஹம்மத் பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
ரயீஸ் 

தலைவர் ; ஆட்சியாளர் அ ] 
* ஜபர் வெற்றி 

[ அ ] 
* ஹசன் நல்லவர் 

[ அ ] 


சலாம் 

அமைதியளிப்பவன் [ அ ] 
அஸ்ஸலாமு ஆண்டவனின் குணப் 

பெயர் [ அ ] 
அப்துஸ் ஸலாம் 

அடியான் [ அ ] 
சலாமுத்தீன் மார்க்கத்தில் சாந்தி 

பெற்றவர் [ அ ] 
சலாமுல்லாஹ் ஆண்டவனின் [ அ ] 
* அக்தர் 

விண்மீன் ; நட்சத்திரம் ( பா ] 


சலாம் - சலீம் ) 


281 


* அத்ஹர் 
* அர்ஷத் 
* அன்வர் 
* ஷாஹெத் 
* ஷாஹ் 
சலீம் 


O சலீ முத்தீன் 


சலீமுல்லாஹ் 


சலீமுல் ஹக் 
அக்தர் 
அர்ஷத் 


தூய்மையான [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
கொற்றவர் ; அதிபர் [ அ ] 
இணக்கமுடையவர் , 
பணிவச்சமுள்ளவர் அ ] 
மார்க்கத்தின் 

பண்பாளர் [ அ ] 
ஆண்டவனின் 
பணிவச்சமுள்ளவர் அ ] 

( அ ) 
நட்சத்திரம் ; விண்மீன் [ பா ] 
நற்போதனை 

பெற்றவர் [ அ ] 
ஒளியுருவினர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
மெய்ஞ்ஞானி [ அ ] 
உயர்வு ; எழுச்சி 

[ அ ] 
உயர்வு , மேன்மை [ அ ] 
தனிச்சிறப்பு [ அ ] 
கிழக்கு 

[ ur ] 
கதிரவன் 

[ பா ] 
அழகன் 

[ பா ] 
வெற்றி வீரர் [ அ ] 
இறைவனை 

பயப்படுபவர் [ அ ] 


அன்வர் 
அஷ்ரப் 
அஹ்மத் 


அஜீஜ் 
ஆரிப் 
இக்பால் 
இப்திகார் 
இம்தியாஜ் 
காவர் 
குர்ஷீத் 
குஸ்ரு 
காஜி 
தகீ 


282 


[ சலீம் - சல்மான் 


[ அ ] 


முராத் 


શિ 


அடைபவர் 


* தாவூத் 

அன்பு பாராட்டுபவர் ( இ ) 
* தாரிக் 

விண்மீன் , நட்சத்திரம் [ அ ] 
* பாகர் 

கனவான் ; பிரபு [ அ ] 
பாஷா 

அதிபர் ; கொற்றவர் [ பா ] 
மஸ்ஊத் 

மேதகையான [ அ ] 
* மஜ்ஹர் சான்றாளர் 

[ அ ] 
மஹ்தி 

வழிகாட்டி 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
மும்தாஜ் உயர்ந்தவர் 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ [ 
முஷ்தாக் ஆர்வமுள்ளவர் 
முஹம்மத் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
ரஜா இச்சை ; விருப்பம் 

[ அ ] 
வாசிப் 

புகழ் பாடுபவர் [ அ ] 
வா ஜித் 

[ அ ] 
ஷாஹெத் சான்றாளர் 

[ அ ] 
ஷாஹ் 

அதிபர் ; கொற்றவர் [ அ ] 
ஜபர் வெற்றி 

[ அ ] 
ஜாவீத் 

நிலைத்து நிற்கிற 

தியானிப்பவர் ] அ ] 
ஹாமித் 

புகழ் பாடுபவர் 
ஹிக்மத் 

அறிவு ; திறன் [ அ ] 
சல்மான் 

அமைதி ; சமாதானம் 

[ அ ] 
சல்மானல் நற்போதனை பெற்ற 

அர்ஷத் அமைதியாளர் [ அ ] 
* அஸ்லம் 

பாதுகாப்பான [ அ ] 
* அஜீஜ் 

மனங்கவர்ந்தவர் [ அ ] 
* அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் அ ] 


ஜாகிர் 


[ அ ] 


சல்மான் - சஜ்ஜாத் ] 


283 


[ அ ] 


கலீல் 
காலித் 
புரோக் 
ரயீஸ் 
ஜபர் 
ஜகி 
ஹாபிஜ் 
ஹாமித் 


அன்புத் தோழர் [ அ ] 
நிலைத்த 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
தலைவர் ; ஆணையாளர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
திறலாளர் 

[ அ ] 
காப்பாளர் 

[ அ ] 
புகழ் பாடுபவர் [ அ ] 


சனாயா 


உயர் அந்தஸ்து பெற்ற 
வர் , சிறப்புமிக்கவர் [ அ ] 


சஜ்ஜாத் 


தலைவணங்குபவர் ( அ ) 


* அக்தர் 
* அக்பர் 

அலி 
அன்வர் 
அஸ்கர் 
அஹ்மத் 


கதீப் 

கமால் 
* சர்வர் 

தன் வீர் 
தாரிக் 
நயீம் 
பஷீர் 
பஹீம் 
பாகர் 
19 


விண்மீன் 

[ பா ] 
பெரியவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமானவர் [ அ ] 
சிறியவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
திறன் ; தேர்ச்சி [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
அறிவு படைத்தவர் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 


284 


( சஜ்ஜாத் சாலீக் 


மக்தூம் 
மன்சூர் 
முஹம்மத் 


வசி 
ஷரீப் 
ஜஹீர் 


போற்றத்தக்கவர் [ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
செயலாற்றுபவர் [ அ ] 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
அறிஞர் ; மேதை ( அ ) 
அழகுள்ளவர் 

[ அ ] 


ஒழுக்க சீலர் 


ஹகீம் 


ஹுசேன் 


சஹல் 


சுலபமான 
மென்மையான [ அ ] 


சாகர் 


மதுக்கிண்ணம் ; 

( புனைப்பெயர் ) [ பா ] 


சாகி 


சாதாத் 
* அலி 
* அஹ்மத் 


மது வழங்குபவன் , 

( புனைப்பெயர் ) [ பா ] 
மேன்மை மிக்கவர் [ அ ] 
உயர்ந்தவர் 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 


[ அ ] 


* ஹுசேன் 


அழகுள்ளவர் 


சாபிகுன் 


முன் செல்பவர் ; நபிமணி 
( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப்பெயர் [ அ ] 


சாலிக் 


இறைவனின் நட்பு 
பெற்றவர் ; இறைவன் 
வழியில் நடப்பவர் [ அ ] 


சாலிக்- சாஜித்] 


285 


அன்வர் 
அஜீஜ் 
இத்ரீஸ் 
இப்றாஹீம் 
இர்பான் 
சயீத் 
துஹீர் 
நசீர் 
நதீம் 
பஷீர் 
முஹம்மத் 


ஒளி படைத்தவர் [ அ ] 
பிரியமானவர் [ அ ] 
கல்வியில் மூழ்கியவர் [ அ ] 
கருணை மிக்க தந்தை ( இ 
அறிவு ; ஞானம் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
தூய்மையானவர் [ அ ] 
உதவி செய்பவர் 

அ ] 
தோழர் ; அன்பர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
தகுதியுள்ளவர் 

[ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
எழில் படைத்தவர் அ [ 

[ அ ] 


ரஷீத் 
லயீக் 


ஷகீப் 


* ஜமீல் 
* ஹுசேன் 


அழகுள்ளவர் 


சாலிம் 


முழுமையான , 

பூரணமான [ அ ] 


அமீன் 
முஹம்மத் 


நம்பிக்கையானவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
வேகமாக நடப்பவர் ; 
புகழ்பெற்றவர் [ அ ] 


சாயிர் 


சாயில் 


வினா எழுப்புகிறவன் [ அ ] 


( இறைவனுக்கு ) தலை 

வணங்குபவர் [ அ ] 


28 ) 


சாஜித் - சிகந்தர் 


* அக்தர் 
* அப்ரார் 

அன் வார் 
கலீல் 
கபீல் 


பாஷா 


ஹகீம் 

ஹலீம் 
* ஹனீப் 


நட்சத்திரம் 

[ பா ] 
மரபுப் பண்பாளர் [ அ ] 
ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
நண்பர் ; தோழர் 

[ அ ] 
பொறுப்பாளர் அ ] 
அதிபர் ; கொற்றவர் [ பா ] 
அறிஞர் ; மேதை அ ] 
மென்மையானவர் [ அ ] 
தவறான மதங்களை 

வெறுப்பவர் [ அ ] 
மாந்தரீகர் 

[ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
உறுதி படைத்தவர் [ அ ] 
போதனை பெற்றவர் ( அ ) 
அழகுள்ளவர் 

[ அ ] 
மக்களைப் பாதுகாப்பவர் 

[ இ ] 


சாஹிர் 


கமால் 
* மதீன் 
* ரஷீத் 
* ஷகீல் 


சிகந்தர் 


அலி 
அஜீஜ் 
ஆஜம் 
கலீல் 
பாஷா 
மதீன் 
முஹ்சின் 
ஷரீப் 
ஷாஹ் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
சிறப்பான ; உயர்ந்த [ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
அதிபர் ; ஆணையாளர் [ பா ] 
உறுதி படைத்தவர் [ அ ] 
நன்மை செய்பவர் 

[ அ ] 
ஒழுக்க சீலர் 

[ அ ] 
அதிபர் ; அரசர் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
அழகுள்ளவர் [ அ ] 


ஹகீம் 


* ஹூசேன் 


சிப்த் - சுப்ஹான் ) 


287 


சிப்த் 


மகளின் சந்ததியில் 
வந்தவர் 

[ அ ] 


O 


32 


39 


சிப்தேநபி 
சிப் தேஹசன் 


நபிமணியின் 
ஹசனின் 


[ அ ] 
[ அ ] 


சிராஜ் 


விளக்கு , ஒளி 


[ அ ] 


[ அ] 


12 


O சிராஜுன் நபிமணி ( ஸல் ) அவர் 

களின் சிறப்புப்பெயர் [ அ ] 
சிராஜுத் தவ்லா நாட்டின் ஒளிவிளக்கு [ அ ] 
சிராஜுத்தீன் மார்க்கத்தின் 
சிராஜுல் 

ஆரிபைன் ஞானிகளின் [ அ ] 
சிராஜுல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
சிராஜுல் ஹசன் சிறப்பு மிக்க [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் 

ஒளி மயமான [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 

கதிரெறிக்கின்ற [ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
ஜபர் வெற்றி 

[ அ 
ஹசேன் சிறந்தவர் 

( அ ) 


முனவ்வர் 


சுப்ஹான் 


தூயவன் ; ஆண்டவ 
னின் குணப்பெயர் [ அ ] 


O அப்துஸ் 

ஆண்டவனின் 
ஸுப்ஹான் 

அடிமை [ அ ] 
* அன்ஜும் விண்மீன் ; நட்சத்திரம் [ அ ] 
இஷ்ரத் 

மகிழ்ச்சி , இன்பம் [ அ ] 
* லயீக் 

திறன் கொண்டவர் 


208 


[ சுரூர்- சுல்தான் 


சுரூர் 


இன்பம் ; மயக்கம் [ அ ] 


சுலைமான் 


அமைதியான , சமாதான 
மான ( ஒரு தீர்க்கதரிசி 
யின் பெயர் ) 


ஹபீப் 


அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
ஆதில் 

நீதிமான் , நடுவர் [ அ ] 
ஆரிப் 

மார்க்கப்பற்றுடையவர் [ அ ] 
கதீப் பிரசாரகர் 

[ அ ] 
சாதிக் 

வாய்மையாளர் [ அ ] 
தாரிக் 

விண்மீன் , நட்சத்திரம் [ அ ] 
ரயீஸ் 

ஆட்சி செலுத்துபவர் [ அ ] 
வகீல் 

பரிந்து மன்றாடுபவர் [ அ ] 
* ஹகீம் 

அறிஞர் , மேதை [ அ ] 

அன்புத் தோழர் [ அ ] 
சுல்தான் 

வேந்தர் , அரசர் [ அ ] 
0 சுல்தானுல் மெய்ஞ்ஞானிகளின் 
ஆரிபைன் 

அரசர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
ஆதில் 

நீதிமான் , நடுவர் [ அ ] 
ஆஜம் சிறப்பு மிக்க 

[ அ ] 
சாலெஹ் 

நேர்மையாளர் [ அ ] 
பாரூக் 

பிரித்தாராய்பவர் [ அ ] 
மஹ்தி வழிகாட்டி 

[ அ ] 
முஹம்மத் பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
* ஜகி 

திறமைசாலி 


[ அ ] 


சுல்தான்- சைப் ] 


289 


* ஜமால் 


அழகு , எழில் 


[ அ ] 


சுவூத் 


நற்பேறு பெற்ற 


அ ] 


0 சுவூத் பைசல் 


நீதி தவறாத மன்னர் ( அ ) 


சுன்புல் 


நறுமணமுள்ள ஒருபுல் 

[ அ ] 


அஹ்மத் 


ஹுசேன் 


பெரிதும் போற்றப் 

பட்டவர் ( அ ) 
அழகான ; சிறந்த [ அ 
ஒரு விண்மீன் 

[ அ ) 


சுஹேல் 


அன்வர் 
அஹ்மத் 


ஆரிப் 


* இஜாஸ் 

இஷ்பாக் 
முபாரக் 

முனவ்வர் 
* ஜபர் 
* ஜியா 


பிரகாசமான 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
கடவுட்பற்றுடையவர் [ அ ] 
அற்புதம் 

[ அ ] 
அன்பு , கருணை [ அ ] 
பேறு பெற்ற [ அ ] 
கதிரெறிக்கின்ற [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
ஒளிர் ; பிரகாசம் 

[ அ ] 


சுஹும் 

கதிரவனின் கிரணங்கள் ; 

அறிஞர்கள் [ அ ] 
சுஹுமுல்லாஹ் இறைவனின் அறிவு 

பெற்றவர் [ அ ] 
0 சுஹுமுல்ஹக் 

[ அ ] 
சைப் 

வாள் 

[ அ ] 


[ அ ] 


290 

[ சைப் 
சைபுத் தவ்லா நாட்டின் வாள் 
சைபுத்தீன் மார்க்கத்தின் வாள் શિ ] 
சைபுர் ரப் இறைவனின் வாள் [ அ ] 
சைபுர் ரஹ்மான் 

શિ ] 
O சைபுல் இஸ்லாம் இஸ்லாத்தின் [ அ ] 

சைபுல்லாஹ் ஆண்டவனின் , [ அ ] 
சைபுல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
சைபுந் நசர் 

வெற்றிகண்ட [ அ ] 


பெயர் வாங்கலையோ , பெயர் ! 


சாத்தான் , மனிதன்மீது எரியக்கூடிய மிகக் 
கடுமையான கல் சாட்டுப்பெயர் தான் ! 

வில்லியம் ஹாஸ்லிட் . 


அடைபெயர் பெற்றிராத மனிதன் , செல் 
வந்தனாக வளரமுடியாது . 

சீனப் பழமொழி . 
ஒன்றுமில்லாத தலைகள் , நீண்ட பட்டப் 
பெயர்களைப் பெரிதும் விரும்புகின்றன . 

ஜெர்மன் பழமொழி 


ஊரைச் சொன்னாலும் பேரைச் சொல்லாத . 

- தமிழ்ப் பழமொழி . 


பெயரில் என்ன இருக்கிறது ? ரோஜா மலரை 
எந்தப் பெயரால் குறிப்பிட்டாலும் அது 
மணக்கவே செய்யும் ! -ஷேக்ஸ்பியர் . 


-S 


அரபியின் 14 வது , பார்சி 

யின் 17 வது 
உருதுவின் 20 வது எழுத்து . 


சகீர் 


சிறிய 


* அதா 

அப்பாஸ் 
அலி 
அன்வர் 
அஷ்ரப் 
அஹ்சன் 
அஹ்மத் 


கொடை ; பரிசு [ அ ] 
சீரிய சிங்கம் 

[ அ ] 
உயர்ந்தவர் 
ஒளிமயமான [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
அழகான ; எழில் மிக்க அ ! 
நல்லவர் 

[ அ ] 
சிங்கம் 


ஜமீல் 
* ஹசன் 
* ஹைதர் 
சதகதுல்லாஹ் 


ஆண்டவன் அளித்த 

பிச்சை [ அ ] 
தலைவர் 

[ அ ] 


சதர் 


292 


( சதர்- சபாஹ் 
சதருத்தீன் மார்க்கத்தின் தலைவர் ( அ ) 
சதருல் இஸ்லாம் இஸ்லாத்தின் 

[ அ ] 
அஹ்மத் 

மிகவும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 


சதாகத் 


வாய்மை , உண்மை [ அ ] 


சதாகதுல்லாஹ் ஆண்டவனின் 

வாய்மை [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
ஆதில் 

நீதிமான் ; நடுவர் [ அ ] 
இக்பால் 

உயர்வு ; எழுச்சி [ அ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
கமால் 

திறமை ; தேர்ச்சி [ « [ 
காஜி 

வெற்றி வீரர் [ அ ] 

உதவி செய்பவர் [ அ ] 
நபீஸ் 

நேர்த்தியான 
நயீம் 

பொருள் படைத்தவர் [ அ ] 
பஷீர் 

நற்செய்தி தருபவர் [ அ ] 
முனீர் 

ஒளிமயமான [ அ ] 

எழில் படைத்தவர் [ அ ] 
ஹசேன் அழகானவர் 

[ அ ] 


ஹசன் 


சபாஹ் 


காலை , மலர்ச்சி 


[ அ ] 


சபாஹுத்தீன் 
* அத்ஹர் 
* அஹ்மத் 


மார்க்கத்தின் வெள்ளி [ அ ] 
தூய்மையான [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ பா ] 
கிழக்கு 
நேர்த்தியான [ அ ] 


* காவர் 
* நபீஸ் 


சபாஹ்- சபீர்] 


293 


வசீம் 
* ஹசன் 


எழிலரசர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் ( அ ) 


தூயவர் , நண்பர் 


[ அ ] 


1 . 


சபீயுத்தீன் மார்க்கத்தின் தூயவர் [ அ ] 
சபீயுர் ரஹ்மான் இறைவனின் [ அ ] 
சபீயுல்லாஹ் 

[ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
அக்ரம் 

சிறப்பு வாய்ந்த [ அ ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
* அர்ஷத் 

போதனைபெற்றவர் [ அ ] 
* அன்வர் 

ஒளிமயமான [ அ ] 
அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
இக்பால் 

உயர்வு , எழுச்சி [ அ ] 
இர்ஷாத் 

நற்போதனை [ அ ] 
காஜிம் 

பொறுமைசாலி [ அ ] 
நிஷாத் மகிழ்ச்சி , இன்பம் 

[ அ ] 
மக்தூம் 

போற்றத்தக்கவர் [ அ ] 
* முராத் குறிக்கோள் 

[ அ ] 
* ஷவ்கத் 

சிறப்பு , மேன்மை [ அ ] 
ஜாவீத் 

நிலைத்து நிற்கிற [ UT ] 
* ஹஸ்ஸான் 

மிகச் சிறந்தவர் [ அ ] 


55 


சபீர் 


பொறுப்பாளர் , 
பொறுமைசாலி [ அ ] 


O 


சபீருத்தீன் 


மார்க்கத்தின் பொறுப் 

பாளர் [ அ ] 


294 


[ சபீர்- சபூர் 


அக்தர் 
அலி 
அஹ்மத் 


ஆகில் 


இக்பால் 

இமாம் 
* முஹம்மத் 


விண்மீன் , நாண்மீன் [ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் அ ) 
அறிவாளி 

[ அ ] 
உயர்வு , மேம்பாடு [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
மன்னிப்பவர் 

[ அ ] 


* ஹன்னான் 


சபீஹ் 


அழகான 


சபீஹுத்தின் 
* அல்தாப் 
* அவ்சாப் 
* அன்வார் 

அஹ்மத் 


* காவர் 
* நவ்ரஸ் 
* நிஷாத் 
* துத்ரத் 
* ஹிக்மத் 
* ஹைதர் 


மார்க்கத்தின் அழகர் ( அ ) 
அன்பு , கருணை [ அ ] 
பண்பு , ஒழுக்கம் 1 
ஒளி , பிரகாசம் 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
கிழக்கு , கதிரவன் [ பா ] 
புதிதான 

[ பா ] 
மகிழ்ச்சி , இன்பம் [ அ ] 
புதுமை 

[ அ ] 
அறிவு , திறன் [ அ ] 
சிங்கம் 


ནན 
ནཙནན 
ན 


அஸ்ஸபூரு 


பொறுமையுள்ளவன் ; 
ஆண்டவனின் 

குணப் பெயர் [ அ ] 


0 அப்துஸ் ஸபூர் 


ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 


சப்தர் - சமத் ) 


295 


சப்தர் 


சேனையை முறியடிப் 

பவன் [ அ ] 


* 


* அலி 

அஹ்மத் 


இக்பால் 
இமாம் 
காஜி 
மன்சூர் 
மஹ்பூப் 
மஹ்மூத் 
மு அஜ்ஜம் 
முஸ்தகீம் 


உயர்ந்தவர் [ [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
எழுச்சி , மேம்பாடு [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நெறியுள்ளவர் [ அ ] 

[ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
உயர் நிலை 

[ அ ] 
எழில் படைத்தவர் [ அ ] 


அழகானவர் 


ஷகீல் 
ஹசன் 


ஹஷ்மத் 
ஹ - சேன் 


சப்வான் 


தெளிவானவர் 


[ அ ] 


* அஹ்மத் 


* ஆதில் 

ஆமிர் 
இக்பால் 
கலீல் 
சாதிக் 


பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் 

[ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
நண்பர் 

[ அ ] 
வாய்மையாளர் 

[ அ ] 


சமத் 


வீறமைதியுடையவன் , 
நிலையானவன் , 
தேவையற்றவன் [ அ ] 


296 


( சமத்- சாதிக் 


0 அஸ்ஸமது 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 


0 அப்துஸ் ஸமத் 


ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 


சம்சாம் 


வாள் 


[ அ ] 


சம்சாமுத்தீன் 
சம்சாமுல் ஹக் 


மார்க்கத்தின் வாள் [ அ ] 
வாய்மையின் வாள் [ அ ] 


சலாஹ் 


யோசனை , கருத்து [ அ ] 


0 சலாஹுத்தின் 


* அப்ஜல் 
* அஹ்சன் 
* முனீர் 


மார்க்கத்தின் 

ஆலோசனை [ அ ] 
மேன்மையாளர் [ பா ] 
விரும்பத்தக்க [ அ ] 
கதிரெறிக்கின்ற [ அ ] 


சன்னான் 


வீரர் , துணிந்தவர் [ அ ] 


சாதிக் 


உண்மை உரைப்பவர் , 
நேர்மையானவர் [ அ ] 


0 சாதிகுன் 


அப் ஜல் 
அமீன் 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப்பெயர் [ அ ] 
மேன்மையாளர் 
நம்பிக்கையானவர் 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 


அலி 


அன்வர் 
அஜீஜ் 


சாதிக்- சாபிர் ] 


297 


அஹ்மத் 


நசீர் 
நதீம் 
பஷீர் 
பாஷா 
மஸ்ஊத் 
முஷீர் 
முஹம்மத் 


பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
மேதகையான [ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
இச்சை , விருப்பம் [ அ ] 
காலம் 

[ அ ] 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
உயர்வு , மாண்பு [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
அன்பர் , தோழர் [ அ ] 
பொய் மதங்களை 

வெறுப்பவர் [ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 


ரஜா 
ஜமான் 
ஜயீம் 
ஜலால் 
ஹசன் 
ஹபீப் 
ஹனீப் 


ஹுசேன் 


சாபிர் 


பொறுமைசாலி 


[ அ ] 


அலி 


** 


அஹ்மத் 


கலீல் 
சயீத் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
அதிருஷ்டமான [ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
எழில் படைத்தவர் [ அ ] 
அறிஞர் , கற்றவர் [ அ ] 


ஷகீல் 
ஜமீல் 
ஹகீம் 


298 


[ சாயிப் - சித்தீக் 


சாயிப் 


சாயிம் 


சாலெஹ் 


* அகீல் 
* அக்தர் 
* அமீன் 

அர்ஷத் 
* அஷ்ரப் 
* அஜீஜ் 

அஹ்மத் 


இத்ரீஸ் 
இமாம் 
இஸ்ஹாக் 
கலீல் 
முஹம்மத் 


பெறுபவன் , 

அடைபவன் [ அ ] 
விரதம் கொள்பவன் [ அ ] 
நேர்மையாளன் ; 
சிறந்தவன் [ அ ] 
புத்திமான் 

[ அ ] 
விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
கல்வியில் மூழ்கியவர் [ அ ] 
வழிகாட்டி , தலைவர் [ அ ] 
சிரிப்பவர் 

[ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
கற்றவர் ; மேதை [ அ ] 
தோழர் ; அதிபர் - நபி 
மணி ( சல் ) அவர்களின் 
சிறப்புப்பெயர் [ அ ] 
உண்மையை 

உரைப் 
பவர் ( முதல் 

கலீபா 
வான அபூபகர் (ரலி ) 
அவர்களின் சிறப்புப் 
பெயர் ) 


* ஹகீம் 
சாஹிபுன் 


சித்தீக் 


சித்தீக் ) 


299 


அதிகாரி 


அக்தர் 
* அக்பர் 

அத்ஹர் 
அப்ஸர் 
அப்ஜல் 
அமீன் 
அம்ஜத் 
அர்ஷத் 
அன்சர் 
அன்வார் 

அஜ்மல் 
* அஹ்சன் 
* அஹ்மத் 


நட்சத்திரம் 
உயர்ந்த 

[ அ ] 
தூய்மையான [ அ ] 

[ பா ] 
மேன்மையாளர் 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
மிக அழகானவர் [ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
அன்பர் ; தோழர் [ அ ] 
மொழிபவர் 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 

[ ur ] 
ணையற்றவர் [ அ ] 
மே தகையான [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
அன்பு செலுத்துபவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
வெற்றி பெற்றவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நன்மை செய்பவர் 

[ அ ] 
தோழர் ; அன்பர் [ શો 


கலீல் 
கலீம் 
நசீர் 

நயீம் 
* பாஷா 
* பரீத் 

மஸ்ஊத் 
மஹ்தி 
மஹ்பூப் 
மு அஜ்ஜம் 
முஜப்பர் 
முஹம்மத் 


அதிபர் 


* முஹ்சின் 
* ரபீக் 

20 


300 


ரஜா 
வசி 
வாசிப் 
ஹகீம் 
ஹசன் 
ஹ - சேன் 


[ சித்தீக் -சூபி 
இச்சை ; விருப்பம் [ அ ] 
செயலாற்றுபவர் [ அ ] 
புகழ் பாடுபவர் [ அ ] 
அறிஞர் 
பிரியமானவர் 
அழகு படைத்தவர் அ 


( அ 


சிபாத் 


குணம் , பண்பு , சிறப்பு 


) 


* அத்ஹர் 
* அப்ஜல் 

அலி 
அன்வர் 
அஷ்ரப் 
அஜ்மல் 
அஹ்சன் 
அஹ்மத் 
முஅஜ்ஜம் 
முனவ்வர் 
ஹசேன் 


தூய்மையான 
மேன்மையாளர் 
உயர்ந்தவர் 
ஒளி மயமான 
பண்பாளர் 
மிக 

அழகான 
விரும்பத்தக்க 
போற்றப்பட்டவர் 
உயர்ந்த 
கதிரெறிக்கின்ற 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


[ அ ] 


[ அ ] 
[ அ ] 
[ அ 
[ அ ] 


அழகானவர் 


சிப்கதுல்லாஹ் 


இயற்கை நிறம் ; மார்க்க 
வண்ணம் 

[ அ . 


பற்றுறுதியுள்ளவர் ( அ ) 


அஹ்மத் 
கலீல் 
கமால் 

சயீத் 
* சிராஜ் 


போற்றப்பட்டவர் [ அ ] 
நண்பர் ; தோழர் 

( அ ) 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
நற்பேறு வாய்ந்தவர் [ அ ] 
ஒளி விளக்கு 

[ அ ] 


சூபி - சூலத் ] 


302 


* நசீர் 
* ஹகீம் 


உதவி செய்பவர் 
அறிஞர் ; மேதை 


[ அ ] 
[ அ ] 


சூலத் 


வலிமை , ஆற்றல் [ அ ] 


* அசத் 
* அமீர் 

அஜீம் 
காஜி 
நயீம் 
நஜீர் 
மஜீத் 
ரயீஸ் 

வஜீர் 
* வஹீத் 
* ஷஜா 

ஜபர் 
ஜலால் 
ஹசன் 
ஹ - சேன் 
ஹைதர் 


சிங்கம் 

( அ ) 
தலைவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
பொருள் படைத்தவர் ( அ ) 
பயமுறுத்துபவர் [ அ ] 
மேதகையாளர் [ அ ] 
ஆணையாளர் 

[ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
தனித்தவர் 

[ அ ] 
துணிவுள்ளவர் 

[ அ ] 
வெற்றி 

[ அ ] 
மிகுபுகழ் ; மாண்பு 
பிரியமானவர் அ [ 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


[ அ ] 


அழகானவர் 


பெயரின் பெயர் 


அபிதானமாக்குவய நாமமும் பெயரே ! 
பெயரின் பெயர் ; அபிதானம் , ஆக்குவயம் , நாமம் 


- பிங்கல முனிவர் 


T 


அரபியின் 3 வது , உருது , 
பார்சி மொழிகளின் 4வது 

எழுத்து 


த ( அ ) ஜீம் 


கௌரவம் , மதிப்பு [ அ ] 


* அக்தர் 
* அக்பர் 
* அப்ரார் 

அப்ஸர் 
* அர்ஷத் 
* அலி 
* அன்வர் 
* அஹ்மத் 
* ஆரிப் 
* கலீல் 
* சர்வர் 

சிகந்தர் 
* சிராஜ் 
* சுஹேல் 

மலிக் 
மஹ்தி 


விண்மீன் , நாண்மீன் ( பா ) 
பெரிய , உயர்ந்த [ அ ] 
மரபுப் பண்பாளர் 

[ அ ] 
அதிகாரி ; தலைவர் [ பா ] 
போதனை பெற்றவர் ( அ ) 
உயர்ந்தவர் 

( அ ) 
ஒளிமயமான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மெய்ஞ்ஞானி [ அ ] 
அன்பர் 

[அ ] 
உலகத் தலைவர் [ அ ] 
மக்களை பாதுகாப்பவர் [ இ ] 
விளக்கு , ஒளி 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
வேந்தர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 


303 


த ( அ ) ஜீம் - தகீ ] 


ஹசன் 
ஹசேன் 
ஹைதர் 


பிரியமுள்ளவர் 
அழகானவர் 
சிங்கம் 


( அ ) 
( அ ) 
[ அ ] 


இறைவனை பயப்படு 

பவர் [ அ ] 


0 தகீயுத்தீன் 


அமீர் 
அர்ஷத் 
அலி 
அனீஸ் 
அன்வர் 
அஷ்ரப் 
அஜ்மல் 
அஹ்மத் 
ஆதம் 
ஆதில் 
ஆமிர் 
ஆரிப் 
இக்பால் 
இத்ரீஸ் 


மார்க்கத்தில் இறை 

வனை அஞ்சுபவர் [ அ ] 
தலைவர் , ஆட்சியாளர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நண்பர் , தோழர் [ அ ] 
ஒளிமயமான 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மிக அழகான 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மனிதன் 

[ அ ] 
நீதிமான் , நடுவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
மெய்ஞ்ஞானி [ அ ] 
உயர்வு , எழுச்சி [ அ ] 
போதனையில் மூழ்கி 

யவர் ( இ ) 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
நற்போதனை [ அ ] 
மகிழ்ச்சி , இன்பம் [ அ ] 
தலைவணங்குபவர் [ அ ] 
வேந்தர் , அரசர் [ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
வேந்தர் , அரசர் ( அ ) 


இமாம் 
* இர்ஷாத் 
* இஷ்ரத் 
* சாஜித் 

சுல்தான் 

நசீர் 
* மலிக் 


304 


( தகீ- தக்மீவ் 


மன் சூர் 
மஹ்மூத் 
முபஷ்ஷிர் 
மும்தாஜ் 
முஸ்லிம் 
முஹம்மத் 


வெற்றி வீரன் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நற்செய்தி கூறுபவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நல்வழி கண்டவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
தலைவர் , கனவான் [ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 

[ அ ] 
சான்றாளர் 

( அ ) 
பிரியமானவர் 

[ அ ] 
மென்மையான [ அ ] 
வள்ளல் , வழங்குபவர் ( அ ) 
சிங்கம் 

[ அ [ 


யாமீன் 
ரயீஸ் 
வாசிப் 
வாஜித் 
ஷாஹெத் 
ஹசன் 
ஹலீம் 
ஹாதிம் 
ஹைதர் 


அடைபவர் 


தக்மீல் 


* அக்தர் 

அப்பாஸ் 
அவ்சாப் 
அஷ்ரப் 
அஜ்ஹர் 
அஹ்சன் 
அஹ்மத் 
சயீத் 
சலீம் 

சிராஜ் 
* நபீஸ் 
* நிஷாத் 


தேர்ச்சி , முழுமை [ அ ] 
நட்சத்திரம் 

[பா ] 
சீரும் சிங்கம் [ அ ] 
பண்பு , ஒழுக்கம் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் ( அ ) 
இணக்கமுடையவர் [ அ ] 
ஒளி , விளக்கு 

[ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
மகிழ்ச்சி , இன்பம் அ ] 


305 


தக்மீல் - தம்குனத்] 


மஹ்தி 
முஹம்மத் 
ஹசன் 
ஹசேன் 


வழிகாட்டி 
போற்றப்பட்டவர் 
பிரியமானவர் 
அழகு படைத்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


தக்ரீம் 


உபசாரம் , 
அன்பொழுக்கம் 


அ ] 


அதா 
* அத்ஹர் 
* அர்ஷத் 
* அலி 
* அஹ்மத் 
* கலீல் 
* காஜி 
* சாலிக் 
* ஷப்பீர் 
* ஹசன் 


கொடை , பரிசு [ அ ] 
தூய்மையான 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
இறையன்பர் [ அ ] 
சிறப்பான 

[ சி ] 
[ அ ] 


அழகானவர் 


தபஜ்ஜுல் 


அஹ்மத் 
ஹசன் 
ஹுசேன் 


நன்மை புரிதல் , கருணை 
காட்டுதல் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நல்லவர் , சிறந்தவர் [ அ ] 
எழில் படைத்தவர் 


தபாரக் 


சிறந்த , உயர்ந்த 


[ ] 


55EEE 


தம்குனத் 


உயர்நிலை 


* அக்தர் 
* இக்பால் 
* இமாம் 


நட்சத்திரம் [ பா ] 
எழுச்சி ; மேம்பாடு 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 


306 


[ தம்குனத் - தம்ஸில் 


சர்வர் 

முராத் 
* ரயீஸ் 
* ஷாஜ் 
* ஹுசேன் 


உலகத் தலைவர் 
குறிக்கோள் 
ஆட்சியாளர் 
விநோதமான 
எழில் படைத்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ) 
[ அ ] 
[ அ ] 


தம்யீக் 


புரிந்து கொள்ளும் சக்தி 
அறிவு 

[ அ ] 


[ அ ] 


0 தம்யீஜுத்தீன் மார்க்கத்தின் 

அறிவாற்றல் [ அ ] 
0 தம்யீஜுல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
தம்யீஜுல் ஹசன் சிறப்பு வாய்ந்த , 
தம்ஹீத் 

முகவுரை 

[ அ ] 
0 தம்ஹீதுத்தீன் மார்க்கத்தின் 

முகவுரை [ அ ] 
0 தம்ஹீதுல் 

இஸ்லாம் இஸ்லாத்தின் [ அ ] 


தம்ஸில் 


உவமை , உதாரணம் 

[ அ ] 


* அக்தர் 
* அர்ஷத் 
* அன்வர் 
* அஹ்சன் 
* அஹ்மத் 
* பஜல் 
* ஹகீம் 
* ஹுசேன் 


நட்சத்திரம் 

[ பா ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
ஒளி மயமான 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப் பட்டவர் [ அ ] 
கருணை , நற்செயல் [ அ ] 
கற்றவர் , அறிஞர் [ அ ] 
அழகானவர் 

[ அ ] 


தராஜியுன்- தவ்கீர் ] 


307 


தராஜியுன் 


தராசுக்காரர் ; நெறிதவ 
றாதவர் . நபிமணி ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 
பெயர் 

[ அ ] 


தவக்கல் 


ஆண்டவனை நம்புதல் 

[ அ ] 


* அலீம் 

ஹ -சேன் 


தவக்கித் 


யாவும் அறிந்தவன் [ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
பிரகாசமான , 
துடிதுடிப்பான 

[ அ ] 
மாண்பு , மதிப்பு [ அ ] 


தவ்கீர் 


* அப்பாஸ் 
* அப்ரார் 

அப்ஸர் 
அமீன் 
அயாஜ் 
அர்ஷத் 
அலி 
அலீம் 
அல்தாப் 
அவ்சாப் 
அனீஸ் 
அஷ்ரப் 
அஹ்சன் 
அஹ்மத் 

ஆதம் 
* இக்பால் 


சினங்கொண்ட சிங்கம் ( அ ) 
மரபுப் பண்பாளர் [ அ ] 
அதிகாரி , தலைவர் [ பா ] 
நம்பிக்கைக்குரியவர் [ அ ] 
விசுவாசமுள்ளவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
யாவும் அறிந்தவர் [ அ ] 
அன்பு , கருணை [ அ ] 
பண்பு , ஒழுக்கம் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப் பட்டவர் [ அ ] 
மனிதன் 

( அ ) 
உயர்வு ; எழுச்சி [ அ [ 


308 


( தவ்கீர் 


* இக்ராம் 
* இப்றாஹீம் 

இமாம் 
இம்தியாஜ் 
இஸ்லாம் 
இஷ்பாக் 
உன்வான் 
கமால் 
கலாம் 
சயீத் 

சலீம் 
* சல்மான் 
* சிகந்தர் 
* சிராஜ் 
* நயீம் 


நிஷாத் 


கொடை , அன்பளிப்பு [ அ ] 
கருணை மிக்க தந்தை ( இ ) 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
தனிப்பண்பு [ அ ] 
சமாதானம் 

[ அ ] 
கருணை , அன்பு [ அ ] 
தலைப்பு ; முதன்மை [ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
பேச்சு , வசனம் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
இணக்கமுடையவர் [ அ ] 
அமைதி , சமாதானம் [ அ ] 
மக்களை பாதுகாப்பவர் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
பொருள் படைத்தவர் ( அ ) 
மகிழ்ச்சி , இன்பம் [ அ ] 
வேந்தர் , அரசர் [ அ ] 
மே தகையாளர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
விசுவாசி 

[ அ ] 
அழகு கொண்டவர் 
புகழ் பாடுபவர் [ அ ] 
அறிவு படைத்தவர் [ அ ] 
வெற்றி , தேர்வு 


மலிக் 
* மஜீத் 

மஹ்தி 
முயீன் 
முராத் 
முஸ்தபா 


* முஹம்மத் 


* மூமின் 
* யூசுப் 

வாசிப் 

ஜகி 
* ஜபர் 


[ அ ] 


309 


தவ்கீர் - தவ்பீக் ) 


ஜமால் 
ஜயீம் 
ஜலால் 
ஹகீம் 
ஹசன் 
ஹிக்மத் 
ஹுசேன் 


எழில் , அழகு [ அ ] 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
உயர்வு , சிறப்பு [ அ ] 
கற்றவர் , மேதை [ அ ] 
பிரியமானவர் [ அ ] 
அறிவு , திறமை [ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
புகழ்பாடுவது [ அ [ 


தவ்சீப் 


அக்தர் 
அர்ஷத் 
அன்வர் 
அஹ்மத் 
இக்பால் 
க தீர் 
கமால் 
கலீல் 
லயீக் 
ஜலால் 
ஹசேன் 


நட்சத்திரம் 

( பா ) 
போதனை பெற்றவர் [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
போற்றப் பட்டவர் [ அ ] 
உயர்வு , எழுச்சி [ அ ] 
ஆற்றல் மிக்கவர் 

[ அ ] 
திறன் , தேர்ச்சி [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
திறன் பெற்றவர் [ அ ] 
மாண்பு , மிகுபுகழ் [ அ ] 
அழகு படைத்தவர் 

[ அ ] 


தவ்பீக் 


நற்போதனை , 
நேர்வழி காட்டு தல் [ அ ] 


தவ்பீகுல் ஹகீம் அறிஞரின் 

நற்போதனை [ அ ] 
அதா 

கொடை , பரிசு [ அ ] 
அம்ஜத் உயர்ந்தவர் 

[ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
அன்சர் உதவி செய்பவர் 

[ அ ] 


அலி 


310 


( தவ்பீக்- தன்வீர் 


* அன்வர் 
* அஹ்மத் 

இத்ரீஸ் 


இப்றாஹீம் 
இமாம் 
இர்பான் 
சலீம் 
பாஷா 
மதீன் 
முராத் 
முஹம்மத் 
ஜமால் 


ஒளிமயமான 

[ அ ) 
போற்றப் பட்டவர் [ அ ] 
போதனையில் 

திளைத்தவர் ( இ ) 
கருணை மிக்க தந்தை [ இ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
ஞானம் , அறிவு [ அ ] 
இணக்கமுடையவர் [ அ ] 
அதிபர் ; ஆணையாளர் ( பா ) 
உறுதியான 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
போற்றப் பட்டவர் [ அ ] 
எழில் , அழகு 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
நல்லவர் , சிறந்தவர் [ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 


ஹுசேன் 
ஹைதர் 


அத்தவ்வாபு 


வருத்துரையை ஏற்ப 
வன் , இறைவனின் 
குணப்பெயர் [ அ ] 


0 அப்துத் தவ்வாப் இறைவனின் அடிமை [ அ ] 


தவ்ஹீத் 


இறைவன் ஒருவனே 
என்ற சித்தாந்தம் [ அ ] 
ஒளிர் , பிரகாசம் [ அ ] 


தன்வீர் 


தன்வீருல் 

இஸ்லாம் இஸ்லாத்தின் ஒளிர் ( அ ) 
தன்வீருல் கமர் சந்திரனின் ஒளி [ அ ] 


311 


தன்வீர் ) 


* அக்தர் 
* அப்ஜல் 

அலி 
அல்தாப் 
அவ்சாப் 
அஷ்ரப் 
அஹ்மத் 
ஆதில் 


ஆபாக் 
ஆபித் 


ஆலம் 


இக்பால் 
இப்ராஹீம் 
இர்பான் 
இஸ்லாம் 
கமால் 
கலாம் 

கலீல் 
* காஜி 

கைசர் 
* ச ஆதத் 
* சகாவத் 
* சதாகத் 

சல்மான் 
* சித்தீக் 
* சிராஜ் 

தானிஷ் 
நபீஸ் 
நிஷாத் 
பாஷா 


நட்சத்திரம் 

[ பா ] 
மேன்மையாளர் [ பா 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்பு , கருணை [ அ ] 
பண்பு , ஒழுக்கம் 

[ அ ] 
பண்புடையவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் , நடுவர் [ அ ] 
வானத்து கரைகள் [ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
உலகம் , காலம் 

[ அ ] 
உயர்வு , மேம்பாடு [ அ ] 
கருணைமிக்க தந்தை [ அ ] 
ஞானம் , அறிவு [ அ ] 
சமாதானம் 

[ அ ] 
திறமை , தேர்ச்சி [ அ ] 
வசனம் , பேச்சு 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
பேரரசர் 

அ ] 
நன்மை , நற்பேறு [ அ ] 
தர்மம் , கொடை [ அ ] 
உண்மை , வாய்மை [ அ ] 
அமைதி , சமாதானம் [ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
அறிவு 

[ பா ] 
நேர்த்தியான [ அ ] 
மகிழ்ச்சி , இன்பம் [ அ ] 
அதிபர் , அரசர் 

[ பா ] 


312 


[ தன் வீர்-- த ஸத்துக் 


* மஸ்ஊத் 
* மும்தாஜ் 
* முராத் 

முஸ்தபா 


முஷ்தாக் 
* முஹம்மத் 


மே தகையான [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
குறிக்கோள் 

( அ ) 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
ஆர்வம் கொண்டவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
எழில் கொண்டவர் [ அ ] 
உயர்வு , சிறப்பு [ அ ] 
கற்றவர் , மேதை [ அ ] 
நல்லவர் , சிறந்தவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
அறிவு , திறமை 

[ அ ] 


ஜமீல் 
* ஜலால் 
* ஹகீம் 
* ஹசன் 
* ஹாதி 
* ஹிக்மத் 
* ஹுசேன் 


[ அ ] 


அழகுள்ளவர் 


தன்ஜீல் 


இறக்குதல் , வழங்குதல் 

[ அ ] 


* தன்ஜீலுர் ரஹீம் இறைவனால் இறக்கப் 

பட்ட [ அ ] 
ரஹ்மான் இறைவனால் இறக்கப் 

பட்ட [ அ ] 


O 


தஸத்துக் 


அகீல் 
அக்தர் 
அக்ரம் 
அமான் 
அமீன் 


தியாகம் , அன்பளிப்பு 

[ அ ] 
புத்திமான் 

[ அ ] 
நட்சத்திரம் 

( பா ) 
சிறப்பு வாய்ந்த 

[ அ ] 
பாதுகாப்பு 

[ அ ] 
நம்பிக்கையானவர் 


தஸத்துக் 


313 


* அர்ஷத் 
* அலி 

அஜ்ஹர் 
அஹ்மத் 
ஆலம் 
இக்பால் 
இக்ராம் 
இப்றாஹீம் 
இமாம் 
சயீத் 
சல்மான் 
சிராஜ் 
க ஹேல் 
நசீர் 
நதீம் 
நயாஜ் 
பஷீர் 
பாஷா 
பாயில் 
மன்சூர் 
மும்தாஜ் 
முனீர் 
முஸ்தபா 


போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் , காலம் , நிலை ( அ ) 
உயர்வு , எழுச்சி [ அ ) 
கொடை ; அன்பளிப்பு ( அ ) 
கருணை மிக்க தந்தை ( இ ) 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [அ ] 
அமைதி ; சமாதானம் [ அ ] 
ஒளி ; விளக்கு [ அ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
ஈடுபாடு ; பற்றுறுதி [ பா ] 
நற்செய்தி தருபவர் ( அ ) 
அதிபர் ; வேந்தர் [ பா ] 
செயல் புரிபவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 

[ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 

[ அ ] 
எழில் , அழகு [ அ ] 
ஒளி , பிரகாசம் 

[ அ ] 


ஒளி மிக்க 


* 


முஹம்மத் 


ரஷீத் 


ஷகீல் 


அழகுள்ளவர் 


ஜமால் 
* ஜியா 


312 


[ தன்வீர்-- தஸத்துக் 


மஸ்ஊத் 
மும்தாஜ் 
முராத் 
முஸ்தபா 


* 


முஷ்தாக் 
முஹம்மத் 


மேதகையான [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
ஆர்வம் கொண்டவர் ( அ ) 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
எழில் கொண்டவர் [ அ ] 
உயர்வு , சிறப்பு [ அ ] 
கற்றவர் , மேதை [ அ ] 
நல்லவர் , சிறந்தவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
அறிவு , திறமை [ அ ] 
அழகுள்ளவர் [ அ ] 


ஜமீல் 
ஜலால் 
ஹகீம் 
ஹசன் 


ஹாதி 
ஹிக்மத் 
ஹுசேன் 


தன் ஜீல் 


இறக்குதல் , வழங்குதல் 

[ அ ] 


* தன் ஜீலுர் ரஹீம் இறைவனால் இறக்கப் 

பட்ட [ அ ] 
ரஹ்மான் இறைவனால் இறக்கப் 

பட்ட [ அ ] 
தஸத்துக் 

தியாகம் , அன்பளிப்பு 

[ அ ] 
அகீல் புத்திமான் 

[ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

( பா ) 
அக்ரம் 

சிறப்பு வாய்ந்த [ அ ] 
அமான் பாதுகாப்பு 

[ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 


தஸத்துக் ) 


313 


அர்ஷத் 
* அலி 

அஜ்ஹர் 
அஹ்மத் 
ஆலம் 
இக்பால் 
இக்ராம் 
இப்றாஹீம் 
இமாம் 
சயீத் 
சல்மான் 
சிராஜ் 
சுஹேல் 


நசீர் 


நதீம் 
நயாஜ் 
பஷீர் 
பாஷா 
பாயில் 
மன்சூர் 
மும்தாஜ் 
முனீர் 
முஸ்தபா 


போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமான 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் , காலம் , நிலை ( அ ) 
உயர்வு , எழுச்சி [ அ ] 
கொடை ; அன்பளிப்பு ( அ ) 
கருணை மிக்க தந்தை ( இ ) 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
அமைதி ; சமாதானம் [ அ ] 
ஒளி ; விளக்கு [ அ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
ஈடுபாடு ; பற்றுறுதி [ பா ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
அதிபர் ; வேந்தர் 

[ பா ] 
செயல் புரிபவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 

[ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
அழகுள்ளவர் [ அ ] 
எழில் , அழகு [ அ ] 
ஒளி , பிரகாசம் 

[ அ ] 


ஒளி மிக்க 


* 


முஹம்மத் 


* 


ரஷீத் 
ஷகீல் 
ஜமால் 
ஜியா 


314 


[ தஸத்துக் - தஸ்லீம் 


* ஹசன் 
* ஹுசேன் 


பிரியமானவர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
வாய்மை ; தேர்ந்து 
கண்டறிதல் [ அ ] 


தஸ்தீக் 


* ஆலம் 

இர்பான் 
கமால் 
கலீம் 

கலீல் 
* சஆதத் 
* சஜ்ஜாத் 

முனீர் 
* ஹசன் 

ஹுசேன் 
ஹைதர் 


உலகம் , நிலை [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
நன்மை , நற்பேறு [ அ ] 
தலை வணங்குபவர் [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
சிறந்தவர் , நல்லவர் ( அ ) 
அழகு படைத்தவர் [ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
ஒப்புதல் , இணக்கம் 


தஸ்லீம் 


* அக்தர் 

அம்ஜத் 
அயாஜ் 
அலி 
அன்வர் 
அஹ்மத் 

மஹ்மூத் 
* முர்தஜா 
* யாவர் 
* ரஜா 
* ஷாரிக் 


விண்மின் , நாண்மீன் [ பா ] 
உயர்ந்தவர் [ அ ] 
விசுவாசமானவர் 
உயர்ந்தவர் 

[ அ] 
ஒளி மயமானவர் [ அ ] 
போற்றப் பட்டவர் [ அ ] 

[ அ ] 
விரும்பப்பட்டவர் 

[ அ ] 
உதவி கேட்பவர் 
இச்சை , விருப்பம் [ அ ] 
உதய சூரியன் [ அ ] 


[ அ ] 


315 


தஸ்லீம் - தஜம்முல் ] 
* ஜாவீத் 
* ஹுசேன் 
* ஹைதர் 


நிலைத்து நிற்கிற 
அழகு படைத்தவர் 
சிங்கம் 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 


தஸ்னீம் 


சொர்க்கத்தின் ஒரு நதி 

[ அ ] 


0 தஸ்னீமுத்தீன் 


அக்தர் 
* அத்ஹர் 

அலி 
அஷ்ரப் 
அஹ்மத் 
ஆதில் 
இக்பால் 
இர்பான் 
இஷ்பாத் 
இனாயத் 
இஷ்பாக் 
கலீக் 
காவர் 
காஜி 
தாஹெர் 
பஷீர் 

பைஜ் 
* ரியாஜ் 
* ஜியா 


மார்க்கத்தின் 

புனிதமான நதி [ அ ] 
நட்சத்திரம் 
தூய்மையான [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ) 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
ஞானம் , அறிவு 

[ அ ] 
நற்போதனை [ அ ] 
அன்பு , கருணை [ அ ] 
அன்பு , பரிவு [ அ ] 
அன்புள்ளவர் [ அ ] 
கிழக்கு 

[ பா ] 
வெற்றி வீரர் [ அ ] 
தூய்மையானவர் 

[ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
பலன் , அருள் [ அ ] 
மலர்ச்சோலை 

[ அ ] 
ஒளி , பிரகாசம் 

[ அ ] 


அணி , அலங்காரம் [ அ ] 


தஜம் முல் 

21 


316 


[ தஜம்முல் - தாபான் 


அக்தர் 
அர்ஷத் 
அன்வார் 
அஹ்மத் 
ஆதம் 
ஆரிப் 
ஆலம் 
இர்பான் 
இர்ஷாத் 

இஷ்பாக் 
* காவர் 

காஜி 
கைசர் 
சஆதத் 
தானிஷ் 
நபீஸ் 
பரீத் 
பஷீர் 
முராத் 
முர்ஷத் 
முஹம்மத் 


நட்சத்திரம் 

[ பா ] 
போதனை பெற்றவர் [ அ ]] 
ஒளி , பிரகாசம் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மனிதன் 

[ அ ] 
இறையன்பர் ; ஞானி [ அ ] 
உலகம் , நிலை [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
நற்போதனை [ அ ] 
கருணை , அன்பு [ அ ] 
கிழக்கு ; கதிரவன் [ பா ] 
வெற்றி வீரர் அ ] 
பேரரசர் 

[ அ ] 
நன்மை , நற்பேறு [ அ ] 
அறிவு 

[ பா ] 
நேர்த்தியான [ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
நற்செய்தி அளிப்பவர் ( அ ) 
குறிக்கோள் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 


ஹகீம் 


* ஹுசேன் 


தாசீர் 


பலன் 


* முஹம்மத் 
* ஹுசேன் 


போற்றப்பட்டவர் 
அழகு படைத்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


தாபான் 


பளபளப்பான [ பா ] 
விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 


* அக்தர் 


தாபான்- தாஜ் ] 


317 


* காவர் 

கிழக்கு , கதிரவன் [ பா ] 
சாகிப் நட்சத்திரம் 

[ அ ] 
* . சுஹேல் 

[ அ ] 
தாபிஷ் 

பிரகாசம் , ஒளிமிகுதி 

[ அ ] 
* அதீக் 

மதிப்பிற்குரியவர் [ அ ] 
ஆலம் 

உலகம் , காலம் , நிலை [ அ ] 
இக்பால் 

உயர்வு , எழுச்சி [ அ ] 
இர்பான் 

ஞானம் , அறிவு [ அ ] 
* இஸ்லாம் சமாதானம் 

[ அ ] 
* கலீல் 

நண்பர் , தோழர் [ அ ] 
சுஹேல் நட்சத்திரம் , 

[ அ ] 
தாவூத் இறையன்பர் 

[ இ] 
நயாஜ் 

ஈடுபாடு , பற்றுறுதி [ பா ] 
பஜல் அருள் , பலன் 

[ அ ] 
முனீர் 

ஒளி மயமான [ அ ] 
ஜபர் 

வெற்றி , தேர்வு [ அ ] 
ஜலால் உயர்வு , சிறப்பு 

[ அ ] 
தாஜ் 

மணிமுடி , கிரீடம் [ அ ] 
0 தாஜுத்தீன் 

மார்க்கத்தின்மணிமுடி [ அ ] 
தாஜுல் 

இஸ்லாத்தின் 
இஸ்லாம் முடி அணி [ அ ] 
O தாஜுல் ஹுதா மெய்வழியின் [ அ ] 
அமீர் ஆணையாளர் 

[ அ ] 
அன்வர் 

ஒளி மயமான [அ ] 
* அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* கமால் 

திறமை , தேர்ச்சி 

શિ ) 


318 


( தாஜ் - தாஜ்வர் 


கலீல் 
சயீத் 
சர்வர் 
சிகந்தர் 


அன்புத் தோழர் 

அ 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
உலகத் தலைவர் [ அ ] 
மக்களை பாதுகாப்பவர் [ இ ] 
ஒளி மிகுந்த [ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
தலைவர் , ஆட்சியாளர் ( அ ) 
அழகு படைத்தவர் 

[ அ ] 


முனவ்வர் 


முஹம்மத் 
ரயீஸ் 
ஹசேன் 


தாஜ்தார் 


கொற்றவன் 


[ பா ] 


தாஜ்வர் 


கொற்றவன் ; அரசன் 

[ பா ] 


அகீல் 
* அலி 

அஷ்ரப் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆலம் 
இக்பால் 
இமாம் 
கலீக் 
காஜி 
சயீத் 
நஜீப் 
மக்பூல் 
மஸ்ஊத் 
மும்தாஜ் 
முஹம்மத் 
யாமீன் 


அறிவாளி 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் : நடுவர் [ அ ] 
உலகம் , காலம் [ அ ] 
உயர்வு , எழுச்சி [ அ ] 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
அன்புள்ளவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
மேதகையான [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 


தாஜ்வர்- துராப் ) 


319 


* ரயீஸ் 

ரஷீத் 
ஷகீல் 
ஷஜா 
ஜியா 
ஹசன் 
ஹுசேன் 


தலைவர் , ஆட்சியாளர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
எழில் படைத்தவர் [ அ ] 
வீரர் ; துணிந்தவர் [ அ ] 
ஒளி , பிரகாசம் 

[ அ ] 
நல்லவர் ; சிறந்தவர் [ அ ] 
அழகு கொண்டவர் 

[ அ ] 


திஹாமியுன் 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் 

[ அ ] 


மண் 


துராப் 

துராபுத்தீன் 
0 அபுது ராப் 


மார்க்கத்தின் வளமை [ அ ] 
மண்ணின் தந்தை 
அலி ( ரலி ) அவர்களின் 
காரணப்பெயர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் 

[ அ ] 


அலி 
ஹுசேன் 


பெரிதும் புகழார்ந்த பெயர் ஒன்றை தாங்கிக் 
கொண்டிருப்பது மிகப்பெரிய சுமையாகும் . 

வால்டையர் 


** 


எல்லா காயங்களையும் மருந்தால் தீர்த்து 
விடலாம் ; ஒரு 
ஒரு கெட்ட பெயரை அல்ல . 

-ஜார்ஜ் ஹெர்பர்ட் 


த 


ESA 


SAKES2LS 


D 


அரபியின் 8 வது , பார்ஸியின் 
10 வது உருதுவின் 11 வது 

எழுத்து 


தவ்லத் 


செல்வம் 


[ அ ] 


* அலி 
* அனீஸ் 

அன்வர் 
* அஷ்ரப் 
* சுல்தான் 
* நூர் 
* பாஷா 

ஹசேன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
ஒளி மயமான 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
வேந்தர் , அரசர் [ அ ] 
ஒளிர் 

[ அ ] 
அதிபர் 

[ பா ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
உதவி அளிப்பவர் ; 
மீட்பவர் 

[ அ ] 


தஸ்தகீர் 


* அதா 
* அமீன் 
* இமாம் 

கலீல் 


கொடை , பரிசு [ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 


321 


தஸ்தகீர்- தாவூத்) 


* பாஷா 


அதிபர் , வேந்தர் 


தாயின் 


அழைகுரல் விடுப்பவர் 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் 

[ அ ] 


தாவூத் 


இறைவனிடம் - அன்பு 
பாராட்டுபவர் [ இ ] 


அகீல் 
அக்ரம் 
அதா 
அத்ஹர் 
அமீர் 
அமீன் 
அர்ஷத் 
அலி 
அனீஸ் 
அன்வர் 
அஷ்ரப் 
அஜ்மல் 
அஹ்சன் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆப்தாப் 
ஆமிர் 
ஆரிப் 
ஆலம் 
இக்பால் 
இக்ராம் 


புத்திமான் 

[ அ ] 
சிறப்பு கொண்டவர் [ அ ] 
கொடை ; பரிசு [ அ ] 
தூய்மையான [ அ ] 
ஆணையாளர் 

[ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
ஒளி மயமான [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மிக அழகான 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் , நடுவர் [ அ ] 
கதிரவன் 

શિ ) 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
இறையன்பர் શિ ] 
உலகம் , நிலை [ அ ] 
உயர்வு , எழுச்சி [ அ ] 
கொடை , அன்பளிப்பு [ அ ] 


| 322 


இப்திகார் 
இப்றாஹீம் 
இமாம் 
இம்தியாஜ் 
இர்பான் 
இர்ஷாத் 
இஸ்லாம் 
இஷ்பாக் 
இஹ்சான் 
கபீல் 
கமால் 
கராமத் 
கலீக் 
கலீம் 
கலீல் 
காஜி 
காஜிம் 
கிஜர் 
கைசர் 


( தாவூத் 
T 
உயர்வு , கௌரவம் [ அ ] 
கருணை மிக்க தந்தை [ இ ] 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
தனிப் பண்பு [ அ ] 
ஞானம் , அறிவு [ அ ] 
நற்போதனை [ அ ] 
சமாதானம் 

[ அ ] 
கருணை , அன்பு 

[ அ ] 
நன்மை , உபகாரம் [ அ ] 
பொறுப்பாளர் [ அ ] 
திறன் , தேர்ச்சி [ அ ] 
சிறப்பு உயர்வு [ அ ] 
அன்பானவர் [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
ஆணையாளர் , நடுவர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
நண்பர் , தோழர் [அ ] 
தூதுவர் 

[ அ ] 
நன்மை , பலன் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
மரபொழுங்குள்ளவர் [ அ ] 
உண்மை பேசுபவர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
மக்களை பாதுகாப்பவர் இ 
ஒளி விளக்கு [ அ ] 
அமைதியானவர் [ இ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 


சபீர் 
சமர் 
சயீத் 
சலீம் 
சாதிக் 

சாபிர் 
* சிகந்தர் 
* சிராஜ் 

சுலைமான் 
* சுஹேல் 


தாவூத் ) 


323 


தவ்கீர் 
தாபிஷ் 
நசீர் 
நஜீர் 
பஜல் 
பாகர் 
பாஷா 
மலிக் 
மன் சூர் 
மன்ஜுர் 
முக்தார் 
முனீர் 
முஸ்லிம் 
முஷ்தாக் 
முஹம்மத் 
முஹ்சின் 

ரசூல் 
* ரபீக் 
* ரயீஸ் 
* ரஷீத் 

வகீல் 
வாசிப் 
ஷகூர் 
ஷபீக் 
ஷரீப் 
ஷவ்கத் 


பற்றுறுதியுள்ளவர் [ அ ] 
இறைவனுக்குப் 

பயப்படுவர் [ அ ] 
மாண்பு , சிறப்பு [ அ ] 
பிரகாசம் ; ஒளி மிகுதி [ அ ] 
உதவுபவர் , அன்பர் [ அ ] 
அச்சுறுத்துபவர் [ அ ] 
கருணை , நற்செயல் [ அ ] 
கனவான் , பிரபு [ அ ] 
கொற்றவன் [ ur ] 
வேந்தர் , அரசர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
ஒளிமயமான 

[ அ ] 
நல்வழி அடைந்தவர் [ அ ] 
ஆர்வமுள்ளவர் 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நன்மை செய்பவர் [ அ ] 
அனுப்பப்பட்டவர் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
தலைவர் , அதிபர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
பரிந்து பேசுபவர் [ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
நன்றியுள்ளவர் 

[ அ ] 
இரக்கமுடையவர் அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
சிறப்பு , மேன்மை [ அ ] 
அறிவு படைத்தவர் [ அ ] 


[ அ ] 


324 


( தாவூத்- தானிஷ் 


* ஜபர் 

ஜமால் 
ஜலால் 
ஜலீஸ் 
ஹகீம் 
ஹசன் 
ஹலீம் 
ஹனீப் 


வெற்றி , தேர்வு [ அ ] 
எழில் ; அழகு 

[ அ ] 
உயர்வு , மிகுபுகழ் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
கற்றவர் , மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
மென்மையானவர் [ அ ] 
தவறான மதங்களை 

வெறுப்பவர் [ அ ] 
கருணையுள்ளவர் [ அ ] 
மிகச் சிறந்தவர் [ அ ] 
வாகை சூடுபவர் [ அ ] 
அழகுபடைத்தவர் [ அ ] 


ஹன்னா ன் 
* ஹஸ்ஸான் 
ஹாஷிம் 
ஹசேன் 


தானிஷ் 


* அப்சர் 

அன்வர் 

இக்பால் 
* இமாம் 

உரூஜ் 
கமால் 
கலீம் 
கலீல் 


அறிவு 

[ பா ] 
அதிகாரி ; தலைவர் பா ] 
ஒளிமயமான [ அ ] 
உயர்வு , எழுச்சி [ அ ] 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
உயர்வு , மேம்பாடு [ அ ] 
திறன் , தேர்ச்சி [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
நன்மை , பலன் [ அ ] 
அறிவிப்பாளர் [ அ ] 
அச்சுறுத்துபவர் [ அ ] 
உதவி செய்பவர் [ 
இணையற்றவர் શિ l 
கனவான் ; பிரபு 

[ அ ] 


கிஜர் 


சமர் 


நாசிர் 
* பரீத் 
* பாகர் 


தானிஷ்- திலாவர் ] 


325 


பாரூக் 
* புர்ஹான் 

மக்சூத் 
மதீன் 
மலிக் 
மஜீத் 
மஹ்தி 
மும்தாஜ் 
முனீர் 
மெ அராஜ் 
லுக்மான் 
வஜீர் 
ஜியா 
ஹனர் 


பிரித்து ஆராய்பவர் [ அ ] 
ஆதாரம் , விளக்கம் [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
உறுதியான 

[ அ ] 
வேந்தர் , அரசர் [ அ ] 
மேதகையாளர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமிகுந்த 

[ அ ] 

[ அ ] 
பேரறிஞர் 

[ அ ] 
அமைச்சர் 

[ அ ] 
ஒளி, பிரகாசம் [ அ ] 
கலை . திறமை [ பா ] 


ஏணி 


தியானத் 

அலி 
* அஜ்மல் 


வாய்மை , நம்பிக்கை [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
மிக அழகுள்ளவர் [ அ ] 
நல்லவர் 


ஹசன் 


]િ 


திலாவர் 


* அசத் 
* அமீர் 
* அலி 

அஜீஜ் 
அஹ்மத் 

ஆதம் 
* ஆஜம் 
* இம்தியாஜ் 


துணிவுகொண்டவர் ; 
வீரர் 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
அதிபர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ માં 

[ அ ] 
மேம்பட்டவர் 

[ அ ] 
தனிப்பண்பு 

[ அ ] 


மனிதர் 


326 


[ திலாவர் - தில்தார் 


மணிமுடி 


கமால் 
கான் 
சர்பராஜ் 
சிகந்தர் 
சுல்தான் 
தாஜ் 
பரீத் 
பாஷா 
மும்தாஜ் 
முஹ்சின் 
ரயீஸ் 
வஜீஹ் 
ஹசன் 
ஹசேன் 
ஹைதர் 


திறன் 

[ அ ] 
தலைவர் 

[ பா ] 
தகைசார்ந்த 

[ அ ] 
மக்களை பாதுகாப்பவர் இ 
வேந்தர் ; அரசர் 

[ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
சிறப்பு கொண்டவர் [ அ ] 
நன்மை செய்தவர் [ அ ] 
தலைவர் , பிரபு 

[ அ ] 
கவர்ச்சி மிகுந்தவர் 

[ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
சிங்கம் 


[ 


தில்கஷ் 
* அக்தர் 
* அஜ்மல் 
* தாஜ் 
* நசீம் 
* நிஷாத் 


5555 


மனங்கவருகிற 
நட்சத்திரம் 
மிக 

அழகான 
அரச கிரீடம் 
தென்றல் 
மகிழ்ச்சி ,இன்பம் 
மலர்ச்சோலை 
அழகு , எழில் 
நறுமணம் 


ரியாஜ் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஜமால் 
ஷமீம் 


தில்தார் 


மனதிற்கு சாந்தி அளிக் 
கிற ... 

[ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்பு , கருணை [ அ ] 


* அலி 
* அல்தாப் 


தில் தார்- தில்ஷாத் ] 


327 


அவ்சாப் 
அனீஸ் 
அஜீம் 
அஹ்மத் 
ஆதம் 


ஆலம் 


இஷ்பாக் 
கலீம் 
கோகப் 
சயீத் 
சலீம் 
சிராஜ் 
சுஹேல் 
தல் அத் 
நதீம் 
பாஷா 
ஹசன் 
ஹசேன் 


பண்பு , ஒழுக்கம் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
மேம்பட்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மனிதன் 

[ அ ] 
உலகம் , நிலை [ அ ] 
அன்பு , கருணை [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
இணக்க முடையவர் [ அ ] 
ஒளி விளக்கு 

[ அ ] 
விண்மீன் , நாண்மீன் [ அ ] 
அழகுத் தோற்றம் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
பிரியமானவர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் 

[ அ ] 


தில்ஷாத் 


மனங்கவருகிற 


[ அ ] 


* அக்தர் 
* அப்சர் 
* அலி 
அன்வார் 
அன்ஜும் 
அஹ்மத் 
ஆதில் 


நட்சத்திரம் 
அதிபர் 
உயர்ந்தவர் 
ஒளி , பிரகாசம் 
நட்சத்திரம் 
போற்றப்பட்டவர் 
நீதிமான் , நடுவர் 
உலகம் , நிலை 
உயர்வு , எழுச்சி 
சமாதானம் 


[ பா ] 
[ un ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஆலம் 


இக்பால் 
இஸ்லாம் 


328 


[ தில்ஷாத் - தீன் 


[ அ ] 


உன் வான் 
* கமால் 

கலாம் 
கலீல் 
காஜி 
கோகப் 
சர்வர் 
சுல்தான் 


[ அ ] 


நதீம் 
நஸீம் 
முஹம்மத் 
ரயீஸ் 
ஜபர் 
ஜமால் 
ஹசன் 


தலைப்பு , முதன்மை [ அ ] 
திறன் , தேர்ச்சி 
வசனம் , பேச்சு [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ) 
விண்மீன் 

[ அ ] 
உலகத் தலைவர் [ அ ] 
வேந்தர் , அரசர் 
உதவி அளிப்பவர் [ அ ] 
நண்பர் , தோழர் [ அ ] 
தென்றல் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
வெற்றி , தேர்வு [ அ ] 
எழில் , அழகு 

[ அ ] 
பிரியமானவர் [ அ ] 
அன்புத்தோழர் [ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
வெற்றி , சிறப்பு [ அ ] 
கலை 

[ பா ] 


ஹபீப் 


சேன் 
ஹுமாயூன் 
* ஹுனர் 


தீன் 


மார்க்கம் 


அ 
] 


தீனுல் ஹக் 
அக்பர் 
அஹ்மத் 
ஆலம் 
ஆஜம் 
சாலெஹ் 
முஹம்மத் 


வாய்மையின் மார்க்கம் [ அ ] 
பெரிய 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
உயர்ந்தவன் [ அ ] 
நேர்மையானவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 


TH 


அரபியின் 16 வது , பார்ஸியின் 
TH.19 வது , உருதுவின் 22 வது 

எழுத்து . 


b 


தபீப் 


மருத்துவன் , பேசுபவன் 

[ அ ] 


* அக்பர் 

அர்ஷத் 
அன்வர் 

அஷ்ரப் 
* அஹ்சன் 

அஹ்மத் 
ஆலம் 
நாசிர் 

லுக்மான் 
* ஜகி 
* ஹசன் 
* ஹாஜிக் 


பெரிய , சிறந்த [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
ஒளி மயமான [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் , காலம் [ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
பேரறிஞர் 

[ அ ] 
திறலாளர் 

[ அ ] 
பிரியமானவர் શિ ] 
மூதறிஞர் 

[ அ ] 


தய்யப் 


தூய்மையான 


[ அ ] 


330 


[ தய்யப் 


0 தய்யிபுன் 


அக்ரம் 
அமீர் 
அலி 
அன்வார் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆமில் 
ஆரிப் 
இஸ்லாம் 
இர்ஷாத் 
கலீம் 
கலீல் 
சிராஜ் 
சுஹேல் 
நசீம் 


நபிமணி ( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப் பெயர் [ அ ] 
சிறப்பு கொண்ட [ அ ] 
அதிபர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
பிரபு , கனவான் [ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
சமாதானம் 

[ அ ] 
நற்போதனை [ அ ] 
உரையாடுபவர் [ அ ] 
அன்பர் ; தோழர் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
மென் காற்று 

[ அ ] 
சொல்வளமுள்ளவர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
மே தகையான 

[அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நறுமணம் ; தென்றல் [ அ ] 
உதய சூரியன் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
எழில் ; அழகு 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
வெற்றி , சிறப்பு [ அ ] 


பசீஹ் 


பஷீர் 


மஸ்ஊத் 


முஹம்மத் 
ஷமீம் 
ஷாரிக் 
ஷாஹெத் 
ஜமால் 
ஹகீம் 
ஹசன் 

ஹுசேன் 
* ஹுமாயூன் 


தலீப்- தல் அத் ] 


331 


தலீப் 


தேடுபவர் , விடாமுயற்சி 
செய்பவர் 

[ அ ] 


தல் அத் 


அக்தர் 
அயாஜ் 
அன்வர் 
அஜ்மல் 
ஆபாக் 
இக்பால் 
இர்பான் 
கலீல் 
குர்ஷீத் 
சயீத் 
சாகிப் 
சிராஜ் 
நபீஸ் 
நயீம் 
நஜீப் 
நாதிர் 
பாஷா 
மக்தூம் 
மஹ்மூத் 
மும்தாஜ் 
முனவ்வர் 
முஷீர் 
முஷ்தாக் 
யாமீன் 
22 


எழிற் காட்சி , 
அழகுத் தோற்றம் [ அ ] 
நட்சத்திரம் ; [ பா ] 
விசுவாசமானவர் [ பா ] 
ஒளிமயமான [ அ ] 
மிக அழகான [ அ ] 
வானத்துக் கரைகள் [ அ ] 
மேம்பாடு ; உயர்வு [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
கதிரவன் 

[ பா ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
அரிய ; சிறப்பான [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
போற்றத்தக்க 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்த 

[ அ ] 
ஒளிமயமான 

[ அ ] 

[ அ ] 
ஆர்வம் கொண்டவர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 


ஆலோசகர் 


332 


[ தல் அத் - தாரிக் 


ரியாஜ் 


வகார் 

ஜமீல் 
* ஜியா 
* ஹசன் 


தல்ஹா 


தாசீன் 


தாரிக் 


அக்ரம் 
அமீன் 
அர்ஷத் 
அலி 
அலீம் 
அனீஸ் 
அன்வர் 
அஷ்ரப் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆமிர் 
ஆலம் 
இக்பால் 
இத்ரீஸ் 

இப்றாஹீம் 
* இம்தியாஜ் 


அன்புத் தோழர் [ அ ] 
மலர்ச்சோலை 

[ அ ] 
மேன்மை ; மாண்பு [ அ ] 
எழில்மிக்க , அழகான [ அ ] 
ஒளி , பிரகாசம் [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
தனிச்செடி [ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் 

[ அ ] 
இரவில் வருபவன் ; 
நட்சத்திரம் [ அ ] 
சிறப்பு மிக்க 

[ அ ] 
நம்பிக்கையானவர் 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
யாவும் அறிந்தவர் 
நண்பர் 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
பண்பாளர் 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் , நடுவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் 
உலகம் , காலம் [ அ ] 
உயர்வு ; மேம்பாடு 
கல்வியில் மூழ்கியவர் ( இ ) 
கருணை மிக்க தந்தை ( இ ) 
தனிப் பண்பு [ அ ] 


333 


தாரிக் ) 


இர்பான் 
கமால் 
கலீல் 
சயீத் 
சல்மான் 
சிராஜ் 

சுல்தான் 
* நதீம் 
* நயாஜ் 

நயீம் 
நஜீர் 
நிஷாத் 
பரீத் 
பாஷா 

மன்சூர் 
* மன்னான் 

மஜீத் 
மஹ்மூத் 
மும்தாஜ் 


ஞானம் ; அறிவு [ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
அமைதி ; சமாதானம் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
அதிபர் , ஆளுபவர் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
ஈடுபாடு ; பற்றுறுதி [ பா ] 
பொருள் படைத்தவர் ( அ ) 
அச்சுறுத்துபவர் [ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நன்மை செய்பவர் 

[ அ ] 
மேதகையாளர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளி மயமான [ அ ] 
கதிரெறிக்கின்ற [ அ ] 
வெற்றி கண்டவர் [ அ ] 
உபகாரி 

[ அ ] 
பரிந்து பேசுபவர் [ அ ] 
தனித்த ; இணையற்ற [ அ ] 

[ அ ] 
அழகு படைத்தவர் 

[ அ ] 
வெற்றி , தேர்வு [ அ ] 
எழில் ; அழகு 

[ அ ] 
அன்புத் தோழர் 


முனவ்வர் 
முனீர் 
முஜப்பர் 
முஹ்சின் 


வகீல் 
வஹீத் 
வாஜித் 


அடைபவர் 


ஷகீல் 
ஜபர் 
ஜமால் 
ஜலீல் 


334 


( தாரிக்- தாலிப் 


ஜவ்வாத் 
ஜியா 


ஹகீம் 
ஹசன் 


கொடை வள்ளல் [ அ ] 
ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
கற்றவர் ; அறிஞர் [ அ ] 
சிறந்தவர் 

[ அ ] 
பாதுகாவலர் 

[ அ ] 
மே தகைமை ; வலிமை [ அ ] 
அறிவு ; திறமை શિ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 


ஹபீஜ் 
ஹஷ்மத் 

ஹிக்மத் 
* ஹுசேன் 


] 


தாலே 

அக்தர் 
அன்வர் 
இக்பால் 
குர்ஷீத் 
யார் 
ஹுமாயூன் 


விதி 
நட்சத்திரம் 
ஒளி மயமான 
உயர்வு , எழுச்சி 
கதிரவன் 
அன்புத் தோழர் 
வெற்றி ; சிறப்பு 
விரும்புபவன் ; 
தேடுபவன் 


] 
[ அ ] 


SEEEEEE 


] 


தாலிப் 


[ அ ] 


* அம்ஜத் 
* அர்ஷத் 
* அலி 
* அன்வார் 
* அஷ்ரப் 

அஜீஜ் 
அஹ்மத் 
இக்திதார் 

இர்பான் 
* இர்ஷாத் 
* உரூஜ் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
ஆட்சி ; அதிகாரம் [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
சிறப்பு மொழி [ அ ] 
உயர்வு 

[ அ ] 


தாலிப்- தாஹெர் ) 


335 


* உன் வான் 
* கமால் 

சயீத் 
சுஹேல் 
நிஷாத் 


நூர் 


ஒளிர் 


* ரஷீத் 
* ரஜா 
* ஜபர் 
* ஜலால் 
* ஜியா 

ஹசன் 
ஹிக்மத் 

ஹசேன் 
* ஹுமாயூன் 


தலைப்பு ; முதன்மை [ அ ] 
திறன் ; தேர்ச்சி [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
இச்சை ; விருப்பம் [ அ ) 
வெற்றி ; தேர்வு [ அ ] 
உயர்வு ; சிறப்பு [ அ ] 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
பிரியமானவர் [ அ ] 
அறிவு ; திறமை [ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
வெற்றி ; சிறப்பு [ அ ] 


தாஹா 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் 
பெயர் 

[ அ ] 


தாஹெர் 


0 தாஹெருன் 


அகீல் 
அக்ரம் 
அசீம் 
அதீக் 
அமீன் 
அயாஜ் 


தூயவர் ; புனிதமானவர் 

[ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப்பெயர் [ அ ] 
புத்திமான் 

[ அ ] 
சிறப்பு கொண்ட [ அ ] 
மாண்பு மிக்க 

[ அ ] 
மதிப்பிற்குரியவர் [ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
விசுவாசமானவர் [ ur ) 


336 


நண்பர் 


* அலி 

அனீஸ் 
அன்வார் 
அஸ்லம் 
அஹ்மத் 
இமாம் 
கதீப் 
கமால் 
கலீல் 
காஜி 
சயீத் 
சாலிக் 
பாஷா 
மக்பூல் 
மஸ்ஊத் 
மஹ்மூத் 
முராத் 
முஸ்தபா 


[ தாஹெர்-- துபேல் 
உயர்ந்தவர் 

[ அ ] 

[ அ ] 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
பாதுகாப்பான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
ஆணையாளர் ; நடுவர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
இறையன்பர் [ அ ] 
அதிபர் ; ஆணையாளர் [ பா ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
மே தகையான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 

[ அ ] 
விசுவாசம் உள்ளவர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
இரக்கம் கொண்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உயர்வு ; சிறப்பு [ அ ] 
நல்லவர் 

அ ] 
தவறான மதங்களை 

வெறுப்பவர் [ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
மூலம் ; வழி 


மூமின் 


யாமீன் 


ஷகீல் 


ஷபீக் 
ஷரீப் 

ஜலால் 
* ஹசன் 
* ஹனீப் 


* ஹுசேன் 
துபேல் 


துபேல் ] 


337 


[ அ ] 


ஹசன் 


அக்பர் பெரிய 

[ அ ] 
அக்ரம் சிறப்பு மிக்க 

[ அ ] 
அத்ஹர் 

தூய்மையான [ அ ] 
அன்வர் 

ஒளி மயமான 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
இஜாஜ் அற்புதம் 

[ அ ] 
மக்தூம் 

போற்றத் தக்க [ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
மும்தாஜ் 

உயர்ந்த ; சிறப்பான [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹுசேன் 

அழகு படைத்தவர் [ அ ] 

தூய்மையான [ அ ] 
துஹுருல்லாஹ் ஆண்டவனின் தூயவர் ( அ ) 

உயர்ந்தவர் [ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆதம் மனிதன் 

[ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 

இறையன்பர் [ அ ] 
இஸ்லாம் சமாதானம் 

[ அ ] 
ஹுசேன் 

அழகு படைத்தவர் [ அ ] 


துஹுர் 


அலி 


ஆதில் 
ஆரிப் 


நல்ல மனிதர்கள் சாகத்தான் வேண்டும் ; 
ஆனால் 

மரணத்தால் அவர்களுடைய பெயர்களை 
அழித்துவிட முடியாது . 

- எச் . ஜி . பான் 
புகழார்ந்த பெயர்கள் சாவதற்காகப் பிறக்க 
வில்லை ! 

பிஸ்ட் - கிரீன் ஹாலக் 


N 


9 


அரபியின் 25 வது , பார்சி 

யின் 29 வது 
உருதுவின் 32 வது எழுத்து . 


நகி 


நகீபுத்தீன் 
அலி 
அஷ்ரப் 
அஜ்மத் 
அஹ்மத் 
ஆதம் 
இஷ்பாக் 
சுல்தான் 


கலப்படமில்லாத , 

தூய்மையான [ அ ] 
மார்க்கத்தின் தூயவர் ( அ ) 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
சிறப்பு ; மேன்மை [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மனிதன் 

[ அ ] 
கருணை ; பரிவு શિ ) 
வேந்தர் ; அரசர் [ அ ] 
ஒளி , பிரகாசம் [ அ ] 
அழகு , எழில் [ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
அறிவிப்பாளன் ; 
புகழ்பாடுபவன் [ அ ] 
சிறப்பு மிக்க 

[ அ ] 


நூர் 


* ஜமால் 
* ஹுசேன் 


* அக்ரம் 


நகீப் ) 


339 


* அத்ஹர் 
* அப்ஜல் 
* அமீன் 

அலி 
அன்வார் 
அஜ்மல் 
அஜ்ஹர் 
அஹ்சன் 
அஹ்மத் 


ஆமிர் 
ஆலம் 


இம்தியாஜ் 
இஸ்லாம் 
இஹ்சான் 
காமில் 
சலீம் 
சிராஜ் 
தல் அத் 
தவ்கீர் 
தன்வீர் 
தாரிக் 
தானிஷ் 
மன்னான் 
முக்தார் 
மும்தாஜ் 
முஹம்மத் 
முஹ்சின் 
யாமீன் 
ராஷித் 
ஷப்பீர் 


தூய்மையான 

[ அ ] 
மேன்மை மிக்கவர் [ பா ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
அழகு வாய்ந்த [ அ ] 
ஒளி மயமான [ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் 

[ அ ) 
உலகம் ; காலம் [ அ ] 
தனிச் சிறப்பு [ அ ] 
சமாதானம் 

[ அ ] 
நன்மை ; உபகாரம் [ அ ] 
நிறைவு , முழுமை [ அ ] 
பணிவச்ச முள்ளவர் [ அ ] 
ஒளி ; விளக்கு [ அ ] 
எழிற்காட்சி 

[ அ ] 
மாண்பு ; மதிப்பு [ அ ] 
ஒளிர் 

[ அ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 
அறிவு ; ஞானம் [ ur ] 
நன்மை செய்பவர் 
விரும்பப் பட்டவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நன்மை செய்பவர் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
சிறப்பான 

[ சி ] 


[ அ ] 


340 


ஷாஹெத் 
ஜியா 
ஹசன் 
ஹயாத் 
ஹுசேன் 


[ நகீப்- நசீர் 
சான்றாளர் 

[ அ ] 
ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
வாழ்வு ; உயிர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் 

[ அ ] 
தேர்வு செய்பவர் 

[ அ ] 


நச்காத் 


* அலி 
* 


உயர்ந்தவர் 
பிரியமானவர் 


[ அ ] 
[ அ ] 


ஹசன் 


நக்காஷ் 


வண்ணக்கலைஞர் ; 

சிற்பி [ அ ] 


நசர் 


0 நசருத்தீன் 

நசருல்லாஹ் 
நசருல் ஹக் 


உதவி ; வெற்றி [ அ ] 
மார்க்கத்தின் வெற்றி [ அ ] 
ஆண்டவனின் வெற்றி [ அ ] 
வாய்மையின் வெற்றி [ அ ] 


உதவி செய்பவர் 


[ அ ] 


O நசீருத்தவ்லா நாட்டின் துணைவர் [ அ ] 
நசீருத்தீன் மார்க்கத்தின் உதவியாளர் 

[ அ ] 
நசீருர் ரஹ்மான் இறைவனின் [ அ ] 
நசீருல் ஹக் மெய்ப்பொருளின் [ அ ] 
அக்தர் 

நட்சத்திரம் 
* அப்ரார் 

மரபுப் பண்பாளர் [ அ ] 
* அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
* அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 


நசீர் - நசீஹ்] 


341 


அஹ்மத் 
ஆலம் 
இப்றாஹீம் 
இமாம் 
இர்பான் 
இஷ்பாக் 
இஹ்சான் 
கலீக் 


தகி 


பராஜ் 

பாஷா 
* மக்சூத் 
* மக்தூம் 
* மஹ்தி 
* மஹ்மூத் 
* முராத் 

முஜாஹித் 
முஹம்மத் 
ஷாஹெத் 
ஜலால் 
ஜவ்வாத் 

ஹசன் 
* ஹுசேன் 

ஹுமாயூன் 


போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் ; காலம் શિ l 
கருணை மிக்க தந்தை [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
ஞானம் ; அறிவு 

[ அ ] 
கருணை ; அன்பு [ அ ] 
நன்மை ; உபகாரம் 

[ அ ] 
அன்பானவர் [ அ ] 
இறைவனை பயப்படுபவர் 

[ அ ] 
உயர்வு 

[ அ ] 
அதிபர் ; ஆணையாளர் [ பா ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
போற்றத்தக்க [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் 

Aિ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
போராடுபவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
உயர்வு ; சிறப்பு [ அ ] 
கொடைவள்ளல் શિ ] 
பிரியமானவர் 

શિ ] 
அழகு படைத்தவர் 

[ அ ] 
வெற்றி ; சிறப்பு [ அ ] 


நசீஹ் 


நன்மையை 
பவர் 


விரும்பு 

[ அ ] 


நசீஹுத்தீன் 


மார்க்கத்தின் அன்பர் [ அ ] 


342 


[ நதீம் - நபாசத் 


நதீம் 


அன்பர் ; தோழர் 


[ அ ] 


ஒளி மிக்க 


நதீமுத்தீன் மார்க்கத்தின் அன்பர் [ அ ] 
நதீமுர் ரஹ்மான் இறைவனின் அன்பர் [ அ ] 
நதீமுல்லாஹ் 

[ அ ] 
நதீமுல் ஹக் மெய்ப்பொருளின் , [ அ ] 
நதீமுல் ஹசன் சிறப்புமிக்க 

[ அ ] 
அப்ரார் 

மரபுப் பண்பாளர் [ அ ] 
அப்சர் அதிகாரி , தலைவர் 

[ பா ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆரிப் 

இறையன்பர் [ அ ] 
இக்பால் 

உயர்வு ; எழுச்சி [ அ ] 
இஷ்தியாக் அவர் ; ஆர்வம் [ அ ] 
இஷ்பாக் 

கருணை ; அன்பு [ அ ] 
இஷ்ரத் 

மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
சர்வர் 

உலகத் தலைவர் [ அ ] 
சித்தீக் 

உண்மை உரைப்பவர் [ அ ] 
* தாரிக் நட்சத்திரம் 

[ அ ] 
பாகர் 

கனவான் ; பிரபு [ அ ] 
* மஸ்ஊத் 

மே தகையான [ அ ] 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஹசன் பிரியமானவர் 

[ அ ] 
ஹசேன் 

அழகு படைத்தவர் [ அ ] 
நபாசத் 

சிறப்பு ; மேன்மை [ அ ] 
* அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 


மஹ்மூத் 


நபாசத் - நயாஜ் ] 


343 


* அலி 
* அன்வார் 
* அஹ்மத் 

கலாம் 
மன்ஜர் 


உயர்ந்தவர் 
ஒளி ; பிரகாசம் 
போற்றப்பட்டவர் 
வசனம் ; பேச்சு 
காட்சி ; தோற்றம் 
அறிஞர் ; மேதை 
பிரியமானவர் 
அழகு படைத்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


நபியுன் 


தீர்க்கதரிசி ; நபிமணி 
( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப் பெயர் [ அ ] 


நபீஸ் 


நேர்த்தியான 


[ அ ] 


0 நபீஸுத்தீன் 


* அக்தர் 
* அலி 
* அஹ்மத் 
* இக்பால் 
* இப்றாஹீம் 

சித்தீக் 

ரஜா 
* ஷாஹீன் 

ஜியா 


மார்க்கத்தில் 

நேர்த்தியானவர் [ அ ] 
விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
கருணை மிக்க தந்தை [அ] 
உண்மை பேசுபவர் [ அ ] 
இச்சை , விருப்பம் [ அ ] 

[ பா ] 
ஒளிர் , பிரகாசம் 

[ அ ] 


கருடன் 


நயாஜ் 


ஈடுபாடு ; பற்றுறுதி [ பா ] 


* நயாஜுத்தீன் 


மார்க்கத்தில் பற்றுறுதி 

கொண்டவர் [ அ ] 


344 


[ நயாஜ்- நயீம் 


அலி 
அஹ்மத் 
ஆலம் 
இமாம் 
காவர் 

பர்ஹத் 
* பாஷா 
* ஹசன் 

ஹசேன் 
* ஹைதர் 


உயர்ந்தவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் ; காலம் [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி ( அ ) 
கிழக்கு 
புதிய தன்மை [ அ ] 
அதிபர் ; ஆணையாளர் [ பா ] 
நல்லவர் ; 

[ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


நயீம் 


பொருள் படைத்தவர் 
பேரின்பம் பெற்றவர் [ அ ] 


33 


[ அ ] 


9 


O நயீமுத்தீன் மார்க்கத்தில் பேரின்பம் 

பெற்றவர் [ அ ] 
நயீமுர்ரஹீம் இறைவனின் [ அ ] 
நயீமுர்ரஹ்மான் 

[ அ ] 
நயீமுல்லாஹ் 

[ அ ] 
நயீ முல் ஹக் வாய்மையின் 
நயீமுல் ஹசன் சிறப்பு மிக்க 

[ அ ] 
* அக்தர் விண்மீன் 

[ பா ] 
* அர்ஷத் 

போதனை பெற்றவர் ( அ ) 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வார் 

ஒளி ; பிரகாசம் [ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
இக்பால் 

உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
இப்திகார் 

சிறப்பு ; மேன்மை [ அ ] 
கைசர் பேரரசர் 

[ அ ] 
சதாகத் 

வாய்மை ; உண்மை [ அ ] 


நயீம்- நவ்ரஸ் ) 


345 


* சாதிக் 
* சாஜித் 
* தன்வீர் 

தானிஷ் 
பாகர் 
பாயிக் 
ரயீஸ் 

ஷாஹ் 
* ஜாவீத் 

ஹ - சேன் 
நவாஜிஷ் 


* அலி 
* அஹ்மத் 
* ரஜா 
நவாஜ் 
* அஹ்மத் 
* பாஷா 


உண்மை பேசுபவர் ( அ ) 
தலை வணங்குபவர் [ அ ] 
ஒளிர் ; பிரகாசம் [ அ ] 
அறிவு ; ஞானம் ( பா ) 
கனவான் ; பிரபு [ அ ] 
மேன்மை மிக்கவன் [ அ ] 
தலைவர் ; அதிபர் [ அ ] 
அரசர் ; வேந்தர் શિ ] 
நிரந்தரமான் [ பா ] 
அழகு படைத்தவர் 

[ அ ] 
நடத்தை நயம் ; 
அன்புச் செயல் 

[ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
விருப்பம் 

[ அ ] 
ஆதரிப்பவர் 

[ பா ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
நற்செய்தி 

[ அ ] 
விரும்பத் தக்க [ அ ] 
உலகம் ; நிலை [ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
நிறைவு ; வளமை [ அ ] 
வள்ளல் ; அழகானவர் 

[ அ ] 
புதிதான , வாலிபமான 

[ அ ] 


நவீத் 


அஹ்சன் 
* ஆலம் 
* இஷ்ரத் 

பர்கத் 
நவ்பல் 


நவ்ரஸ் 


346 


[ நவ்ரஸ் - நவ்ஷாத் 


* அக்தர் 
* ஜமால் 

ஜியா 


நட்சத்திரம் , விண்மீன் [ பா ] 
எழில் ; அழகு 

[ அ ] 
ஒளிர் ; பிரகாசம் 

[ அ ] 


நவ்வாப் 


அக்ரம் 
அலி 
அஹ்மத் 
இக்பால் 
காஜி 
தவ்கீர் 
பாரூக் 
மஸ்ஊத் 
மஹ்மூத் 
மு அஜ்ஜம் 
ரஷீத் 
ஹகீம் 
* ஹசன் 
ஹுசேன் 


அதிபர் ; ஆணையிடுபவர் 

[ அ ] 
சிறப்புமிக்க 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
மாண்பு ; மதிப்பு [ அ ] 
பிரித்து ஆராய்பவர் [ அ ] 
மேதகையான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
அறிஞர் ; மேதை 

[ அ ] 
பிரியமானவர் [ அ ] 

[ அ ] 


அழகானவர் 


நவ்ஷாத் 


புத்துணர்ச்சி பெற்ற ; 
இன்பம் கண்ட [ பா ] 


அலி 
அஷ்ரப் 
ஜபர் 
ஜமீல் 
ஹசன் 
ஹுசேன் 


உயர்ந்தவர் 
பண்பாளர் 
வெற்றி ; தேர்வு 
அழகு ; எழில் 
பிரியமானவர் 
அழகுபடைத்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


நஸீம் - நஜம் ] 


347 


நஸீம் 


குளிர்ந்த மென்காற்று 

[ அ ] 


[ அ ] 
[ அ ] 


நஸீமுத்தவ்லா நாட்டின் தென்றல் 
நஸீமுத்தீன் மார்க்கத்தின் 
நஸீமுல் 

ஆரிபைன் இறையன்பர்களின் 
நஸீமுல் ஹக் 

வாய்மையின் 
* அத்ஹர் 

தூய்மையான 

உயர்ந்தவர் 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் 
* இஷ்ரத் 

மகிழ்ச்சி , இன்பம் 
நிஷாத் 
பர்ஹத் 

பேரின்பம் 
ஜமால் 

எழில் , அழகு 
* ஹூசேன் 


அலி 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ) 
[ அ ] 


23 


அழகானவர் 


நஜம் 


நட்சத்திரம் 


[ அ ] 


[ அ ] 
[ அ ] 


நஜமுத்தீன் மார்க்கத்தின் விண்மீன் 

[ அ ) 
நஜமுல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
நஜமுல் ஹுதா நேரிய வழியின் 

[ அ ] 
அப்ரார் 

மரபுப் பண்பாளர் 
அமீன் 

நம்பிக்கையானவர் 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் ஒளி மிக்க 

[ அ ] 
அஹ்மத் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
இக்பால் 

உயர்வு , எழுச்சி [ அ ] 
இஸ்லாம் சமாதானம் 

[ அ ] 
23 


ஆலம் 


348 

நஜம் - நஜீப் 
தல் அத் எழிற்காட்சி 

[ அ ] 
மஹ்பூப் 

விருப்பம்படுபவர் [ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முனீர் கதிரெறிக்கின்ற 

[ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
நஜர் 

வேண்டுதல் ; பரிசு [ அ ] 
நஜருத்தீன் மார்க்கத்தின் பரிசு . [ அ ] 
நஜருல் இஸ்லாம் இஸ்லாத்தின் பரிசு [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் ; காலம் 

[ அ ] 
இக்பால் 

உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
முஹம்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
சிறப்பு மிக்கவர் 

[ அ ] 
ஹுசேன் அழகு படைத்தவர் 

[ அ ] 
நஜாகத் 

மென்மை ; நளினம் [ அ ] 
அக்தர் 

நட்சத்திரம் 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
ஹசேன் அழகு பெற்றவர் 

[ அ ] 
நஜாபத் 

பண்பு ; மேன்மை [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* கான் தலைவர் 

[ பா ] 
நஜீப் 

மேன்மைமிக்கவர் ; 

தவச்சீலர் [ அ ] 


ஹசன் 


[ பா ] 


நஜீப்- நஜீர் ] 


349 


அலி 
அன்வர் 


ஆலம் 


0 நஜீபுர் ரஹ்மான் இறைவனின் பண்பாளர் 

[ அ ] 
O நஜீபுல்லாஹ் 

[ அ ] 
நஜீபுல் ஹக் மெய்ப்பொருளின் , [ அ ] 
நஜாபத் கான் 

மேன்மைமிக்க தலைவர் [ அ ] 
அம்ஜத் உயர்ந்தவர் 

[ அ ] 
அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளி மிகுந்த 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 

உலகம் ; காலம் [ அ ] 
காஜி 

ஆணையாளர் : நடுவர் [ அ ] 
சர்வர் 

உலகத் தலைவர் [ அ ] 
சித்தீக் 

உண்மை பேசுபவர் [ அ ] 
சுல்தான் 

வேந்தர் ; அரசர் [ அ ] 
ஒளிர் ; பிரகாசம் 

[ அ ] 
தாரிக் 

விண்மீன் ; நட்சத்திரம் [ அ ] 
நயாஜ் பற்றுறுதி 

[ பா ] 
பாதெஹ் 

வெற்றி வீரர் [ அ ] 
பாஜில் 

கற்றவர் ; அறிந்தவர் [ அ ] 
மஸ்ஊத் 

மேதகையான [ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஹ - சேன் அழகுபடைத்தவர் 

[ அ ] 
நஜீர் 

உதாரணம் 

[ அ ] 
நஜீருத்தீன் மார்க்கத்தின் 

உதாரணம் [ அ ] 
நஜீருல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
அப்ரார் மரபுப் பண்பாளர் 

[ அ ] 
அமீன் - நம்பிக்கையானவர் 

[ அ ] 


தன்வீர் 


350 


[ நஜீர்- நஜீர் 


அலி 
அஹ்மத் 
இக்பால் 
இர்ஷாத் 
சலீம் 
பாஜில் 

மஹ்தி 
* முஷ்தாக் 

லயீக் 
* ஹுசேன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மேம்பாடு ; உயர்வு 

[ அ ] 
நற்போதனை [ அ ] 
மரபொழுங்குள்ளவர் [ அ ] 
கற்றவர் ; அறிந்தவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
ஆர்வமுள்ளவர் [ அ ] 
திறலாளர் 

[ அ ] 
எழில் மிகுந்தவர் [ அ ] 


நஜீர் 


அச்சுறுத்துபவர் ; 

எச்சரிப்பவர் [ அ ] 


O 


நஜீருன் 


0 நஜீருத்தீன் 


[ பா ] 


நஜீருல்லாஹ் 
நஜீருல் ஹக் 
அக்தர் 

அப்ஜல் 
* அர்ஷத் 

அலி 
* அஹ்மத் 
* ஆதில் 
* ஆபித் 
* ஆரிப் 
* இர்பான் 
* இஜ்லால் 
* காஜி 


நபிமணி ( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப்பெயர் [ அ ] 
மார்க்கத்தின் 

அச்சுறுத்துபவர் [ அ ] 
இறைவனின் [ அ ] 
மெய்ப்பொருளின் , [ அ ] 
நட்சத்திரம் 

[ பா ] 
மேன்மையாளர் 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
கடவுட் பற்றுள்ளவர் [ அ ] 
இறையன்பர் [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
மேன்மை , சிறப்பு [ அ ] 
ஆணையாளர் ; நடுவர் [ அ ] 


நஜீர்- நாசிர் ] 


351 


கைசர் 
சாலிக் 


தாஹெர் 
பஹீம் 
மலிக் 
மஹ்மூத் 
முபாரக் 
முர்ஷத் 
முஜாஹித் 
முஹம்மத் 
வஹீத் 
ஹசேன் 


பேரரசர் 

[ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
உண்மை பேசுபவர் [ அ ] 
தூய்மையானவர் [ அ ] 
அறிவுபடைத்தவர் [ அ ] 
வேந்தர் ; அரசர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பேறுபெற்றவர் બો] 
வழிகாட்டி 

[ அ ] 
போராடுபவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தனித்த , இணையற்ற [ அ ] 
எழில் கொண்டவர் [ அ ] 


நாசிர் 


உதவி செய்பவர் 


[ அ ] 


நாசிருன் 


OO 


நாசிருத்தவ்லா 


நாசிருத்தீன் 


நாசிருல் முல்க் 

அமீன் 
* அலி 

அஷ்ரப் 
அஜீம் 
அஹமத் 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் [ அ ] 
நாட்டுக்கு உதவி 

செய்பவர் [ அ ] 
மார்க்கத்தின் 

தொண்டர் ( அ ) 
நாட்டின் 

[ அ 
நம்பிக்கையானவர் [ அ 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் ; நிலை [ அ ] 
உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 


ஆலம் 


இக்பால் 
இமாம் 


352 


[ நாசிர் 


* கலீல் 

கான் 
காஜி 
காஜி 
சல்மான் 
சஜ்ஜாத் 
சுஹேல் 


பரீத் 
* பர்வேஜ் 

பஜல் 
மக்பூல் 
மலிக் 
மஹ்தி 
மஹ்மூத் 
முஅஜ்ஜம் 
முக்தார் 
முபஷ்ஷிர் 
மும்தாஜ் 
முஸ்தபா 


அன்புத் தோழர் [ அ ] 
தலைவர் 

( து ) 
ஆணையாளர்; நடுவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
அமைதி ; சமாதானம் [ அ ] 
தலை வணங்குபவர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
றைவனுக்குப் 

பயப்படுவர் [ அ ] 
இணையற்றவர் அ ) 
வெற்றி வீரர் 

[ பா ] 
கருணை ; நற்செயல் [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
வேந்தர் ; ஆட்சியாளர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் ( அ ) 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நற்பேறுபெற்றவர் ( அ ) 
தலைவர் ; ஆட்சியாளர் ( அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
பரிவுள்ளவர் 

[ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
அமைச்சர் 

[ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 


** 


* 


முஹம்மத் 
யாமீன் 
ரயீஸ் 
ரஷீத் 
லதீப் 
வதூத் 
வஜீர் 
வாசிப் 


நாசிர்- நாதிர் ) 


353 


* ஷஹ்ஜாத் 
* ஹுசேன் 


இளவரசர் 
அழகு படைத்தவர் 


[ அ ] 
[ அ ] 


நாதிக் 


தீர்மானிக்கப் பட்ட , 
உறுதியான ; பேசுபவர் 

[ அ ] 


நாதிகுன் 


அமீன் 
அலி 
அஜீம் 
அஹ்மத் 
இமாம் 
இம் தியாஜ் 
கலீல் 
பஷீர் 
புர்ஹான் 
முஷீர் 

ஜலால் 
* ஹகீம் 

ஹசன் 


பேசுபவர் ; நபிமணி ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 

பெயர் [ அ ] 
நம்பிக்கையானவர் શિ ] 
உயர்ந்தவர் 
மேம்பட்டவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
தனிச்சிறப்பு [ அ ] 
நண்பர் ; தோழர் શિ 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
விளக்கம் ; விவா தம் [ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
மிகுபுகழ் ; மாண்பு [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 


நாதிர் 


அரிய ; சிறந்த 


[ அ ] 


அலி 
ஆதம் 

சுஹேல் 
* தாஜ் 
* பஜல் 


உயர்ந்தவர் 
மனிதன் 
விண்மீன் 
முடிஅணி ; கிரீடம் 
அருள் ; கருணை 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
શિ l 
[ அ ] 


354 


[ நாதிர் - நாயாப் 


* மஹ்மூத் 

ஷாஹ் 
ஷிஹாப் 
ஜமால் 
ஜலால் 
ஹகீம் 
ஹசேன் 


போற்றப் பட்டவர் [ அ ] 
அதிபர் ; ஆணையாளர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
எழல் ; அழகு 

[ அ ] 
சிறப்பு ; மாண்பு [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
அழகு கொண்டவர் 

[ அ ] 


நாபிகா 


சொல் வளம் பெற்றவர் 
சிறப்பு மிக்கவர் [ அ ] 


நாபே 


பலன் அளிப்பவன் [ அ ] 


( 0 அந்நாபிவு 


ஆண்டவனின் குணப் 

பெயர் [ அ ] 


0 அப்துந் நாபே 


அடியான் [ அ ] 


நாயாப் 


அரிய : கிடைக்கப் 

பெருத [ பா ] 


0 நாயாபுத்தீன் 


* அக்தர் 
* அலி 
* அஹ்மத் 
* இர்பான் 
* இஷ்ரத் 

சுஹேல் 
* தாஜ் 
* முஹ்சின் 


மார்க்கத்தில் சிறந்தவர் 

[ அ ] 
விண்மீன் 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
மணிமுடி ; கிரீடம் [ அ ] 
நலஞ் செய்கிறவர் [ அ ] 


நாயாப் - நாஜிம் ] 


355 


ஜமால் 
* ஹகீம் 

ஹுசேன் 


எழில் ; அழகு 
அறிஞர் ; கற்றவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


நாயிப் 


ஆட்பேர் ; பகர ஆள் 

[ அ ] 


உயர்ந்தவர் 


* அலி 

ஹுசேன் 


[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


நாஜான் 


பெருமை கொள்பவன் 

[ பா ] 


[ பா ] 


* அக்தர் 

அலி 
அஜீஜ் 
பஹீம் 


நட்சத்திரம் 
உயர்ந்தவர் 
மனங்கவர்ந்தவர் 
அறிவு படைத்தவர் 
அன்புத் தோழர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹபீப் 


நாஜித் 


வீரர் ; கடின வேலை 

செய்பவர் [ அ ] 


நாஜிம் 


ஏற்பாடு செய்பவர் ; 

நிர்வாகி [ அ ] 


நாஜிமுத்தவ்லா நாட்டின் நிர்வாகி [ அ ] 
0 நாஜிமுத்தீன் மார்க்கத்தின் மேலாளர் 

[ அ ] 
அப்பாஸ் சீரும் சிங்கம் 

[ அ ] 
அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 


356 


நாஜிம் - நாஜிர் 


ஆதில் 
இக்பால் 
கபீல் 
கலீல் 
சர்வர் 

சல்மான் 
* சிகந்தர் 

சித்தீக் 
சுல்தான் 


தகீ 


* பய்யாஜ் 
* பரீத் 
* பாகர் 

பாஷா 
* மஹ்தி 
* மஹ்மூத் 

முஹம்மத் 
* ரயீஸ் 
* ஷரீப் 
* ஜலீல் 
* ஹசன் 
* ஹுசேன் 


நீதிமான் ; நடுவர் [ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
பொறுப்புள்ளவர் [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
உலகத் தலைவர் [ அ ] 
அமைதி : சமா தானம் [ அ ] 
மக்களை பாதுகாப்பவர் [ இ ] 
உண்மை உரைப்பவர் [ இ ] 
வேந்தர் , அரசர் [ அ ] 
பய பக்தியாளர் [ அ ] 
வண்மையுடையவர் [ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
அதிபர் ; ஆணையாளர் [ பா ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 
பிரபு ; அதிபர் [ அ ] 
நெறி தவருதவர் [ அ ] 
மதிப்பு மிகுந்தவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 


நாஜிர் 


காணுபவர் 


அமீன் 
அலி 

அனீஸ் 
* அன் வார் 
* அஹ்மத் 
* ஆலம் 


நம்பிக்கையானவர் 
உயர்ந்தவர் 
நண்பர் ; தோழர் 
ஒளி ; பிரகாசம் 
போற்றப்பட்டவர் 
உலகம் ; நிலை 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ 
[ அ ] 


நாஜிர் - நிசார் ] 


557 


* சுஹேல் 


தல் அத் 
ஜாமல் 
ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


நட்சத்திரம் 
கடவுட்பற்றுள்ளவர் 
எழிற்காட்சி 
அழகு : எழில் 
அறிஞர் ; கற்றவர் 
நல்லவர் 
அழகு படைத்தவர் 


அ 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


நாஜிஷ் 


பெருமை 


[ பா ] 


நாஹின் 


இல்லை என்பவர் ; 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் 

[ அ ] 


நிசார் 


காணிக்கை ; அர்ப்பணம் 


[ அ ] 


OO 


நிசாருல் ஹக் 


* அர்ஷத் 
* அலி 
* அஹ்மத் 
* ஆபித் 


[ அ / 


ஆரிப் 


வாய்மையின் காணிக்கை 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
இறையன்பர் 
கடவுட் பற்றுள்ளவர் [ அ ] 
உலகம் ; காலம் [ அ ] 
அன்பு பாராட்டுபவன் [ அ ] 
கருணைமிக்க தந்தை இ 
ஞானம் ; அறிவு [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
புகழ்பாடுவது 

[ அ 


ஆலம் 
ஆஷிக் 
இப்றாஹீம் 
இர்பான் 

கலீல் 
* தவ்சீப் 


358 


நிசார் - நிஜாத் 


[ அ ] 


அலி 


* முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
ஹுசேன் 

அழகு பெற்றவர் ( அ ) 
ஹைதர் 

சிங்கம் 
நியாமத் 

செழிப்பு: அருள் [ அ ] 
நியாமதுல்லாஹ் ஆண்டவன் அருள் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
நிஷாத் 

மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
நிஷாதுத்தீன் மார்க்கத்தின் இன்பம் ( அ ) 
நிஷாதுல் ஈமான் நம்பிக்கையின் [ அ ] 
நிஷாதுல் ஹசன் மிகச் சிறந்த மகிழ்ச்சி [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் பிரகாசமான 

[ அ ] 
அஜ்மல் 

மிக அழகான [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆலம் 

உலகம் ; காலம் ; நிலை [ அ ] 
* இக்பால் 

உயர்வு ; எழுச்சி [ அ ] 
* கமால் 

திறன் ; தேர்ச்சி [ அ ] 
* காவர் கிழக்கு 

[ பா ] 
* சல்மான். 

அமைதி ; சமாதானம் [ அ ] 
* சுஹேல் விண்மீன் 

[ அ ] 
* தவ்கீர் 

மாண்பு ; மதிப்பு [ அ ] 
பஷீர் 

நற்செய்தி தருபவர் [ அ ] 
* முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
* ஜாவீத் 

நிலைத்து நிற்கிற [ அ ] 
* ஹசன் நல்லவர் 

[ அ ] 
நிஜாத் 

மீட்பு , விடுதலை [ அ ] 
O நிஜாதுல்லாஹ் இறைவனின் மீட்பு 

பெற்றவர் [ அ ] 


361 


நிஜாத்- நிஜாம் ] 


நிஜாம் 


தொடர்ச்சி ; அடிப்படை ; 

அமைப்பு [ அ ] 


33 


அலி 


ஆரிப் 


நிஜாமுத்தீன் மார்க்கத்தின் அமைப்பு [ அ ] 
நிஜாமுர் 

ஆண்டவனின் 
ரஹ்மான் 

சீரிய ஆட்சி [ அ ] 
நிஜாமுல் முல்க் நாட்டின் 

[ அ ] 
நிஜாமுல்லாஹ் ஆண்டனின் 

[ அ ] 
நிஜாமுல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
அக்பர் பெரிய 

[ அ ] 
* அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
இக்பால் 

உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
இஷ்பாக் 

கருணை ; அன்பு શિ ) 
காமில் 

நிறைவுள்ளவர் [ அ ] 
குர்ஷீத் கதிரவன் 

[ பா ] 
சயீத் 

நற்பேறு பெற்றவர் [ அ ] 
சர்வர் 

உலகத் தலைவர் [ அ ] 
சாலிக் 

கடவுட்பற்றுடையவர் ( அ ) 
சித்தீக் 

உண்மை மொழிபவர் [ அ ] 
தவ்லத் செல்வம் 

[ அ ] 
பர்ஹத் புதிய தன்மை 

[ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
அதிபர் ; தலைவர் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹுசேன் 

[ அ ] 


ரயீஸ் 
ஹசன் 


அழகானவர் 


360 


( நிஹால் - நுஸ்ரத் 


நிஹால் 


மகிழ்ச்சியான ; புதிதான 


* ஜபர் 
* ஜியா 

ஹசன் 
ஹ - சேன் 


வெற்றி ; தேர்வு 
ஒளி ; பிரகாசம் 
நல்லவர் 
அழகானவர் 


[அ ] 
[ அ ] 
[ அ ] 


[ அ ] 


நுத்ரத் 


புதுமை 


[ அ ] 


நுஸ்ரத் 


உதவி ; வெற்றி 


[ அ ] 


நுஸ்ரதுல்லாஹ் ஆண்டவனின் 

வெற்றி [ அ ] 
நுஸ்ரதுல் ஹக் மெய்ப்பொருள் , 

[ அ ] 
* அக்தர் விண்மீன் 

[ பா ] 
அக்பர் பெரிய 

[ அ ] 
அதீக் 

மதிப்பிற்குரியவர் [ அ ] 
அமீர் 

ஆணையிடுபவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அனீஸ் 

நண்பர் ; தோழர் [ அ ] 
அஜீம் மேம்பட்டவர் 

[ அ ] 
ஆதம் மனிதன் 

[ அ ] 
ஆமிர் 

நிர்மாணிப்பவர் [ அ ] 
ஆரிப் 

இறையன்பர் ; ஞானி [ அ ] 

உலகம் ; நிலை [ அ ] 
இக்திதார் ஆட்சி ; அதிகாரம் [ அ ] 
இக்பால் 

உயர்வு ; எழுச்சி [ அ ] 
இப்றாஹீம் கருணைமிக்க தந்தை [ இ ] 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி [அ ] 
* இஷ்பாக் கருணை ; அன்பு [ அ ] 


ஆலம் 


நுஸ்ரத்-நூர்] 


361 


கமால் 
கலீல் 
காஜி 
பஷீர் 
மஹ்முத் 
முபீன் 
முனீர் 
ரயீஸ் 
ஜலால் 
ஜூஹூர் 
ஹகீம் 
ஹசன் 
ஹசேன் 


திறமை ; தேர்ச்சி [ அ ] 
நண்பர் ; தோழர் 

[ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நற்செய்தி அளிப்பவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வெளிப்படையான [ அ ] 
ஒளிமிகுந்த 

[ அ ] 
தலைவர் ; கனவான் [ அ ] 
மாண்பு ; சிறப்பு [ அ ] 
வெளிப்படை 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
[ அ ] 


* 


அழகானவர் 


நூர் 


நூருன் 


O 


ஒளிர் ; ஜோதி [ அ ] 
அந்நூரு 

இறைவனின் 

குணப்பெயர் [ அ ] 
அப்துந் நூரு 

அடியான் 

[ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர் 

களின் சிறப்புப்பெயர் [ அ ] 
நூர் இலாஹி படைத்தவனின் ஒளி [ அ ] 
நூருத்தீன் 

மார்க்கத்தின் ஒளி [ அ ] 
நூருர் ரஹீம் 

ஆண்டவனின் ஒளி [ அ ] 
நூருர் ரஹ்மான் 

[ அ ] 
நூருல் ஆலம் 

உலகத்தின் ஒளி [ அ ] 
நூருல் ஆரிபைன் மெய்ஞ்ஞானிகளின் 

ஒளி [ அ ] 
நூருல் இமாம் தலைவரின் ஒளி [ அ ] 
நூருல் இஸ்லாம் இஸ்லாத்தின் ஒளி [ அ ] 
நூருல் ஐன் 

கண்களின் ஒளி [ அ ] 


OOO 


நூருஸ் 


362 

( நூர் - நூஹ் 
நூருல் கரீம் 

ஆண்டவனின் ஒளி [ அ ] 
நூருல்லாஹ் 

[ அ ] 
நூருல் ஹசன் மிக அழகான 

[ அ ] 
நூருல் ஹுதா நேர் வழியின் [ அ ] 
நூருஸ் ஸப்பாஹ் கதிரெறிக்கின்ற [ அ ] 

இறையன்பர்களின் 
ஸாஜிதைன் 

ஒளி [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* இர்பான் 

ஞானம் ; அறிவு [ அ ] 
* கலீல் 

நண்பர் ; தோழர் [ அ ] 
காஜி 

ஆணையாளர் ; நடுவர் [ அ ] 
* சல்மான் 

அமைதி ; சமா தானம் [ அ ] 
* தவ்ஹீத் 

இறைவன் ஒருவனே 

என்ற கொள்கை [ அ ] 
பாஷா 

அதிபர் ; ஆணையாளர் [ பா ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ [ 
முஹ்சின் உபகாரி 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
நூஹ் 

நீண்ட நாள் வாழ்ந்தவர் 


ஹகீம் 


ஹபீப் 


* முஹம்மத் 


போற்றப்பட்டவர் 


[ அ ] 


B 


அரபி , உருது , பார்சி 
மொழிகளின் இரண்டாவது 

எழுத்து 


ப ஆருன் 


நலஞ் செய்கிறவர் ; 


நபிமணி ( ஸல் ) அவர்க 
ளின் சிறப்புப்பெயர் [ அ ] 
அதிர்ஷ்டம் ; நற்பேறு 

[ பா ] 


பக்த் 


O குஷ்பக்த் 
பக்தியார் 


நற்பேறு பெற்றவர் [ பா ] 
அதிருஷ்டசாலி [ பா ] 


அஹ்மத் 
* ஆரிப் 

நவ்ஷாத் 


போற்றப்பட்டவர் அ 
கடவுட் பற்றுள்ளவர் [ அ ] 
மகிழ்ச்சி பெற்றவர் [ பா ] 


பக்ஷந்தா 


தருபவன் ; மன்னிப் 
பவன் ; ஆண்டவன் [ பா ] 


பக்ஷி 


அளிப்பவர் ; சேனாதிபதி 

[ பா ] 


24 


364 


( பக்ஷ் - பதர் 


பக்ஷ் 


அளிப்பது ; மன்னிப்பது ; 

கொடை [ அ ] 


( இதைப் பெயருக்குக் கடைசியில் சேர்த்துக் 
கொள்வதுண்டு . அல்லாஹ் பஷ், ரசூல் 
பஷ், யாசீன் பஷ் , காதர் பஷ், ஹாமித் 

பஷ், வசீபக்ஷ் என்பவை போல் ) 
பசீர் 

காணுபவன் , ஆண்டவ 
னின் குணப் பெயர் [ அ ] 


O அப்துல் பசீர் 

பசீருத்தீன் 


O பசீருல்லாஹ் 


அடியான் [ அ ] 
மார்க்கத்தின் 

ஆய்வாளன் [ அ ] 
இறைவனின் 

பார்வைக்குரியவன் [ அ ] 
வாய்மையின் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் 
நீதிமான் , நடுவர் [ அ ] 
உலகம் ; காலம் [ அ ] 
உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 

[ அ ] 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
கற்றவர் ; மேதை 

[ அ ] 


பசீருல் ஹக் 

அலி 
* அஷ்ரப் 
* அஹ்மத் 

ஆதில் 
ஆலம் 
இக்பால் 
இமாம் 
முஹம்மத் 
ஷாஹெத் 
ஜமால் 

ஜியா 
* ஹகீம் 


[ அ ] 


எழில் : அழகு 


பதர் 


முழுநிலா ; 14 ம் நாள் 

சந்திரன் [ அ ] 


பதர் - பர்கத் ) 


365 


13 


33 


33 


ஆலம் 


0 பதருத்தீன் மார்க்கத்தின் 

வெண்ணிலா [ அ ] 
பதருத் துஜா நேர் வழியின் [ அ ] 
பதருல் ஆபிதைன் இறையன்பர்களின் ,. [ அ ] 
பதருல் ஆரிபைன் 

[ அ ] 
பதருல் இஸ்லாம் மார்க்கத்தின் [ அ ] 
பதருல் ஹக் 

மெய்ப் பொருளின் , [ அ ] 
பதருல் ஹசன் மிகச் சிறப்பான 

[ அ ] 
பதருஸ் ஸலாம் 

[ அ ] 
அன்வார் 

ஒளிக் கதிர்கள் [ அ ] 

உலகம் ; காலம் [ அ ] 
* இக்பால் 

உயர்வு ; எழுச்சி શિ ] 
முனீர் 

ஒளி மயமான શિ 
வஸீம் அழகான 

[ அ ] 
ஹுசேன் எழில் கொண்டவர் 

[ அ ] 
அல் - பதீயூ 

வெளிப்படையானவன் ; 

புதுமையானவன் 
ஆண்ட வனின் குணப் 

பெயர் [ அ ] 
அப்துல் பதீய் 

அடியான் [ அ ] 
0 பதீயுத்தீன் மார்க்கத்தின் 

புதுமையாளர் [ அ ] 
பதீயுல்லாஹ் இறைவனின் [ அ ] 
பதீயுஜ் ஜமான் உலகின் 

શિ 
பதீய் ஹுசேன் 

அழகு படைத்த 

புதுமையானவன் ( அ ) 
பர்கத் 

நிறைவு ; வளமை [ அ ] 


பர்கதுல்லாஹ் 


ஆண்டவனின் அருள் [ அ ] 


366 


( பர்கத்- பஷர் 


அன்வர் 


பர்காத் அஹ்மத் வாழ்வின் செம்மைகள் [ அ ] 
* அலி 

உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளி மயமான 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 

உலகம் ; நிலை [ அ ] 
இஸ்லாம் சமாதானம் 

[ அ ] 
இஷ்பாக் 

கருணை ; அன்பு [ அ ] 
கலீல் 

நண்பர் ; தோழர் [ அ ] 
நபீஸ் 

நேர்த்தியான [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 


ஆலம் 


ஹசன் 


அல்பர்ரு 


நன்மை பொழிபவன் 
ஆண்டவனின் 

பெயர் [ அ ] 


குணப் 


0 அப்துல் பர் 


ஆண்டவனின் 

அடியான் [ அ ] 
ஒரு நட்சத்திரம் [ அ ] 


பர்ஜீஸ் 


* அக்தர் 
* அலி 

அன்வர் 
அஹ்மத் 
இக்பால் 
உரூஜ் 
கலீல் 
மஹ்மூத் 
முனீர் 
ஹசன் 


விண்மீன் 
உயர்ந்தவர் 
பிரகாசமான 
போற்றப்பட்டவர் 
உயர்வு ; மேம்பாடு 
உயர்வு 
அன்புத் தோழர் 
போற்றப்பட்டவர் 
பிரகாசமான 
பிரியமானவர் 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


பஷர் 


மனிதன் 


[ அ ] 


பஷர் - பஷீர் ] 


367 


நண்பர் 


* அப்ஜல் 

அமீன் 
அலி 
அனீஸ் 
அஹ்மத் 
காஜி 
நவாஜ் 
முஅஜ்ஜம் 
முக்ததிர் 
ஹசேன் 
ஹைதர் 


மேன்மைக்குரியவர் [ பா ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
வாரி வழங்குபவர் 
உயர்ந்த 

( அ ) 
அதிகாரமுள்ளவர் [ அ ] 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


அழகானவர் 


பஷீர் 


நற்செய்தி அளிப்பவர் 

[ அ ] 


பஷீருன் 


0 பஷீருத்தீன் 


33 


31 


பஷீருல்லாஹ் 
பஷீருல் ஹக் 
பஷீருல் ஹசன் 
அகீல் 
அக்தர் 
அக்பர் 
அக்லாக் 
அப்ஜல் 
அமீர் 
அமீன் 
அம்ஜத் 
அலி 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் ( அ ) 
மார்க்கத்தின் நற்செய்தி 

தருபவர் [ அ ] 
இறைவனின் [ அ ] 
வாய்மையின் [ அ ] 
சிறப்புமிக்க 

[ அ ] 
புத்திமான் 

[ அ ] 
விண்மீன் 
பெரிய 

[ அ ] 
பண்பு ; ஒழுக்கம் 

[ அ . 
மேன்மையானவர் [ அ ] 
அதிகாரி ; தலைவர் 

[ பா ] 
நம்பிக்கையானவர் 

[ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 


| 368 


[ பஷீர் 


[ அ ] 


அல்தாப் 
அன்சர் 
அன்வர் 
அஷ்ரப் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆரிப் 
ஆலம் 
இக்பால் 
இக்ராம் 
இத்ரீஸ் 
இமாம் 
இம் தியாஜ் 
இர்பான் 
இஸ்லாம் 
இஸ்ஹாக் 
இஷ்பாக் 
இஹ்சான் 
ஈசார் 
கதீப் 
கமால் 
கலாம் 
கலீக் 
கலீம் 
காஜி 
காஜி 

சயீத் 
* சர்வத் 

சர்வர் 
சல்மான் 


கருணை ; பரிவு [ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
இறையன்பர் 
உலகம் : காலம் [ அ ] 
உயர்வு ; எழுச்சி 

[ அ ] 
கொடை ; அன்பளிப்பு [ அ ] 
போதகர் ; கல்விமான் ( இ ) 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
தனிச்சிறப்பு [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
சமாதானம் 

[ அ ] 
சிரிப்பவர் 

[ இ ] 
கருணை ; பரிவு [ அ ] 
நன்மை ; உபகாரம் [ அ ] 
தியாகம் 

[ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
வசனம் ; பேச்சு 

[ அ ] 
அன்பானவர் 

[ அ ] 
உரையாடுபவர் [ அ ] 
ஆணையாளர் ; நடுவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நற்பேறுபெற்றவர் [ அ ] 
செழிப்பு ; வளமை [ அ ] 
உலகத் தலைவர் [ அ ] 
சமா தானம் 

[ அ ] 


பஷீர்- பஹாவுல்லாஹ் ] 


369 


சாதிக் 
தாரிக் 
நிஷாத் 
மக்பூல் 
மக்தூம் 
மஹ்தி 
மஹ்மூத் 
மு அஜ்ஜம் 
முஸ்தபா 


[ அ ] 


* முஹம்மத் 

லயிக் 
வாசிப் 
ஷாஹெத் 
ஜகி 
ஜமால் 
ஜாமின் 
ஜாவீத் 
ஹகீம் 
ஹசன் 
ஹாதிம் 
ஹாமித் 
ஹாஜிக் 
ஹிதாயத் 
ஹசேன் 


உண்மை பேசுபவர் [ அ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
போற்றுதலுக்குரிய [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தகுதியுள்ளவர் [ શો 
புகழ்பாடுவர் 

[ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
அறிவு படைத்தவர் [ அ ] 
எழில் ; அழகு 

[ அ ] 
பொறுப்பாளர் [ அ ] 
நிரந்தரமான 
அறிஞர் 

[ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
மூதறிஞர் 

[ அ ] 
சிறப்பு மொழி [ அ ] 

[ அ ] 
ஆண்டவனின் கடல் [ அ ] 
மார்க்கத்தின் 

பேரொளி [ அ ] 
ஆண்டவனின் [ அ ] 


அழகானவர் 


பஹருல்லாஹ் 


பஹாவுத்தீன் 


பஹாவுல்லாஹ் 


370 


[பஹ்லூல் - பாகர் 


பஹ்லூல் 


அதிகமாகச் சிரிப்பவர் ; 
சிறப்பு மிக்க தலைவர் 

[ அ ] 


பஹ்ஜாத் 


பிரபல வண்ணக் 
கலைஞரின் பெயர் [ பா ] 


பாகர் 


கனவான் ; பிரபு 


[ அ ] 


* அதீக் 
* அதீல் 

அமீன் 
அலி 
அலீம் 
அனீஸ் 
அஷ்ரப் 
அஜீம் 
அஜ்மல் 
அஹ்சன் 
அஹ்மத் 
ஆமித் 
ஆரிப் 

ஆலம் 
* இத்ரீஸ் 

இப்றாஹீம் 
இமாம் 
இஹ்திஷாம் 

உன் வான் 
* கமால் 

கலீம் 
* கலீல் 


மதிப்பிற்குரியவர் [ அ ] 
நீதி வழங்குபவர் [ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

அ ) 
யாவும் அறிந்தவர் [ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
பண்பாளர் 

அ ) 
மேம்பட்டவர் [ அ ] 
எழில் படைத்த [ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
கடவுட் பற்றுள்ளவர் [ அ ] 
உலகம் ; நிலை ( அ ) 
கல்விமான் , போதகர் [ இ ] 
கருணைமிக்க தந்தை ( இ ) 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
கம்பீரம் 

[ அ ] 
தலைப்பு : முதன்மை [ அ ] 
திறமை ; தேர்ச்சி 

[ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 


பாகர் ) 


371 


காஜி 
காஜி 
சயீத் 
சலீம் 
சாஜித் 
சிராஜ் 
தகீ 


தபீப் 


பரீத் 
மஜீத் 
மஸ்ஊத் 
மஹ்தி 
மஹ்மூத் 
முஅஜ்ஜம் 
மும்தாஜ் 
முஸ்தபா 


ஆணையாளர் ; நடுவர் அ / 
வெற்றி வீரர் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
மரபொழுங்குள்ளவர் [ அ ] 
தலைவணங்குபவர் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
பயபக்தியுள்ளவர் [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
மேதகையாளர் அ ] 
மேதகையான [அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
மேன்மைமிக்கவர் [ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
எழுச்சி ; உயர்வு [ அ ] 
பரிவுள்ளவர் 

[ அ ] 
இரக்கமுடையவர் [ அ ] 
எழில் : அழகு 

[ அ ] 
தோழர் ; அன்பர் [ அ ] 
நிலையான 

[ பா ] 
கற்றவர் ; மேதை [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
மென்மையானவர் [ அ ] 
உண்மைவாதி [ அ [ 
கருணையுள்ளவர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 


முஹம்மத் 
ரபீ 
லதீப் 
ஷபீக் 
ஜமால் 
ஜலீல் 
ஜாவீத் 
ஹகீம் 
ஹசன் 
ஹலீம் 
ஹனீப் 

ன் 
ஹாரூன் 


ஹன்னா 


372 


( பாகர் - பாபர் 


* ஹுசேன் 


பாகி 


அழகு படைத்தவர் [ அ ] 
அழியாத ; நிலையான 

[ அ ] 


0 அல்பாகி 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
அடியான் [ அ ] 


அப்துல் பாகி 


பாசித் 


வசதிகள் அளிப்பவன் 


0 அல்பாசிது 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
அடியான் [ அ ] 


0 அப்துல் பாசித் 


பாதினுன் 


மறைவான ; அந்தரங்க 
மான 

[ அ ] 


O 


அல்பாதினு 


O 
O 


அப்துல் பாதின் 
பாதினுன் 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 

அடியான் [ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் [ அ ] 


பாத்ஷாஹ் 


கொற்றவன் ; வேந்தன் 

[ அ ] 


பாபர் 


பாய்கள் பின்னுவதற்கு 
உபயோகப்படும் நூலைத் 
தயாரிக்க உதவும் ஒருவகை 
நார் ; முதல் முகலாயப் 
பேரரசரின் பெயர் - [ து ] 


பாபா- பிலால் ] 


373 


பாபா 


தந்தை ; பெரியவர் [ உ ] 


பாபு 


குழந்தை ; இளவரசர் ; 

அதிபர் [ உ ] 


அல்பாயிசு 


எழுப்புபவன் , ஆண்டவ 
னின் குணப்பெயர் [ அ ] 


0 அப்துல் பாயிஸ் 


அடியான் [ அ ] 


பாரி 


வளர்ப்பவன் , ஆண்டவ 
னின் குணப்பெயர் [ அ ] 


12 


0 அப்துல் பாரி 

அடியான் [ அ ] 
பாஷா 

தலைவன் 

[ பா ] 
( பெயருக்குக் கடைசியில் சேர்த்துக்கொள்ளும் 
வார்த்தை . அஹ்மத் பாஷா , அக்பர் பாஷா 

மஹ்முத் பாஷா என்பது போல்-- . ) 
பாஜ் 

கருடன் ( கூரறிவும் துணி 

வும் கொண்டவன் ) [ பா ] 
பாஜ் பஹதூர் வீரன் 

શિ ) 
O ஷாஹ் பாஜ் 

[ அ ) 
பிலால் 

ஈரம் ; குரல்வளையை ஈர 
மாக்கி விடும் சிறிதளவு 
நீர் அல்லது பால் [ அ ] 


* அக்தர் 
* அதீக் 
* அமீன் 
* அலி 


விண்மீன் 

[ பா ] 
மதிப்பிற்குரியவர் [ அ ] 
நம்பிக்கைக்குரியவர் ( அ ) 
உயர்ந்தவர் 

[ அ ] 


374 


[ பிலால் - புர்ஹான் 


அஹ்மத் 
சபீ 
சப்தர் 
சயீத் 
மக்தூம் 


போற்றப்பட்டவர் [ அ ] 
தூய்மையானவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
பாராட்டப்பட்டவர் 

[ அ ] 
அறிஞர் ; மேதை 
பிரியமானவர் 

[ அ ] 
அழகுகொண்டவர் 

[ அ ] 


[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


பிஸ்மில்லாஹ் 


ஆண்டவனின் நற்பெய 
ரால் 

[ அ ] 


புராஷிம் 


கூரிய பார்வை 

உள்ளவர் [ அ ] 


புர்ஹான் 


ஆதாரம் ; விளக்கம் ; 

நற்சான்று [ அ ] 


O புர்ஹானுன் நபிமணி ( ஸல் ) அவர் 

களின் சிறப்புப் பெயர் [ அ ] 
புர்ஹானுத்தீன் மார்க்கத்தின் 

சான்றாளர் [ அ ] 
புர்ஹானுல் முல்க் நாட்டின் 

[ அ ] 
அக்தர் 

நட்சத்திரம் 
அன்வர் 

ஒளிமயமான [ அ ] 
கமால் 

திறமை ; தேர்ச்சி [ அ ] 
கலீம் 

உரையாடுபவர் [ அ ] 
சஆதத் நற்பேறு 

[ அ 
* தஜம் முல் 

அணி ; அலங்காரம் [ அ ] 
தானிஷ் அறிவு 

[ அ ] 
மலிக் 

வேந்தர் ; அரசர் [ அ ] 
மஷ்ஹுத் நிரூபிக்கப்பட்ட [ அ ] 


புர்ஹான் - புஷாரத் ) 


375 


முஅஜ்ஜம் 
முபீன் 
முனீர் 
முஹம்மத் 


மேலான ; உயர்ந்த [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
ஒளிமிகுந்த 

[ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 


ஒழுக்க சீலர் 


ஷரீப் 
* ஹகீம் 


புஷாரத் 

நற்செய்தி 

[ அ ] 
புஷாரதுல்லாஹ் ஆண்டவனின் 

நற்செய்தி [ அ ] 
* அக்பர் பெரிய 

[ அ ] 
அத்ஹர் தூய்மையான 

[ அ ] 
அப்ஜல் மேன்மைமிக்க 

[ பா ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வார் ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
அஜீம் 

மேலான ; உயர்ந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 

உலகம் ; நிலை [ அ ] 
இக்பால் உயர்வு ; எழுச்சி 

શિ ) 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி ( அ ) 
இம்தியாஜ் தனிச் சிறப்பு [ அ ] 
இர்பான் 

ஞானம் ; அறிவு [ அ ] 
இஸ்லாம் சமாதானம் 

[ அ ] 
கதீப் பிரசாரகர் 

[ அ ] 
கலீல் 

நண்பர் ; தோழர் [ அ ] 
சயீத் 

நற்பேறு பெற்றவர் [ அ ] 
நயீம் 

பொருள் படைத்தவர் [ அ ] 
நவீத் நற்செய்தி 

[அ ] 
மலிக் 

வேந்தர் ; அரசர் [ அ ] 


ஆதில் 
ஆலம் 


376 


[புஷாரத்- பேதார் 


* மஹ்தி 

ஜபர் 
ஜலால் 


ஹகீம் 
ஹசன் 


வழிகாட்டி 

[ அ ] 
வெற்றி ; தேர்வு [ அ ] 
மாண்பு ; சிறப்பு [ அ ] 
அறிஞர் : மேதை [ அ ] 
நல்லவர் ; 

[ அ ] 
அழகு படைத்தவர் [ அ ] 
விழிப்புள்ளவர் [ பா ] 
உயர்ந்தவர் [ அ ] 

[ அ ] 


ஹுசேன் 


பேதார் 


அலி 
ஹசேன் 


அழகானவர் 


என்னுடைய நல்ல பெயரை எடுத்துக்கொள் 
ளுங்கள் ; என் வாழ்வினை எடுத்துக்கொள் 
ளுங்கள் . 

ஜான்ரே - ஆங்கிலப் பழமொழி 
எவர் நல்ல பெயரைப் பெறுகிறாரோ , அவர் நல்ல 
நேரத்தில் பிறந்து இருப்பார் ! 

- தாமஸ் புல்லர் 
பெயர்கள் பொருள்களின் முத்திரைகளாம் . 

- லதீன் பழமொழி 
ஒரு நல்ல பெயர் , 

பெயர் , அது சம்பாதிக்கப்பட்ட 
காலத்தைவிட சீக்கிரமாகவே இழக்கப்பட்டு 
விடுகிறது . 

ஸ்காட்டிஷ் பழமொழி 
பெரும் முயற்சிகள் செய்யாமல் எதையும் 
பெற்றுவிட முடியாது - கெட்ட பெயரும் , நீண்ட 
நகங்களும் தவிர ! 

- ஸ்காட்டிஷ் பழமொழி 


ப 


ந 


உருது , பார்ஸி , மொழிகளின் 

மூன்றாவது எழுத்து 


பர் வேஜ் 


வெற்றி வீரர் 


[ பா ] 


* அக்தர் 

அக்ரம் 
அசத் 
அமீன் 
அர்ஷத் 
அன்வர் 
அஷ்ரப் 
அஹ்சன் 
ஆபாக் 
ஆமிர் 
ஆலம் 
கலீல் 
குஸ்ரூ 
சயீத் 
சிகந்தர் 
தானிஷ் 


விண்மீன் 
சிறப்பு கொண்டவர் [ அ ] 
வலிமை (சிங்கம் ) [ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
வானத்து கரைகள் ( அ ) 
நிர்மாணிப்பவர் 

[ அ ] 
உலகம் ; நிலை [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 


அழகானவர் 


நற்பேறு பெற்றவர் [ அ ] 
மக்கட் காவலர் 
அறிவு 

[ பா ] 


378 


பர்வேஜ் - பாரஸ் 


* மலிக் 


அரசர் ; வேந்தர் 


[ அ ] 


பாஷா 

கொற்றவர் ; அதிபர் [ பா ] 
[ பெயருக்குக் கடைசியில் சேர்த்துக்கொள்ளும் 
வார்த்தை ; மஹ்பூப் பாஷா , முனவ்வர் 
பாஷா , அக்பர் பாஷா , சலீம் பாஷா என் 

பவைபோல் ] 
பாரஸ் 

உறுதி படைத்தவர் [ உ ] 


ஒருவரைப் பார்த்து " உங்கள் பெயர் என்ன ? 
என்றேன் . " தேவதாஸ் என்றார் . 

இந்துவா ? " 

" இல்லை . முஸ்லிம் - தேவனுடைய தாசன் 
அதாவது அப்துல்லாஹ் எனும் அரபிப் பெயருக்குத் 
தமிழ் - தற்போது பெயர்கள் அனைத்தும் தமிழி 
லேயே வைத்துக்கொள்ளுகிறோம் என்றார் . 

வேறு ஒருவருடைய பெயர் என்ன வென்று விசா 
ரித்தேன் . " மார்க்க ஞாயிறு என்றார் ; ஷம்சுத்தீன் 
எனும் அரபிப் பெயரைத் தமிழில் பெயர்த்து வைத் 
துக் கொண்டிருக்கிறாராம் ! 

இன்னொருவர் என் பெயர் மார்க்கத் திங்கள் 
என்றார் . கமருத்தீனுக்குத் தமிழாம் . 

அட ஆண்டவனே ! 

பெயர் ஒன்றால் தான் முஸ்லிம்களை முஸ்லிம்கள் 
என்று தெரிந்துகொள்ள முடிந்தது . இப்போது 
அந்நிலையும் மாறிவிட்டதா ? 

-ஜனாப் மஹதி " அவர்கள் 
அட ஆண்டவனே ! கட்டுரையில் . 


F 


ஜி 
அரபியின் 20 வது , பார்ஸியின் 
23 வது , உருதுவின் 26 வது 

எழுத்து 


C 


பகர் 


பெருமை 


பகருத்தீன் மார்க்கத்தின் பெருமை [ அ ] 
பகருல் ஆரிபைன் இறையன்பர் 

களின் [ அ ] 
பகருல் ஆபிதைன் 

[ அ ] 
பகருல் இஸ்லாம் இஸ்லாத்தின் [ அ ] 
பகருல் பயீத் 

மிகச் சிறந்த [ அ ] 
பகருல் ஹசன் 

[ அ ] 
பகருஜ் ஜமான் காலத்தின் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
உலகம் ; நிலை [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
அழகு : எழில் 

[ அ ] 
உயர்வு , சிறப்பு 

[ அ ] 
பிரியமானவர் [ அ ] 

அன்புத் தோழர் [ அ ] 
25 


ஆலம் 
முபீன் 
ஜமீல் 
ஜலால் 
ஹசன் 
ஹபீப் 


380 


[ பகர் - பகீஹ் 


* ஹுசேன் 
* ஹைதர் 


அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 


சிங்கம் 


பகீர் 


வறியவன் ; கேட்பவன் 

[ அ ] 


* அலி 
* அஹ்மத் 
* ஆலம் 
* முஸ்தபா 


[ அ ] 


உயர்ந்தவர் 

શિ 
போற்றப்பட்டவர் 
உலகம் ; நிலை [ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 


* முஹம்மத் 
* ஹுசேன் 


அழகானவர் 


பகீஹ் 


மார்க்க அறிஞர் 


[ அ ] 


அக்ரம் 
* அன்வர் 
* அஹ்மத் 
* ஆதில் 
* ஆரிப் 
* ஆலம் 
* இக்பால் 
* இமாம் 

இஸ்லாம் 
சர்வர் 

சல்மான் எ 
* மக்தூம் 
* மஹ்மூத் 
* ஜலால் 
* ஜாஹெத் 


சிறப்புமிக்க 

[ அ ] 
ஒளி படைத்தவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
இறையன்பர் [ அ ] 
உலகம் ; நிலை [ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
சமாதானம் 

[ அ ] 
உலகத் தலைவர் [ அ ] 
அமைதி , சமாதானம் [ அ ] 
போற்றத்தக்க 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
சிறப்பு ; மேன்மை [ அ ] 
பற்றற்றவர் 

[ அ ] 


பசாஹத் - பசீஹ் ] 


381 


பசாஹத் 


சிறப்புரை ; சொல் 

வன்மை [ அ ] 


[ அ ] 


அகீல் 
அக்தர் 
அமீன் 
அலி 
அன்வர் 
அஷ்ரப் 
அஜீம் 
அஹ்மத் 
ஆஜம் 
இர்பான் 
கமால் 
கலீம் 
தவ்கீர் 
நகீப் 
மஹ்மூத் 
மும்தாஜ் 
முனீர் 
முஹம்மத் 
லயிக் 
வகீல் 
ஷபீ 
ஜலால் 
ஹசன் 


புத்திமான் 
நட்சத்திரம் 
நம்பிக்கையானவர் 
உயர்ந்தவர் 
ஒளிமயமான 
பண்பாளர் 
மேம்பட்டவர் 
போற்றப்பட்டவர் 
உயர்ந்தவன் 
ஞானம் ; அறிவு 
திறன் ; தேர்ச்சி 
பேசுபவர் 
மாண்பு ; மதிப்பு 
அறிவிப்பாளர் 
போற்றப்பட்டவர் 
உயர்ந்தவர் 
ஒளிபடைத்த 
போற்றப்பட்டவர் 
திறன் மிக்க 
பரிந்து பேசுபவர் 
மன்றாடுபவர் 
உயர்வு ; சிறப்பு 
நல்லவர் 


[ அ ] 
[ அ ] 
( அ ) 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
શિ l 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


[ அ ] 


[ அ ] 


பசீஹ் 


சொற்றிறமிக்க ; சொற் 
பொழிவுத் திறன் உள் 
ளவர் 


382 


[ பசீஹ் - பதெஹ் 


பசீஹூன் 


பசீஹுத்தீன் 


O0 


பசீஹுல்லாஹ் 
பசீஹுஜ் ஜபர் 


அக்மல் 
அர்ஷத் 
அஹ்மத் 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் [ அ ] 
மார்க்கத்தின் சொற் 

பொழிவாளர் [ அ ] 
ஆண்டவனின் 

[ அ ] 
வெற்றியின் சொல் 

வளம் [ அ ] 
திறலாளர் 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
திறன் ; தேர்ச்சி [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
அறிவு , திறமை [ அ ] 


ஆதில் 


கதீப் 
கமால் 
கலீம் 
ஹிக்மத் 


பதெஹ் 


வெற்றி 


[ அ ] 


பதஹுத்தீன் மார்க்கத்தின் வெற்றி ( அ ) 
பதஹுர் ரஹ்மான் ஆண்டவனின் [ அ ] 


O0 


பதஹல் 


O 


இஸ்லாம் இஸ்லாத்தின் [ அ ] 
பதஹல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆலம் உலகம் 

[ அ ] 
ஆஜம் 

உயர்ந்தவன் [ அ ] 
கலீல் 

அன்புத் தோழர் [ அ ] 
காமில் நிறைவான 

[ அ ] 
சயீத் 

நற்பேறு பெற்றவர் [ அ ] 


பதெஹ்- பய்யாஜ் ) 


383 


சிகந்தர் 
சுலைமான் 
மலிக் 
முபீன் 
முஹம்மத் 
ஜலால் 
ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


மக்கட் காவலர் 
அமைதியானவர் 
வேந்தர் 
வெளிப்படையான 
போற்றப்பட்டவர் 
சிறப்பு ; மேன்மை 
அறிஞர் ; மேதை 
நல்லவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகுள்ளவர் 


பத்தாஹ் 


திறப்பவன் ; ஆணையிடு 
படுவன் 


0 அல்பத்தாஹ 

ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
0 அப்துல் பத்தாஹ் 

அடிமை [ அ ] 
O பத்தாஹூன் நபிமணி ( சல் ) அவர் 

களின் சிறப்புப்பெயர் [ அ ] 
பய்யாஜ் 

நலஞ் செய்பவர் ; வண் 
மையுடையவர் [ அ ] 


0 பய்யாஜுத்தீன் மார்க்கத்தின் வள்ளல் [ அ ] 
பய்யாஜுர் ஆண்டவனின் 
ரஹ்மான் 

வண்மையுள்ளவர் [ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
அதீக் 

மதிப்பிற்குரியவர் [ அ ] 
அதீல் நீதிமான் 

[ அ ] 
அப்சர் 

அதிகாரி ; தலைவர் 
அமீர் ஆணையிடுபவர் 

[ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 


[ பா ] 


384 


[ பய்யாஜ் - பரீத் 


அன்வர் 
அஹ்மத் 
ஆதம் 
ஆரிப் 
ஆலம் 
இப்றாஹீம் 
இமாம் 
கமால் 
தகீ 
நயீம் 
பஷீர் 
மலிக் 
மஹ்தி 
முஹம்மத் 
முஹ்சின் 
ஹகீம் 
ஹசன் 

ஹலீம் 
* ஹாரூன் 

ஹசேன் 


ஒளிபடைத்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மனிதன் 

[ அ ] 
இறையன்பர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
கருணைமிக்க தந்தை ( இ ) 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
திறன் ; தேர்ச்சி [ அ ] 
பயபக்தியுள்ளவர் [ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
நற்செய்தி அளிப்பவர் [ அ ] 
வேந்தர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நன்மை செய்பவர் 

[ அ ] 
கற்றவர் ; மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
மென்மையானவர் 

[ அ ] 
தளபதி 

[ அ ] 


அழகானவர் 


பராக் 


விரிவான ; பரவிய [ அ ] 


பராக் 


உயர்வு 


[ அ ] 


அஹ்மத் 
கலீல் 
ஹசேன் 


போற்றப்பட்டவர் 
நண்பர் ; தோழர் 
அழகுள்ளவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


பரீத் 


இணையற்றவர் ; தனிச் 
சிறப்பு பெற்றவர் [ அ ] 


பரீத் - பர்மான் ] 


385 


에 
헤헤 


0 பரீதுத்தீன் மார்க்கத்தின் 

இணையற்றவர் [ அ ] 
0 பரீதுல் ஹக் வாய்மையின் 

சிறப்பாளர் [ அ ] 
பரீதுல் ஹசன் மிகச் சிறந்த 

[ அ ] 
பரீதுஜ்ஜமான் உலகின் 

[ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த அ 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆதில் நீதிமான் 

[ அ ] 
ஆலம் உலகம் 

[ அ ] 
இக்பால் 

உயர்வு ; எழுச்சி [ அ ] 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
கமால் 

திறன் ; தேர்ச்சி [ அ ] 
சாலெஹ் 

நெறி தவறாதவர் [ அ ] 
சுல்தான் 

வேந்தர் ; அரசர் [ அ ] 
நாசிர் உதவி செய்பவர் 

[ அ ] 
முக்ததிர் 

அதிகாரமுள்ளவர் [ அ ] 
முனவ்வர் 

ஒளி படைத்தவர் [ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
ஷாரிக் 

உதய சூரியன் 1lal 
ஜமால் எழில் ; அழகு 

[ அ ] 
ஜாமின் 

பொறுப்பாளர் [ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
ஹாஷிம் 

வாகை சூடுபவர் [ அ ] 
ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 


பர்மான் 


ஆணை 


[ அ ] 


386 


[ பர்மான் - பாரக் 


0 பர்மானுல் ஹக் 


இறைவனின் ஆணை [ அ ] 


பர்ரக் 


அக்தர் 
அதா 
அமீர் 
அலி 
அன்வார் 
அஷ்ரப் 
அஹ்மத் 
ஆதம் 
ஆதில் 
இக்பால் 
ச ஆதத் 
சமர் 
சலாமத் 
சல்மான் 
சிராஜ் 
சுல்தான் 
சுஹேல் 
நயீம் 

நஜீப் 
* நிஷாத் 
* நூர் 

பஷீர் 
மஹ்தி 


சிறப்பான ; 
அதிருஷ்டமான [ அ ] 
நட்சத்திரம் 

[ பா ] 
கொடை ; பரிசு 

[ அ ] 
ஆணையாளர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மனிதன் 

[ அ ] 
நீதிமான் 

[ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
நற்பேறு ; நன்மை [ அ ] 
நன்மை ; பலன் [ அ ] 
தன்னிலை 

[ அ ] 
அமைதி : சமாதானம் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
வேந்தர் ; அரசர் 
விண்மீன் 

શિ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் 

[ அ ] 
ஒளிர் 

[ அ ] 
நற்செய்தியாளர் அ ) 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
நலஞ் செய்பவர் 

[ அ ] 


[ அ ] 


மஹ்மூத் 


முராத் 
முஹ்சின் 


பாரக்- பர்ஹத் ] 


387 


* வலி 

ஜலால் 
ஹகீம் 
ஹசன் 
ஹபீப் 
ஹசேன் 
ஹுமாயூன் 


நண்பர் 
மாண்பு ; மேன்மை 
அறிஞர் ; மேதை 
பிரியமானவர் 
அன்புத் தோழர் 
அழகுள்ளவர் 
வெற்றி ; சிறப்பு 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


பர்ஜந்த் 


மகன் ; குழந்தை 
உயர்ந்தவர் 


[ பா ] 
[ அ ] 


அலி 


பர்ஹத் 


பேரின்பம் ; 

புதிய தன்மை [ அ ] 


[ அ ] 


O பர்ஹதுல்லாஹ் இறைவனின் 

பேரின்பம் [ அ ] 
அக்தர் 

நட்சத்திரம் 
அப்பாஸ் 

சினங்கொண்டசிங்கம் [ அ ] 
அமீர் 

ஆணையிடுபவர் [ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அனீஸ் 

நண்பர் ; தோழர் 
அன்வார் ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த [ அ ] 

உலகம் ; நிலை [ அ ] 
இக்பால் 

உயர்வு ; எழுச்சி [ அ ] 
இக்ராம் கொடை 

[ அ ] 
இம்தியாஜ் தனிப்பண்பு 

[ அ ] 
இன் ஆம் அன்பளிப்பு 

[ அ ] 
கமால் 

திறமை ; தேர்ச்சி [ அ ] 


ஆலம் 


888 


[ பர்ஹத் - பஜல் 


கைபி 


நபீஸ் 
நவீத் 
நஸீம் 
நிஷாத் 
ரியாஜ் 
ஷகீல் 
ஜபர் 
ஜமால் 


இன்பமான 
நண்பர் 
நேர்த்தியான 
நற்செய்தி 
மென்காற்று 
மகிழ்ச்சி 
மலர்ச்சோலை 


EEEEEEEEEE 


அழகானவர் 


வெற்றி 
எழில் ; அழகு 


பர்ஹான் 


மகிழ்ச்சியான் ; 
இன்பமான 


[ அ ] 


பலாஹ் 


நன்மை ; செம்மை [ அ ] 


பவ்க் 


உயர்வு ; மேன்மை [ அ ] 


பவ்ஜ் 


வெற்றி 


[ அ ] 


பஜல் 


அருள் ; நற்செயல் ; 

கருணை [ அ ] 


23 


பஜலுத்தீன் மார்க்கத்தின் 

நற்செயல் [ அ ] 
பஜலுர் ரஷீத் ஆண்டவனின் அருள் [ அ ] 
பஜலுர் ரஹீம் 

[ அ ] 
பஜலுர் ரஹ்மான் 

[ அ ] 
பஜலுல் கரீம் 

[ அ ] 
பஜலுல்லாஹ் 

[ அ ] 
பஜலுல் ஹக் மெய்ப்பொருளின் , [ அ ] 
பஜலுல் ஹமீத் இறைவனின் அருள் [ அ ] 


* 


389 


பஜல் ] 


O பஜல் இலாஹி 

அப்பாஸ் 
அப்ரார் 
அமான் 
அமீர் 
அமீன் 
அலி 
அனீஸ் 
அஷ்ரப் 
அஜீஜ் 
அஹ்சன் 
ஆலம் 
இமாம் 
சயீத் 
தாபிஷ் 
தானிஷ் 
மஸ்வூத் 
மஜீத் 
மஹ்மூத் 
மாலிக் 
முபீன் 
முஹம்மத் 
முஹ்சின் 


இறைவனின் அருள் [ அ ] 
சினங்கொண்டசிங்கம் [ அ ] 
மரபுப் பண்பாளர் அ 
பாதுகாப்பு 

[ அ ] 
ஆணையிடுபவர் [ அ ) 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நண்பர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
விரும்பத்தகுந்த [ அ ] 
உலகம் ; நிலை 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
ஒளிர் 

[ பா ] 
அறிவு 

[ பா ] 
மேதகையான [ அ ] 
மேதகையாளர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அதிபர் 

[ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நலஞ்செய்பவர் 

[ அ ] 
" இறைவன் " 

[ அ ] 
மன்னிப்பவன் [ அ ] 
" பரிவுள்ளவன் [ அ ] 
" தனித்தவன் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
சிறந்தவர் 

[ அ ] 
அன்புத்தோழர் [ அ ] 


ரவூப் 
லதீப் 
வஹீத் 
ஹகீம் 

ஹசன் 
* ஹபீப் 


390 


[ பஜல்- பாகிர் 


* ஹுசேன் 


அழகு படைத்தவர் [ அ ] 


பஹீம் 


அறிவாளி; மெய்யுணர்வு 
கொண்டவர் [ அ ] 


பஹீமுத்தீன் 


பஹீமுல் ஹக் 
அலி 
அன்வர் 
அஹ்மத் 


ஆமிர் 
ஆஸிப் 


காஜி 
கைசர் 
சர்வர் 
சாதிக் 
சுல்தான் 
நாசிர் 
பசீர் 
பஷீர் 
பாகர் 
முஹம்மத் 
ராகிப் 
ராஷித் 
லியாகத் 
வாஜித் 
ஷாஹெத் 


மார்க்கத்தின் 

அறிவாளி [ அ ] 
வாய்மையின் அறிஞர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் 

( அ 
ஒன்று சேர்ப்பவர் 

( இ ) 
ஆணையாளர் ; நடுவர் [ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
உலகத்தலைவர் [ அ ] 
உண்மை பேசுபவர் [ அ ] 
வேந்தர் 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
காணுபவன் 

[ அ ] 
நற்செய்தியாளர் 

[ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
விரும்புகிறவர் [ அ ] 
நற்போதனையாளர் [ அ ] 
தகுதி , திறமை [ அ ] 

[ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 


அடைபவர் 


பாகிர் 


பெருமைப்படுபவன் 

[ அ ] 


பாகிர் - பாதெஹ் ] 


391 


அலி 
ஆதம் 
கலீம் 
முஹம்மத் 
ரயீஸ் 
ஷிஹாப் 
ஹகீம் 
ஹசன் 
ஹ - சேன் 


உயர்ந்தவர் 
மனிதன் 
உரையாடுபவன் 
போற்றப்பட்டவர் 
அதிபர் ; கனவான் 
விண்மீன் 
கற்றவர் ; மேதை 
சிறந்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


பாதெஹ் 


வெற்றி வீரர் 


[ அ ] 


0 பாதௌ ன் 


அப்ஜல் 
அமீர் 
அமீன் 
அலி 
அனீஸ் 
அன்வர் 
அஜீம் 
அஹ்மத் 
ஆலம் 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப்பெயர் [ அ ] 
மேன்மையாளர் [ பா ] 
அதிபர் 

[ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்புத்தோழர் [ அ ] 
ஒளிமிகுந்த 

[ அ ] 
மேம்பட்டவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
உலகம் 

[ அ ] 
உயர்ந்தவன் [ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
கிழக்கு 

[ பா ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
வேந்தர் , அரசர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 


கலீல் 
காவர் 
சயீத் 
சாலிக் 
சுல்தான் 

சுஹேல் 
* மு அஜ்ஜம் 


392 


[ பாதெஹ்- பாரூக் 


முராத் 
முனீர் 
முஹம்மத் 
ஹசன் 
ஹசேன் 

ஹைதர் 
பாயிக் 


எண்ணம் ; நாட்டம் [ அ ] 
ஒளிமிகுந்த 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 

[ அ ] 
சிங்கம் 


அழகானவர் 


[ அ ] 


* அமீர் 
* அலி 
* அன்வர் 

அஹ்மத் 
ஆதில் 
ஜமீல் 

ஹசன் 
* ஹபீப் 

ஹுசேன் 


அழகானவர் 


பாயில் 


மேன்மை மிக்கவன் [ அ ] 
ஆணையிடுபவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமிகுந்த 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
அழகு ; எழில் [ அ ] 
சிறந்தவர் 

[ அ ] 
அன்பாளர் 

[ அ ] 

[ அ ] 
பணியாற்றுபவன் [ அ ] 
அடைபவர் ; வெற்றி 

வீரர் [ அ ] 
குதிரை வீரர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
பிரித்து ஆராய்பவர் ; 
பிரச்னைகளில் தீர்ப்பு 
அளிப்பவர் 

[ அ ] 


பாயிஜ் 


பாரிஸ் 


அலி 
* அஹ்மத் 

காஜி 

ஜபர் 
பாரூக் 


பாரூக் ] 


393 


அம்ஜத் 
* அர்ஷத் 

அலி 
அல்தாப் 
அஷ்ரப் 
அஹ்சன் 
அஹ்மத் 
ஆதில் 


ஆமிர் 
ஆலம் 


சிறப்பு கொண்டவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்பு ; கருணை [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தகுந்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதி வழங்குபவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
உலகம் ; நிலை [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நிறைவுள்ளவர் [ அ ] 
நடுவர் , நீதிபதி [ அ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
சிறப்பான ; அரிய [ அ ] 
நற்செய்தியாளர் 

[ அ ] 

[ பா ] 
வேந்தர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
வெற்றி கண்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
ஆட்சியாளர் 

[ அ ] 
அழகானவர் 
நன்றியுள்ளவர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
எழில் ; அழகு 

[ அ] 
மனம் ; எண்ணம் [ அ ] 


ஆஜம் 
காமில் 
காஜி 
சுஹேல் 
நாசிர் 

நாதிர் 
* பஷீர் 
* பாஷா 
* மலிக் 

மஹ்மூத் 

மும்தாஜ் 
* முஜப்பர் 
* முஹம்மத் 

யாமீன் 
* பரயீஸ் 
* ஷகீல் 
* ஷாகிர் 
* ஜபர் 
* ஜமால் 
* ஜமீர் 


அதிபர் 


394 


(பாரூக்- பாஜில் 


* 


ஜயீம் 
ஜலால் 
ஜவ்வாத் 
ஜியா 
ஹகீம் 
ஹசன் 
ஹபீப் 
ஹ - சேன் 


தலைவர் 
உயர்வு ; சிறப்பு 
கொடைவள்ளல் 
ஒளி ; பிரகாசம் 
அறிஞர் ; மேதை 
நல்லவர் 
அன்புத் தோழர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


பாஜில் 


கற்றவர் ; அறிந்தவர் 

[ அ ] 


அமீர் 
அமீன் 
அலி 
அஹ்மத் 
இமாம் 
கதீப் 
கலீக் 
கலீம் 
சபீர் 

சயீத் 
* நஜீப் 

பஷீர் 
பாஷா 

முனீப் 
* முஷீர் 
* முஹம்மத் 
* ரயீஸ் 

வசி 


அதிபர் 

[ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
அன்பானவர் [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
தூதுவர் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
நற்செய்தியாளர் [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
கடை பிடிப்பவர் [ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
செயலாற்றுபவர் 

[ அ [ 


பிக்ர் - பெரோஜ் ] 


395 


பிக்ர் 


சிந்தனை 


[ அ ] 


0 பிக்ருல்லாஹ் 


ஆண்டவனின் 


சிந்தனை அ ] 


பித்ரத் 


இயற்கை ; மனம் 


[ அ ] 


* அலி 
* அஹ்சன் 

சலீம் 

லயிக் 
* ஷஜா 
* ஹூசேன் 


உயர்ந்தவர் 
விரும்பத்தக்க 
மரபொழுங்காளர் 
திறன் பெற்ற 
துணிவுள்ள 


[ அ ] 
[ அ ] 
[ அ ) 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


பிதா 


தன் மறுப்பு; தியாகம் 

[ அ ] 


* அலி 
* அஹ்மத் 

கலீல் 
முஹம்மத் 

ஹசன் 
* ஹுசேன் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
அன்பு நண்பர் 
போற்றப்பட்டவர் 
நல்லவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


பித்வி 


விசுவாசி 


[ அ ] 


பிராசத் 


* அலி 


அறிவு ; அறிவு நுட்பம் 

ત્રિી 
உயர்ந்தவர் 

[ அ ] 
வெற்றி வீரர் ; 

மாணிக்கம் [ அ ] 


பெரோஜ் 


26 


ஆரிப் 


396 

( பெரோஜ் - புஆத் 
பெரோஜுத்தீன் மார்க்கத்தின் 

வெற்றி வீரர் [ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
அமீர் அதிபர் 

[ அ ] 
அம்ஜத் சிறந்தவர் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அனீஸ் நண்பர் 

[ அ ] 
அஸ்லம் 

பாதுகாப்பான [அ ] 
* அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* ஆதில் நீதிமான் 

[ அ ] 
இறையன்பர் [ அ ] 
* ஆலம் உலகம் 

[ அ ] 
இக்பால் 

உயர்வு ; மேம்பாடு ( அ ) 
* கதீப் பிரசாரகர் 

[ அ ] 
கலீல் அன்பர் 

[ அ ] 
* காவர் 

கிழக்கு 
* குஸ்ரூ 

அழகானவர் 
* நதீம் 

தோழமையாளர் [ அ ] 
* பாஷா அதிபர் 

[ பா ] 
* முபீன் பிரகாசமான 

[ அ ] 
* மும்தாஜ் உயர்ந்தவர் 

[ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
* ஜமால் 

[ அ ] 
* ஜாவீத் 

நிலையான 

[ பா ] 
* ஹசன் நல்லவர் 

[ அ ] 
* ஹுசேன் -அழகானவர் 

[ அ ] 
புஆத் 

இதயம் ; உள்ளம் 


எழில் ; அழகு 


* அலி 


உயர்ந்தவர் 


[ அ ] 


புஆத் - பைஜ் ] 


397 


போற்றப்பட்டவர் 


13 


அஹ்மத் 

முஹம்மத் 
* ஹசன் 

ஹ - சேன் 


( அ ) 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


நல்லவர் 


அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 


[ அ ] 


புரோக் 

அல்தாப் 
* அவ்சாப் 
* அன்ஜும் 
* சாகிப் 

தாஹெர் 
நபீஸ் 
ஜமால் 
ஹசன் 
ஹுசேன் 
ஹுமாயூன் 


ஒளி ; பிரகாசம் 
அன்பு ; பரிவு 
பண்பு ; குணம் 
நட்சத்திரம் 
விண்மீன் 
தூய்மையான 
நேர்த்தியான 
எழில் ; அழகு 
நல்லவர் 


[ அ ] 
( அ ) 
[ அ ] 
( அ ) 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


வெற்றி ; சிறப்பு 


புர்கான் 


நன்மை - தீமை ஆகிய 
வற்றை நன்கு உணரு 
பவன் 

[ அ ] 


* அஹ்மத் 


போற்றப்பட்டவர் 


[ அ ] 


பைசல் 


முடிவு ; வளர்ச்சி 


பைஜான் 


பலனளிப்பது 


[ அ ] 


பைஜானுல் ஹக் ஆண்டவன் அருள் [ அ ] 


பைஜ் 


பலன் ; கருணை ; 

கொடை [ அ ] 


0 பைஜுத்தீன் 


மார்க்கத்தின் கொடை [ அ ] 


398 


[ பைஜ் 


பைஜுர் ரஹீம் ஆண்டவன் அருள் [ அ ] 
பைஜுர் ரஹ்மான் 

[ அ ] 
பைஜுல் கரீம் 

[ அ ] 
பைஜுல்லாஹ் 

[ அ ] 
பைஜுல் ஹக் 

[ அ ] 
பைஜுல் ஹலீம் 

[ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
அத்ஹர் 

தூய்மையான [ அ ] 
அப்ரார் 

மரபுப் பண்பாளர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் 

ஒளிமயமான [ அ ] 
அஹ்சன் 

விரும்பத் தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் 

[ அ ] 
ஆரிப் 

இறையன்பர் [ அ ] 

உலகம் ; நிலை [ அ ] 
இக்பால் 

உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
இப்றாஹீம் கருணைமிக்க தந்தை [ இ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
பாஷா அதிபர் 

[ பா ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முஹம்மத் 

[ அ ] 
முஹ்சின் உபகாரி 

[ அ ] 
ஹகீம் 

அறிஞர் ; மேதை [ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
ஹசேன் 

[ அ ] 


ஆதில் 


ஆலம் 


அழகானவர் 


MM 


அரபியின் 24 வது , பார்சி 

யின் 28 வது 
உருதுவின் 31 வது எழுத்து 


மஆது 


பாதுகாப்பான புகலிடம் 

[ அ ] 


போற்றப்பட்டவர் 


[ அ ] 


* அஹ்மத் 
* முஹம்மத் 


மகாரிம் 


நற்பண்பாளர் 


[ அ ] 


* அலி 

அஷ்ரப் 
அஹ்மத் 
கலீல் 
சயீத் 
முஹம்மத் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
மேன்மை மிக்கவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அன்பு நண்பர் ( அ ! 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மக்காவாசி ; நபிமணி 
( ஸல் ) அவர்களின் சிறப் 
புப்பெயர் 

[ அ ] 


மக்கியுன் 


400 


[ மக்சூத் 


மக்சூத் 


விரும்பப்பட்ட 


அக்பர் 


ஒழுக்கம் 


மக்சூதுர் ரஹீம் இறைவனின் நாட்டம் 
பெற்றவர் 

[ அ ] 
0 மக்சூதுர்ரஹ்மான் இறைவனின் நாட்டம் 
பெற்றவர் 

அ ) 
மக்சூதுல்லாஹ் 
அக்தர் 

நட்சத்திரம் 
பெரிய 

[ அ ] 
அக்லாக் 

[ அ ] 
அத்ஹர் 

தூய்மையான 
அப்ஸர் அதிகாரி 

[ பா ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
அயாஜ் விசுவாசி 

( அ ) 
அர்ஷத் 

நல்வழி கண்டவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அல்தாப் 

அன்பு : பரிவு [ அ ] 
அவ்சாப் 

பண்பு ; ஒழுங்கு [ அ ] 
அன் வார் 

ஒளி , பிரகாசம் 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஜீம் மேம்பட்டவர் 

( அ ) 
அஜீஜ் பிரியமானவர் 

அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் , நடுவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் 

[ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
உலகம் 

அ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
இர்பான் 

ஞானம் ; அறிவு [ அ ] 
கமால் 

திறன் ; தேர்ச்சி [ அ ] 


[ அ ] 


ஆதில் 
ஆமிர் 
ஆரிப் 
ஆலம் 


மக்சூத் ] 


401 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 


கலாம் 
கலீல் 
காலித் 
காவர் 
காஜி 
சலீம் 
சிராஜ் 
நசீர் 
நயீம் 
பர்வேஜ் 
பாஷா 

மலீக் 
* ரபீக் 
* ரயீஸ் 
* ராகிம் 
* லுக்மான் 

வகீல் 
வலி 
ஷாரிக் 
ஜபர் 
ஜமால் 
ஜலால் 
ஜியா 


வசனம் , பேச்சு 
அன்பு நண்பர் 
வெற்றி வீரர் 
கிழக்கு 
ஆணையாளர் 
பணிவச்சமுள்ள 
ஒளிவிளக்கு 
உதவி செய்பவர் 
செல்வ முள்ளவர் 
வெற்றி வீரர் 
அதிபர் 
வேந்தர் 
தோழமையாளர் 
தலைவர் 
எழுத்தர் 
பேரறிஞர் 
பரிந்து பேசுபவர் 
அதிபர் ; நண்பர் 
உதய சூரியன் 
வெற்றி 
ழில் ; அழகு 
மாண்பு ; உயர்வு 
ஒளி ; பிரகாசம் 
கற்றவர் 
பிரியமானவர் 
அறிவு ; திறன் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 


அழகாணவர் 


ஹிக்மத் 
ஹுசேன் 
ஹூமாயூன் 
ஹனர் 
ஹைதர் 


வெற்றி ; சிறப்பு 
கலை ; திறமை 
சிங்கம் , வலிமை 


402 


[ மக்பூல் - மக்தூம் 


மக்பூல் 


ஏற்றுக் கொள்ளப்பட்ட 

[ அ ] 


மக்பூலுர் 

இறைவனின் ஒப்புதல் 
ரஹ்மான் 

பெற்றவர் [ அ ] 
மக்பூல் இலாஹி 

[ அ ] 
அம்ஜத் 

சிறப்பு கொண்டவர் [ அ ] 
அர்ஷத் நல்வழி கண்டவர் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அனீஸ் அன்பர் 

[ அ ] 
அன்வார் 

ஒளி ; பிரகாசம் [ அ ] 
அஹ்மத் 

போற்றப் பட்டவர் [ அ ] 
ஆதில் 

நீதிமான் ; நடுவர் [ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
உலகம் 

[ அ ] 
தகீ 

பயபக்தியுள்ளவர் [ அ ] 
நற்செய்தி 

[ அ ] 
ஆற்றொழுக்கான [ அ ] 
* பாஷா 

[ பா ] 
* ஜஹாங்கீர் உலகை வென்றவர் [ பா ) 
* ஹகீம் கற்றவர் 

[ அ ] 
* ஹசன் நல்லவர் 

[ அ ] 
* ஹூசேன் 

[ அ ] 


ஆரிப் 
ஆலம் 


நவீத் 
பசீஹ் 


அதிபர் 


அழகானவர் 


மக்தூம் 


போற்றத்தக்க 


* அமீர் 
* அமீன் 

அலி 
ஆரிப் 
கலீல் 


அதிபர் 
நம்பிக்கையானவர் 
உயர்ந்தவர் 
இறையன்பர் 
அன்பு நண்பர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


மக்தூம் - மத்லூப் ] 


403 


* சாலிக் 

தானிஷ் 
பஷீர் 
பஜல் 


தோழர் 


ஜஹீர் 
ஹ 

-சேன் 
ஹைதர் 
மக்தூர் 
மசீஹ் 


இறையன்பர் [ அ ] 
அறிவு 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
கருணை ; அருள் [ அ ] 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
திறமை 

[ அ ] 
வெள்ளித்துண்டு ; 
கான தோற்றமுள்ளவர் 

[ அ ] 


மசீஹுத்தீன் 


மார்க்கத்தின் எழிலாளர் 

[ அ ] 


மதனியுன் 


மதீனாவாசி ; நபிமணி 
( ஸல் ) அவர்களின் சிறப் 
புப்பெயர் 

[ அ ] 


மதீக் 


மதிப்புமிக்கவர் ; உயர்வு 
பெற்றவர் 

[ அ ] 


உறுதியானவன் 


அல்மதீனு 
0 அப்துல்மதீனு 


ஆண்டவனின் 

குணப் 


பெயர் 


மத்லூப் 


விரும்பப்பட்ட , தேடப் 
பட்ட 

[ அ ] 


விண்மீன் 


[ பா ] 


* அக்தர் 


404 


[ மத்லூப் - மர்கூப் 


அன்வார் 
* இர்பான் 

ச ஆதத் 
நயாஜ் 

பாஷா 
* ஹசன் 

ஹசேன் 


ஒளி ; பிரகாசம் 
அறிவு ; ஞானம் 
நற்பேறு ; தன்மை 
பற்றுறுதி 
அதிபர் 
நல்லவர் 


ત્રિો 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
[ பா ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


மப்தூன் 


கழிபேருவகை 


[ அ ] 


* அஹ்மத் 
* ஆலம் 


போற்றப்பட்டவர் 
உலகம் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஷகீல் 


மம்னூன் 


நன்மை அளிக்கப் 

பட்டவர் ( அ ) 


* கலீம் 
* சுஹேல் 


பேசுபவர் 
நட்சத்திரம் 


[ அ ] 
[ அ ] 


மராதிப் 


தகுதிகள் 


[ அ ] 


* அக்தர் 
* அலி 
* அஜ்மல் 

அஜ்ஹர் 
* அஹ்மத் 
* உரூஜ் 
* சர்வத் 
* நிஜாம் 
* ஹுசேன் 


நட்சத்திரம் 
உயர்ந்தவர் 
மிக அழகான 
ஒளி மயமான 
போற்றப்பட்டவர் 
உயர்வு 
செழிப்பு ; வளமை 
அமைப்பு 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


மர் கூப் 


விரும்பப்பட்ட 


மர்கூப் - மலிக் ) 


405 


மர்கூபுத்தீன் 
அக்தர் 
அலி 
அஹ்மத் 
கலீல் 
ரியாஜ் 
ஜியா 


மார்க்கத்தின் அன்பர் [ அ ] 
நட்சத்திரம் 

[ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தோழர் 
மலர்ச்சோலை 

[ அ ] 
ஒளிக்கதிர் 

[ அ ] 
தல்லவர் 

[ அ ] 


ஹசன் 


மர்ஜுக் 


மலங்க் 


அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் 

[ அ ] 
தன்னுள் மூழ்கியவர் ; 
உலகை மறந்தவர் ( உ ) 
வேந்தர் 

[ அ ] 


மலிக் 


33 


0 அல்மலிகு இறைவனின் குணப் 

பெயர் ( அ ) 
அப்துல்மலிக் 

அடியான் [ அ ] 
மலிகுல் அஜீஜ் அன்புக்குரிய அரசர் [ அ ] 
அதா கொடை ; பரிசு 

[ அ ] 
* அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
புத்திமான் 

( அ ) 
நீதிமான் 

[ அ ] 
நிர்மாணிப்பவர் 

[ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
உலகம் 

[ அ ] 
ஒன்று சேர்த்தல் 
ஆஜம் உயர்ந்தவன் 

[ அ ] 
உயர்வு ; மேம்பாடு [ அ ] 


அஹ்சன் 
ஆகில் 
ஆதில் 
ஆமிர் 


ஆலம் 
ஆஸிப் 


இக்பால் 


406 


மலிக் 


[ அ ] 


இர்பான் 
இஷ்பாக் 
இஷ்ரத் 
இஹ்சான் 
உன்வான் 
க தீர் 
கயூர் 

கலீல் 
* காஜி 

குர்ஷீத் 
கைசர் 
ச ஆதத் 

சர்தார் 
* சர்தாஜ் 
* சர்பராஜ் 

சர்வர் 
* சல்மான் 
* சாதிக் 
* சிகந்தர் 
* சிராஜ் 
* தவ்கீர் 
* தவ்பீக் 
* நாசிர் 

பய்யாஜ் 
பர்வேஜ் 
பஷீர் 

பாகர் 
* பாதெஹ் 
* பாரூக் 
* மஹ்மூத் 


கானம் ; அறிவு [ அ ] 
கருணை ; அன்பு [ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ 
உபகாரம் 

[ அ ] 
தலைப்பு : முதன்மை ( அ ) 
ஆற்றல் மிக்கவர் 

[ அ ] 
தன்மானமுள்ளவர் [ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
வெற்றி வீரர் 
கதிரவன் 

[ பா ] 
பேரரசர் 

[ அ ] 
நற்பேறு 

[ அ ] 
தலைவர் 

[ அ ] 
மாண்பு மிக்கவர் 

[ அ ] 
தகை சார்ந்த [ அ ] 
உலகத் தலைவர் ળિો 
அமைதி ; சமா தானம் [ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
மக்கட் காவலர் 

[ இ ] 
ஒளி விளக்கு 
மாண்பு ; மதிப்பு [ அ ] 
நற்போதனை 

அ 
உதவி செய்பவர் [ அ ] 
கொடைவள்ளல் 

[ அ ] 
வெற்றி வீரர் [ பா ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
பிரித்தாராய்பவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 


மலிக் - மன்சூர் ) 


407 


* முஅஜ்ஜம் 

மும்தாஜ் 

முஹம்மத் 
* ஷப்பீர் 
* ஷவ்கத் 


உயர்ந்த 
உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
சிறப்பான 
மேன்மை ; மாண்பு 


ત્રિો 
[ அ ] 
[ அ ] 
[ சி ] 
[ அ ] 


மவ்தூத் 


அன்பு பாராட்டுதல் ( அ ) 


* அலி 
* முஹம்மத் 
* ஹூசேன் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


மவ்லா 


அதிபர் ; பரிசு 
பவர் 


அளிப் 
[ அ ] 


மவ்லா பக்ஷ் 
மவ்லா தியா 


ஆண்டவனின் பரிசு [ அ ] 

[ அ ] 


மனாஜிர் 


எழிற்காட்சிகள் 


[ அ ] 


* அத்ஹர் 
* அஹ்சன் 
* அஹ்மத் 
* ஆலம் 
* தாஜ் 

ஹசேன் 


தூய்மையான 
விரும்பத்தக்க 
போற்றப்பட்டவர் 
உலகம் , நிலை 
மணிமுடி 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


மன்சூர் 


[ அ ] 


வெற்றி வீரர் 


மன் சூருன் 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் 

[ அ ] 


408 


[ மன் சூர் 


* அக்தர் 
* அதீக் 
* அமீர் 

அம்ஜத் 
அலி 
அன்வர் 
அஷ்ரப் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆபாக் 
ஆப்தாப் 


ஆமீர் 


ஆலம் 


ஆஜம் 
இக்பால் 
இப்திகார் 
இமாம் 
இர்பான் 
இஷ்பாக் 
இஜாஜ் 
கலீல் 


விண்மீன் 
மதிப்புக்குரியவர் [ அ ] 
ஆணையாளர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் 

( அ ) 
வானத்து கரைகள் [ அ ] 
கதிரவன் 

[ பா ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
மெய்ஞ்ஞானி [ அ ] 
உலகம் 

[ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
கௌரவம் 

[ அ ] 

[ அ ] 
அறிவு ; ஞானம் [ அ ] 
அன்பு ; கருணை [ அ ] 
அற்புதம் 

[ அ ] 

[ அ ] 
நற்பேறு மிக்க [ அ ] 
மரபொழுங்குள்ளவர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 
இரக்கமுடையவர் [ அ ] 
ஒழுக்க சீலர் 

[ அ ] 
சிறப்பு ; மாண்பு அ ] 


தலைவர் 


நண்பர் 


சயீத் 


* சலீம் 
* சுஹேல் 

முஹம்மத் 

ஷகீல் 
* ஷபீக் 
* ஷரீப் 

ஜலால் 


அழகானவர் 


மன்சூர்- மன்ஜுர்) 


409 


ஹசன் 
ஹூசேன் 


அழகானவர் 


மன்ஸப் 


* அலி 
* அஹ்மத் 


மன்னான் 
* சித்தீக் 
* பசீஹ் 
* பர்வேஜ் 
* ரஷீத் 

ஜலால் 


நல்லவர் 

[ அ ] 

[ அ ] 
பதவி ; உயர்வு ; [ அ ] 
உயந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நன்மை செய்பவர் [ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
கலைத்திறனுள்ள [ அ ] 
வெற்றி வீரர் [ பா ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
மாண்பு ; சிறப்பு [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 


ஹகீம் 


மன்ஜர் 


காட்சி 


[ அ ] 


அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* ஆலம் உலகம் 

[ அ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
மஸ்வூத் 

மே தகையான [ அ ] 
ரபீ 

உயர்ந்தவர் [ அ ] 
ஜமால் எழில் ; அழகு 

[ அ ] 
* ஹூசேன் அழகுள்ளவர் 

[ அ ] 
மன்ஜுர் 

ஏற்றுக்கொள்ளப்பட்ட 

[ அ ] 
மன் ஜுருல் ஹக் ஆண்டவனின் 

விருப்பம் பெற்றவர் [ அ ] 
* அமீன் நம்பிக்கையானவர் 

[ அ ] 


410 


( மன்ஜூர் - மன்ஷா 


அலி 


ஆலம் 


தோழர் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
அனீஸ் அன்பு நண்பர் 

[ அ ] 
அஸ்லம் பாதுகாப்பான 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
இறையன்பர் [ அ ] 
உலகம் 

அ ] 
இக்பால் 

உயர்வு : மேம்பாடு [ அ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
இர்பான் 

அறிவு ; ஞானம் [ அ ] 
கமால் 

திறன் ; தேர்ச்சி [ அ ] 
கலீக் 

அன்பானவர் [ அ ] 
கலீல் 

[ அ ] 
காதர் 

ஆற்றல் உடையவன் [ அ ] 
சலீம் 

பணிவச்சமுள்ளவர் [ அ ] 
சாதிக் 

வாய்மையாளர் [ அ ] 
சுல்தான் 

வேந்தர் ; அரசர் [ அ ] 
தாரிக் நட்சத்திரம் 

[ அ ] 
நதீம் 

அன்பு நண்பர் [ அ ] 
பசீஹ் 

சொல்வளமுள்ளவர் [ அ ] 
ரகீப் தோழர் 

[ அ ] 
ஷரீப் ஒழுக்க சீலர் 

[ அ ] 
ஜியா ஒளிர் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹசேன் அழகானவர் 

[ அ ] 
ஷா விருப்பம் ; குறிக்கோள் 

( அ ) 
மன்ஷாவுர் ரஹீம் இறைவனின் இச்சை [ அ ] 
மன்ஷாவுர் 

ரஹ்மான் 


ஹசன் 


மன் 


மஸ் தான் - மஸ்வூத் ) 


411 


மஸ்தான் 


சுவாதீனமில்லாதவன் ; 
மதியீனன் , பித்தன் [ உ ] 


மஸ்ரூர் 


மனமகிழ்வு உடையவர் ; 
பேருவகை பெற்றவர் [ அ ] 


அலி 
அன்வர் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆலம் 
கயால் 
கலீல் 
காலித் 
சயீத் 

தாரிக் 
* ஜமால் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
எண்ணம் 

[ ur ] 
அன்பர் ; தோழர் [ அ ] 
வெற்றி வீரர் 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 
எழில் ; அழகு 

[ அ ] 


[ அ ] 


மஸ்வூத் 


மேதகையான , சிறந்த 

[ அ ] 


[ பா ] 


மஸ்வூதுர் இறைவன் பேறு 
ரஹ்மான் 

பெற்றவர் [ அ ] 
அக்தர் 

நட்சத்திரம் 
அக்ரம் மேலானவர் 

[ அ ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
அமீர் 

பிரபு ; அதிபர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்வர் [ அ ] 

நடுவர் ; முறைவர் [ அ ] 
27 


அலி 


ஆதில் 


412 


( மஸ்வூத் - மஸீஹ் 


ஆமிர் 
ஆரிப் 
ஆலப் 
இக்பால் 
இமாம் 
கலீம் 
கலீல் 
காஜி 
காஜி 

கைசர் 
* சாஹிர் 
* தாரிக் 

பஷீர் 
பாகர் 

பாஷா 
* மலிக் 

மஹ்தி 
ஜாவீத் 


நிர்மாணிப்பவர் 

[ அ ] 
பற்றுறு தியுள்ளவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
உயர்வு 

[ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
ஆணையாளர் 

[ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
கவருபவர் 

[ அ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
கனவான் , பிரபு [ அ ] 
கொற்றவன் 

[ பா ] 
அரசர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
நிலையான 
நல்லவர் 

[ அ ] 
தோழமையாளர் [ அ ] 
பொய் மதங்களை 
வெறுப்பவர் [ அ ] 

| அ ] 
வெற்றி ; சிறப்பு [ அ ] 


ஹசன் 
ஹபீப் 
ஹனீப் 


அழகானவர் 


ஹுசேன் 
* ஹுமாயூன் 


மஸீஹ் 


உயிரூட்டுபவர் 
பாபங்களிலிருந்து மீட்பவர் 


O மஸீஹுல்லாஹ் இறைவன் படைத்த 

மீட்பாளர் ( அ ) 
மஸீஹுல் ஹசன் அழகான மீட்பாளர் ( அ ) 


மஸீஹ் - மஷ்ஹுத்] 

413 
0 மஸீஹுஜ் ஜமான் காலத்தின் மீட்பாள 

பாளர் [ அ ] 


மஸ்லிஹத் 


நாட்டம் 


[ அ ] 


O 


மஸ்லிஹத் ஏஜதி இறைவனின் நாட்டம் ( அ ) 


மஷ்கூர் 

விரும்பத்தகுந்த [ அ ] 
மஷ்கூருல் ஹசன் விரும்பத்தகுந்தவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
இஷ்பாக் அன்பு ; பரிவு 

[ அ ] 
ஹுசேன் 

[ அ ] 


அழகானவர் 


மஷ்ஷாக் 


திறலாளர் 


[ அ ] 


மஷ்ஹூத் 


நிரூபிக்கப்பட்ட 


அக்தர் 
* அலி 

அஹ்மத் 


ஆலம் 


க்பால் 
இர்பான் 
கமால் 
காஜி 
சிராஜ் 
ஜமால் 
ஜியா 


விண்மீன் 
உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
உலகம் 
உயர்வு , மேம்பாடு 
ஞானம் ; அறிவு 
திறமை 
வெற்றி வீரர் 
ஒளி விளக்கு 
அழகு ; எழில் 
ஒளிர் 
சத்தியம் 
நல்லவர் 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹக் 
ஹசன் 


ஹுசேன் 


அழகானவர் 


414 


( மஜீத் - மஜ் ஹர் 


மஜீத் 


மேதகையாளர் 


0 அல்மஜீது 


13 


அப்துல் மஜீத் 
* அம்ஜத் 

அ ( அ ) வான் 
அஹ்சன் 
ஆதில் 

ஷாஹெத் 
மஜ்துத்தீன் 


இறைவனின் 

குணப்பெயர் [ அ ] 

அடிமை [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உதவியாளர் 

[ அ ] 
விரும்பப்பட்ட 
முறைவர் ; நடுவர் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 


மார்க்கத்தில் உயர்ந்த 
வர் 

அ ] 


மஜ்ஹர் 


சான்றாளர் ; விரிவுரை 

[ அ ] 


மஜ்ஹருத்தீன் மார்க்கத்தின் விரிவு [ அ ] 
மஜ்ஹருத்தீன் இஸ்லாத்தின் 

[ அ ] 
மஜ்ஹருல்லாஹ் ஆண்டவனின் [ அ ] 
மஜ்ஹருல் ஹக் வாய்மையின் 
ஹை ஆண்டவனின் 

[ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* உம்மீத் நம்பிக்கை 

பா ] 
* கபீர் பெரியவர் 

[ அ ] 
* கரீம் வள்ளல் 

[ அ ] 
கலீம் மொழிபவர் 

[ அ ] 
* சயீத் 

நற்பேறு பெற்றவர் [ அ ] 
* தகீ 

இறைவனுக்குப் 

பயப்படுபவர் [ அ ] 
* தானிஷ் 

அறிவு 
* நிஷாத் 

மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 


மஜ்ஹர் - மஹ்தி ] 


415 


பாஷா 
* லதீப் 
* ஜமால் 

ஹசன் 
ஹயாத் 


அதிபர் 
நுணுக்கமான 
ஒழில் ; அழகு 
நல்லவர் 
வாழ்வு 


[ அ ] 
[ அ ] 
શિ ) 
[ அ [ 


மஹ்தி 


வழிகாட்டி 


O 


மஹ்தின் 


* அக்தர் 


அலி 


அனீஸ் 
அன்வர் 
அஷ்ரப் 
அஹ்சன் 

ஆலம் 
* இமாம் 

கலீல் 
சர்வர் 
சித்தீக் 
நசீர் 
பாஷா 
ஜபர் 
ஜலால் 


நபிமணி ( ஸல் ) அவர்க 
ளின் சிறப்புப் பெயர் [ அ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்பாளர் 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
உலகம் ; திலை [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
அன்பு நண்பர் શિ ) 
உலகத் தலைவர் [ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
அதிபர் 

பா 
வெற்றி 

[ அ ] 
மாண்பு ; சிறப்பு [ அ ] 
கற்றவர் ; மேதை શિ ) 
நல்லவர் 

[ அ ] 
மேன்மையானவர் [ அ ] 
பொய் மதங்களை 
வெறுப்பவர் [ அ ] 

[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 
ஹலீம் 
ஹனீப் 


ஹுசேன் 


அழகானவர் 


416 


(மஹ்பூப்- மஹ்மூத் 


மஹ்பூப் 


அன்பர் ; நேசிக்கப்படு 
பவர் 

[ அ ] 


o மஹபூபுர் ரஹீம் இறைவனின் அன்புக் 

குரியவர் [ அ ] 
ரஹ்மான் 

[ அ ] 
மஹ்பூபுல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
அக்மல் சிறப்புமிக்க 

[ அ ] 
அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் 

ஒளி படைத்த [ அ ] 
அஹமத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* ஆதில் 

நீதிமான் ; முறைவர் [ அ ] 
* ஆலம் உலகம் 

[ அ ] 
ஆஜம் உயர்ந்தவர் 

[ அ ] 
கமால் 

திறமை ; தேர்ச்சி [ அ ] 
* காஜி 

வெற்றி வீரர் அ ] 
* சலீம் 

இணக்கமுடையவர் [ அ ] 
* சுல்தான் 

வேந்தர் ; அரசர் [ அ ] 
* பாஷா 
* ரஜா 

விருப்பம் ; இச்சை [ அ ] 
* ஜமால் 

[ அ ] 
* ஜலால் மாண்பு ; சிறப்பு 

[ அ ] 
* ஹசன் நல்லவர் 

[ அ ] 
* ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 
* ஹுனர் கலை ; திறமை 

[ அ ] 
மஹ்மூத் 

பெரிதும் போற்றப்பட்ட 
வர் 

[ அ ] 
o மஹமூதுன் நபிமணி ( ஸல் ) அவர் 

களின் சிறப்புப் பெயர் [ அ ] 


எழில் ; அழகு 


மஹ்மூத் ) 


417 


33 


அலி 


O மஹ்மூதுர் ரஹ் ஆண்டவனின் போற்று 

மான் தலுக்குரியவர் 

[ அ ] 
o மஹ்மூதுல்லாஹ் 

[ அ ] 
மஹ்மூதுல் ஹக் 

[ அ ] 
O மஹ்மூதுஜ் காலத்தின் புகழ் 
ஜாமன் 

பெற்றவர் [ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
அதா 

கொடை ; பரிசு [ அ ] 
அதீக் 

மதிப்பிற்குரியவர் [ அ ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ) 
அன்வர் 

ஒளிமயமான 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முறைவர் ; நடுவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
இக்பால் 

உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
இமாம் வழிகாட்டி 

[ அ ] 
* இஷ்பாக் பரிவு ; அன்பு 

[ அ ] 
* கதீப் பிரசாரகர் 

શિ ) 
* கமால் 

திறமை 

[ அ ] 
கலீம் பேசுபவர் 

[ அ ] 
கைசர் பேரரசர் 

[ அ ] 
சயீத் 

நற்பேறு பெற்றவர் ( அ ) 
சர்வர் 

உலகத் தலைவர் [ அ ] 
சிகந்தர் 

மக்கட் காவலர் 

உண்மை பேசுபவர் [ அ ] 
* சுஹேல் 

நட்சத்திரம் 

[ அ ) 
* தகீ 

பயபக்தியாளர் [ அ ] 


ஆதில் 


ஆலம் 


418 


(மஹ்மூத் 


தபீப் 


நசீர் 
நயீம் 
நஜீப் 

ர் 
பசீஹ் 
பய்யாஜ் 

பரீத் 
* பஷீர் 

பாகர் 
பாதெஹ் 
பாஜில் 


[ அ ] 


* ரஷீத் 
* லயீக் 
* வாசிப் 
* வாஜித் 
* ஷகூர் 


மருத்துவர் 

[ அ ] 
அறிவிப்பாளன் 

[ அ ] 
உதவி செய்பவர் ( அ ) 
பொருள் படைத்தவர் [ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
அச்சுறுத்துபவர் [ அ ] 
சொல்வளமுள்ளவர் [ அ ] 
வண்மையுடையவர் 
இணையற்றவர் 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
கற்றறிந்தவர் 

[ அ ] 
அன்பாளர் 

[ அ ] 
போதனை பெற்றவர் ( அ ) 
திறலாளர் 

அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 

[ அ ] 
நன்றியுள்ளவர் 

[ அ ] 
பரிந்து பேசுபவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நன்றியுள்ளவர் [ அ ] 
உதய சூரியன் 

[ அ ] 
அரசர் 

[ அ ] 
வீரர் ; துணிந்தவர் [ அ ] 
அறிவு படைத்தவர் [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 


அடைபவர் 


ஷரீப் 


ஷாகிர் 


ஷாரிக் 
ஷாஹ் 
ஷஜா 
ஜகி 


* 


ஜயீம் 
ஹகீம் 
ஹசன் 


ஹுசேன் 


419 


மஹ்ஷர் - மாரூப் ] 


மஹ்ஷர் 


கூட்டமாகச் சேருதல் 

[ அ] 


* ஜமால் 


எழில் , அழகு 


[ அ ] 


மா ( ஆ ) ரிபத் 


உணருதல் ; அறிவு ; 
தேர்ச்சி ; 

[ அ ] 


மாசூம் 


மாசு படாதவர் ; 
குற்றமில்லாதவர் [ அ ] 


அலி 
அஹ்மத் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
நல்லவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹசன் 


ஹ -சேன் 


அழகானவர் 


மாமூர் 


செழிப்பான ; 
ஏராளமான 


[ அ ] 


0 மாமூருத்தின் 


மார்க்கத்தின் செழிப்பு [ அ ] 


மாமூன் 


பாதுகாப்பான ; 
நம்பிக்கையான 


( அ ) 


மாமூன் அல் ஆண்டவனின் பாது 

ரஷீத் காப்பில் இருக்கிற [ அ ] 
மாரூப் 

புகழ் வாய்ந்த [ அ ] 
* அக்தர் 

விண்மீன் 

[ பா ) 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அஹ்மத் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
* கலீல் அன்பு நண்பர் 

[ அ ] 
* ஷாஹ் அரசர் 

[ அ ] 


420 


[ மாரூப் - மா ஜித் 


ஹகீம் 
ஹசன் 


அறிஞர் 
நல்லவர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹ - சேன் 


மாலிக் 


உரிமையாளர் 


மாலிகு 


அப்துல் மாலிக் 
அஷ்ரப் 
ஆதில் 
சலீம் 
ஹகீம் 


ஆண்டவனின் 
குணப் பெயர் 

[ அ ] 
அடிமை [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
நீதிமான் ; நடுவர் 
படிமானமுடையவர் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 


அல் -மானிவு 


தடை விதிப்பவன் , 
ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 


மாஜித் 


மேதகைமை பெற்றவர் 

[ அ ] 


O 


அல்மாஜிது 


ஆண்டவனின் 
குணப் பெயர் [ அ ] 

அடியான் [ அ ] 
எழுத்தாளர் 

[ அ ] 
ஆணையிடுபவர் 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
கனவான் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 


அப்துல் மாஜித் 
அதீப் 
அமீர் 
அலி 
கலீல் 

சுஹேல் 
* ரயீஸ் 

ஹசன் 


[ அ ] 


மாஷா அல்லாஹ் - மித்ஹத் ) 


421 


மாஷா அல்லாஹ் 


மாஹெர் 


அலி 
கதீப் 
கபீர் 
கலீம் 
சயீத் 
வகீல் 


சிறப்பான ;-ஆண்டவன் 
விரும்பியது போலவே ! 

[ அ ] 
வல்லுநர் ; திறலாளர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
பரிந்து பேசுபவர் 

[ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 


மாஹன் 


மூழ்கச் செய்பவர் ; 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் 

[ அ ] 


அல்மிகஷ் 


அஞ்சாதவர் ; வீரர் [ அ ] 


அல்மிக்ரா 


உபசரிப்பவர் 


[ அ ] 


அல் மிக்ராக் 


அழகான உடல் கொண் 
டவர் ; அனுபவசாலி 

[ அ ] 


மித்ஹத் 


புகழ்ச்சியுரை 


[ அ ] 


அலி 
அஹ்மத் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 


422 


( மித்ஹத்-மின்ஹாஜ் 


கலீல் 
சயீத் 
நபீஸ் 
பாஷா 
முஹம்மத் 
ரயீஸ் 


அன்பு நண்பர் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
அதிபர் 

( பா ) 
போற்றப்பட்டவர் [ அ ] 
கனவான் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 


ஹசன் 


ஹசேன் 


மிப்தாஹ் 

திறவுகோல் [ அ ] 
0 மிப்தாஹுத்தீன் மார்க்கத்தின் திறவுகோல் 

[ அ ] 


மிப்ஜால் 


அருள் கொண்டவர் [ அ ] 


மிர்ஜா 


உயர்குடிக்குரியவர் : 
ஒரு பாரசீக பட்டம் [ அ ] 


மில்ஹப் 


மிகவும் அழகான 


மின் ஆம் 


பெரிய வள்ளல் 


[ அ ] 


மின்கப் 


பெரிய ஆய்வுகளும் , 
விவாதங்களும் செய் 
பவர் 

[ அ ] 


மின்ஹாஜ 


திறந்த வழி 


[ அ ] 


0 மின்ஹாஜுத்தீன் மார்க்கத்தின் 

திறந்தவழி [ அ ] 
மின்ஹாஜுல் 

லாஹ் இறைவனின் மெய்வழி [ அ ] 


மின்ஹாஜ் - மு அதமித்) 


423 


O 


மின்ஹாஜுஸ் 

நன்மையின் 
ஸலாம் 

திறந்தவழி [ அ ] 
ஸிராஜ் ஒளிமயமான [ அ ] 


மிஸ்பாஹ் 


விளக்கு 


33 


மிஸ்பாஹுத்தீன் மார்க்கத்தின் ஒளி 

விளக்கு [ அ ] 
மிஸ்பாஹூர் 

ரஹ்மான் ஆண்டவனின் [ அ ] 
மிஸ்பாஹுல் 

இஸ்லாம் இஸ்லாத்தின் [ அ ] 
மிஸ்பாஹுல்லாஹ் ஆண்டவனின் [ அ ] 
O மிஸ்பாஹுல்ஹக் வாய்மையின் 

[ அ ] 


மிஹ்சான் 


பெரும் நன்மைகள் 

செய்பவர் [ அ ] 


மீரான் 


தலைவர் ; தலைவன் ; 
மிகப்பெரியவன் ( பா ) 


மீர் 


தலைவன் ; சிறந்தவன் 

[ பா ] 


மு அதசிம் 


பற்றிக்கொள்பவர் [ அ ] 


* அலி 
* அஹ்மத் 
* முஹம்மத் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


மு அதமித் 


நம்பிக்கைக்குரியவர் 

( அ ) 


424 


( முஅதமித்- முஜ்ஜிப் 


அப்ஜல் 
அலி 
அன்வார் 
கபீர் 
கமால் 


மேன்மையாளர் 
உயர்ந்தவர் 
ஒளிர் 
உயர்ந்தவர் 
திறமை 
நல்லவர் 
அன்பாளர் 
அழகானவர் 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹபீப் 
ஹசேன் 


மு அதரிப் 


இணங்குபவர் ; ஒப்புதல் 

அளிப்பவர் [ அ ] 


அக்ரம் 
அஹ்சன் 
சித்தீக் 

ஹகீம் 
* 

ஹசன் 

சி 
அல் முஅதி 


சிறந்தவர் 

[ அ ] 
விரும்பத்தகுந்த [ அ ] 
உண்மை உரைப்பவர் அர 
அறிஞர் ; மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 


வழங்குபவன் ; ஆண்ட 
வனின் குணப்பெயர் 

[ அ ] 


O 


அப்துல் மு அதி 


அடியான் [ அ ] 


மு அஜிஜாத் 


அற்புதங்கள் 


[ அ ] 


* ஹுசேன் 


மு அஜ்ஜிப் 


அழகானவர் 

[ அ ] 
வியப்பிலாழ்த்துவர் ( அ ) 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
ஒளி 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 


| 


கமால் 
ஜியா 
ஹ - சேன் 


மு அஜ்ஜம் - முகத்தம் ) 


425 


மு அஜ்ஜம் 


உயர்ந்தவர் 
அன்பர் 
எழுச்சி ; மேம்பாடு 
பிரசாரகர் 
நண்பர் ; தோழர் 
பேரரசர் 
நற்செய்தியாளர் 
வேந்தர் 
மாண்பு ; சிறப்பு 
அழகானவர் 
சிங்கம் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


* அனீஸ் 
* இக்பால் 

கதீப் 
கலீல் 
கைசா 
பஷீர் 
ஷாஹ் 
ஜலால் 

ஹசேன் 
* ஹைதர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


மு அஜ்ஜிஜ் 


கௌரவமான 


0 மு அஜ்ஜிஜுத் 


மார்க்கத்தில் 

சிறந்தவர் [ அ ] 


தீன் 


O 


மு அஜ்ஜத்தீன் 


10 


முஆவின் 


உதவியாளர் 


[ அ ] 


அஷ்ரப் 
* அஹ்சன் 
* இக்பால் 

கலீல் 

சயீத் 
* ரஷீத் 

ஹுசேன் 


பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தகுந்த [ அ ] 
உயர்வு : எழுச்சி [ அ ] 
அன்பாளர் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 

[ அ ] 


அழகானவர் 


மு ஆஹித் 


ஒப்பந்தம் செய்பவர் ; 
வாக்கு அளிப்பவர் ( அ ) 


முகத்தம் 


மேன்மையாளர் 


( அ ) 


426 


[ முகத்தம் - முக்தார் 


OO அல் முகத்திமு ஆண்ட வனின் 

குணப்பெயர் [ அ ] 
அப்துல் முகத்திம் 

அடியான் [ அ ] 
அலி உயந்தவர் 

[ அ ] 
அனீஸ் நண்பர் 

[ அ ] 
* லதீப் பரிவுள்ளவர் 

[ அ ] 
* ஹ -சேன் அழகானவர் 

[ அ ] 
அல்முகீது 

உணவு 

உண்டாக்கு 
பவன் ; ஆண்டவனின் 
குணப்பெயர் 

[ அ [ 
அப்துல் முகீத் ஆண்டவனின் அடியான் 

[ அ ] 
அல் முக்சிது 

நீதிவழங்குபவன் ; 
ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
0 அப்துல் முக்சித் 

அடியான் 

[ அ ] 
பொதுவான மழை [ அ ] 
O முகைஸத்தீன் மார்க்கத்தின் நன்மை [ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் 
* ஆலம் உலகம் 

[ அ ] 
முக்தா 

வழிகாட்டி 

[ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அமீர் தலைவர் 

[ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
இர்பான் 

ஞானம் ; அறிவு [ அ ] 
கபீர் பெரியவர் 

[ அ ] 


முகைஸ் 


E 


[ அ ] 


முக்ததா - முக்தார் ) 


427 


சாதிக் 
துபேல் 
மக்சூத் 
முஹ்சின் 
ஹசன் 
ஹாரூன் 
ஹசேன் 


வாய்மையாளர் 

[ அ ] 
மூலம் ; வழி 

[ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
நலஞ் செய்பவர் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
தளபதி 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
நடுநிலையாளர் ; நபிமணி 
( சல் ) அவர்களின் சிறப் 
புப் பெயர் 

[ அ ] 


முக்த சிதுன் 


முக்ததிர் 


அதிகாரம் கொண்டவர் 

[ அ ] 


அல் முக்ததிரு 

ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
முக்ததிருன் நபிமணி ( ஸல் ) அவர் 

களின் சிறப்புப் பெயர் [ அ ] 
0 அப்துல் முக்ததிர் ஆண்டனின் அடியான் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
* ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 


அலி 


ஹசன் 


முக்தார் 


அதிகாரமுள்ளவர் ; 
விரும்பப்பட்டவர் ; [ அ ] 


0 முக்தாருத்தீன் 


மார்க்கத்தின் விரும்பப் 

படுவர் [ அ ] 


28 


428 


[ முக்தார் 


அலி 


[ அ ] 


ஆலம் 


O முக்தாருர் இறைவனின் நாட்டத்திற் 
ரஹ்மான் 

குரிய [ அ ] 
0 முக்தாருல் நல்ல அதிகாரமுள்ளவர் 
ஹசன் 

[ அ ] 
முக்தாருல் ஹுதா நேரியவழியின் வக்கீல் [ அ ] 
அக்ரம் பிறப்பு மிக்க 

[ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அனீஸ் அன்பாளர் 

[ அ ] 
அன்ஜும் அழகானவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆபாக் 

வானத்து கரைகள் 
உலகல் 

[ அ ] 
கமால் 

திறமை ; தேர்ச்சி [ அ ] 
கலீல் 

நண்பர் ; தோழர் [ அ ] 
சயீத் 

நற்பேறு பெற்றவர் [ அ ] 

பணிவச்சமுள்ளவர் [ அ ] 
நசீர் 

உதவி செய்பவர் [ அ ] 
நயீம் 

பொருள் படைத்தவர் [ அ ] 
மு அஜ்ஜம் உயர்ந்தவர் 

[ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
ரஷீத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
வஜீஹ் அழகானவர் 

[ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
ஜமீல் அழகு ; எழில் 

[ அ ] 
ஜலால் மேன்மை ; மாண்பு 

[ அ ] 
ஜாவீத் நிலையான 

( பா ) 
அறிஞர் ; மேதை [ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
ஹபீப் அன்பர் 

[ அ ] 


ஷகீப் 


ஹகீழ் 


முக்தார் - முசத்தக் ) 


429 


* ஹனீப் 


பொய்மதங்களை 
வெறுப்பவர் [ அ ] 

[ அ ] 
வெற்றி ; சிறப்பு [ அ ] 


அழகானவர் 


ஹ -சேன் 
* ஹுமாயூன் 
முக்பில் 


இறைவன் கட்டளையை 
ஏற்பவர் 


* அஹ்மத் 
* ஹுசேன் 


அழகானவர் 


போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 
நெருக்கமான நண்பர் 

[ அ ] 


முக்ரிப் 


அலி 


அஹ்சன் 
அஹ்மத் 
ஹசன் 
ஹசேன் 


உயர்ந்தவர் 
விரும்பத்தக்க 
போற்றப்பட்டவர் 
நல்லவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


முக்னி 


தன்னிலை பெறச் செய் 
பவன் , செல்வந்தனாக்கு 
பவன் 

[ அ ] 


O அல் முக்னி 


ஆண்டவனின் குணப் 

பெயர் [ அ ] 

அடியான் [ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 


0 அப்துல் முக்னி 


முசத்தக் 


10 முசத்தகுன் 


நபிமணி ( ஸல்) அவர்களின் 

சிறப்புப் பெயர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ 


* அலி 


430 


[ முசத்தக் - அல்முதஆலி 


அஜீம் 
அஹ்மத் 
இமாம் 
கலீல் 
ஜவ்வாத் 

ஹகீம் 
* ஹசன் 

ஹுசேன் 


மேம்பட்டவர் 
போற்றப்பட்டவர் 
தலைவர் 
நண்பர் ; தோழர் 
கொடைவள்ளல் 
அறிஞர் ; மேதை 
நல்லவர் 
அழகானவர் 


શિ 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


[ அ ] 
[ அ ] 


அல் முசவ்விரு கலைஞர் ; தோற்றத்தை 

உண்டாக்குபவர் ; ஆண் 
டவனின் குணப்பெயர் 

[ அ ] 
O அப்துல் முசவ்விர் ஆண்டவனின் அடியான் 

[ அ ] 
அல் முதகப்பிரு உயர்வும் சிறப்பும் 

கொண்டவன் ; ஆண்ட 
வனின் குணப்பெயர் 


0 அப்துல் முதகப்பிர் ஆண்டவனின் அடியான் 

[ அ ] 


அல் முதஆலி 


உயர்ந்தவன் , ஆண்டவ 
னின் குணப்பெயர் [ அ ] 


அடியான் 


அப்துல் முதஆலி 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் 
* சாதிக் 

உண்மை உரைப்பவர் [ அ ] 
* நதீம் 

அன்புத் தோழர் [ அ ] 


431 


முதவஸ்ஸித் - முதீப் ) 
முதவஸ்ஸிதுன் 


நடுநிலையாளர் , 
நபிமணி ( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் [ அ ] 


முதனாஜல் 


அம்பு எய்வதில் திறமை 
பெற்றவர் ; பாதுகாப்ப 
வர் 


முதஸ்ஸிர் 


போர்வையை 

அணிய 
[ அ ] 


முதஸ்ஸிருன் 


* அமீன் 
* அலி 
* அஹ்மத் 
* மஹ்மூத் 
* முஹம்மத் 
* ஹசன் 
* ஹுசேன் 


நபிமணி ( ஸல் அவர்களின் 

சிறப்புப் பெயர் [ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


முதஹ்ஹெர் 


தூய்மையாக்குபவர் [ அ ] 


முதஹ்ஹருன் 


நபிமணி ( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் [ அ ] 


முதீப் 


தூய்மையான ; நறுமண 
முள்ள 

[ அ ] 


* 


அஹ்சன் 
அஹ்மத் 


விரும்பத்தக்க 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 


432 


[ முதீய்- முந்தஹி 


முதீய் 


விசுவாசமுள்ளவர் [ அ ] 


O 


முதீய்யுன் 


மு தீய்யுத்தீன் 


0 முதீய்யுந்தபி 


முதீய்யுர் ரசூல் 
முதீய்யுர் ரஷீத் 


நபிமணி ( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் [ அ ] 
மார்க்கத்தின் விசுவாசி 

[ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர்களின் 
கீழ்ப்படிந்தவர் [ அ ] 

( அ ) 
ஆண்டவனின் கட்டுப்பாடு 
உள்ளவர் [ அ ] 

[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


முதீய்யுர் ரஹீம் 

ரஹ்மான் 
முதீய்யுல்லாஹ் 


93 


93 


முத்தகி 

தூய்மையானவர் [ அ ] 
0 முத்தகியுன் நபிமணி ( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் [ அ ] 
முத்ரிப் 

மகிழ்சியூட்டுபவன் ; 

இசைவாணர் [ அ ] 
முந்அம் 

வசதி படைத்தவர் ; 

செல்வந்தர் 
அல் முந்தகிமு 

பழிவாங்குபவன் ; ஆண் 
டவனின் குணப்பெயர் 

[ அ ] 
அப்துல் முந்தகிம் 

அடியான் [ அ ] 
முந்தஹி 

இறுதிவரை செல்பவர் 

[ அ ] 


O 


முபக்கர் -முபஷ்ஷிர் ) 


433 


முபக்கர் 


பெருமைக்கு 


காரண 

[ அ ] 


மான 


முபக்கிர் 


சிந்தனையாளர் 


[ அ ] 


அலி 


முபக்கிருத்தீன் மார்க்கத்தின் சிந்தனை 

யாளர் [ அ ] 
O முபக்கிருல் 
இஸ்லாம் இஸ்லாத்தின் 1. [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
* அலீம் 

யாவும் அறிந்தவர் [ அ ] 
* அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
இமாம் தலைவர் 

[ அ ] 
கலீம் பேசுபவர் 

[ அ ] 
உண்மை பேசுபவர் [ அ ] 

அறிஞர் ; மேதை [ அ ] 
ஹுசேன் 

( அ ) 


ஆலம் 


ஹகீம் 


அழகானவர் 


முபத்தெஹ் 


வெற்றி கொள்பவர் [ அ ] 


* அஹ்மத் 
* கஜன்பர் 


போற்றப்பட்டவர் 
சிங்கம் 


[ அ ] 
[ அ ] 


முபஷ்ஷிர் 


நற்செய்தி கூறுபவர் [ அ ] 


0 முபஷ்ஷிருத்தீன் மார்க்கத்தின் 

செய்தியாளர் [ அ ] 
முபஷ்ஷிருல் 
இஸ்லாம் 

[ அ ] 
* அகீல் புத்திமான் 

[ அ ] 


434 


முபஷ்ஷிர் - முபல்லிகுன் 


* அதீக் 
* அமீன் 

அலி 
அனீஸ் 

அன்ஜும் 
* அஹ்மத் 

இக்பால் 

இமாம் 
* கமால் 
* கலீல் 
* சயீத் 
* சித்தீக் 

சிராஜ் 
சுஹேல் 
மஹ்மூத் 
மும்தாஜ் 


மதிப்புக்குரியவர் 

[ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நண்பர் 

[ அ ] 
நட்சத்திரம் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
திறன் : தேர்ச்சி [ அ ] 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
கற்றவர் 

[ அ ] 
[ அ ] 


நண்பர் 


ஹகீம் 


ஹுசேன் 


அழகானவர் 


முபாரத் 


குளிரச்செய்யப்பட்டவர் 

[ அ ] 


* அஹ்சன் 
* முஹம்மத் 


விரும்பத்தக்க 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 


முபல்லிகுன் 


பிரசாரகர் நபிமணி ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 

பெயர் [ அ ] 


முபல்லிகுத்தீன் மார்க்கத்தின் பிரசாரகர் 

[ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 


முபல்லிகுன் - முபாரக் ) 


435 


[ அ ] 


* ஆலம் 
* ஹகீம் 


உலகம் 
கற்றவர் ; மேதை 


முபஜ்ஜல் 


நன்மை செய்பவர் ( அ ) 


* அஹ்சன் 
* அஹ்மத் 
* மஸ்ஊத் 
* மஹ்மூத் 


விரும்பத்தக்க 
போற்றப்பட்டவர் 
மேதகையான 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


முபாரக் 


நற்பேறு ; சிறப்பு 


[ அ ] 


முபாரகல்லாஹ் ஆண்டவனின் அருள் அ ] 
அதில் புத்திமான் 

[ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

[ அ ] 
அதீப் எழுத்தாளர் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அனீஸ் நண்பர் 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
* அஜீம் மேம்பட்டவர் 

[ அ ] 
* ஆதில் 

முறைவர் : நடுவர் [ அ ] 
* ஆலம் உலகம் 

[ அ ] 
* இக்பால் 

உயர்வு ; எழுச்சி [ அ ] 
கலீல் 

அன்பு நண்பர் [ அ ] 
காஜி 

நீதி வழங்குபவர் [ அ ] 
காஜி 

வெற்றி வீரர் [ அ ] 
சுஹேல் நட்சத்திரம் 

[ அ ] 
அறிவிப்பாளர் 

[ அ ] 
* நவீத் நற்செய்தி 

[ அ ] 
* பஷீர் நற்செய்தியாளர் 

[ அ ] 


436 


( முபாரக்- முபீன் 


மன்சூர் 
மஹ்தி 


முஹ்சின் 
ரயீஸ் 
லயிக் 
ஜகி 
ஜலீல் 
ஹகீம் 
ஹசன் 
ஹசேன் 


வெற்றி வீரர் 
வழிகாட்டி 
நலஞ் செய்பவர் 
தலைவர் ; அதிபர் 
திறலாளர் 
அறிவு படைத்தவர் 
உயர்ந்தவர் 
கற்றவர் ; மேதை 
நல்லவர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ [ 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


முபாரஜ் 


போர்வீரர் 


[ அ ] 


0 முபாரஜுத்தீன் மார்க்கத்தின் வீரர் 


[ அ ] 


முபீத் 


பலனுள்ள ; நன்மை 

யான [ அ ] 


* அஹ்சன் 

அஹ்மத் 


விரும்பத்தக்க 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 


முபீன் 


வெளிப்படையான ; பிர 
காசமான 

[ அ ] 


0 முபீனுன் 


முபீனுத்தீன் 
* அஹ்மத் 
* ஆபாக் 
* ஆலம் 
* முஹம்மத் 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் [ அ ] 
மார்க்கத்தின் ஒளிர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வானத்து கரைகள் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 


437 


முபீஜ் - மும்தாஜ் ] 


முபீஜ் 


நன்மை செய்பவர் ( அ ) 


0 முபீஜுர் ரஹ்மான் ஆண்டவனின் அருள் 

பெற்றவர் 


அல் முப்தியூ 


உண்டாக்குபவன் ; 
ஆண்டவனின் 
பெயர் 

[ அ ] 


குணப் 


முப்லெஹுத்தீன் 


மார்க்கத்தின் 

நன்மை 
யை பிறருக்கும் அளிப் 
பவர் 

[ அ ] 


அல் - முமீது 


மரணம் 

அளிப்பவன் ; 
இறைவனின் 
பெயர் 

[ அ ] 


குணப் 


முமீய்ஜ் 


நல்லதையும் . கெட்ட 
தையும் உணருபவர் ( அ ) 


மும்தாஜ் 


உயர்ந்தவர் 


[ அ ] 


0 மும்தாஜுத்தீன் மார்க்கத்தில் 

சிறந்தவர் [ அ ] 
அக்தர் விண் மீன் 

[ அ ] 
அமீர் ஆணையாளர் 

[ அ ] 
அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் 

ஒளிபடைத்த [ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ 


438 


[ மும்தாஜ் - முயீன் 


ஆமிர் 
ஆலம் 
கமால் 
கலீம் 
காலித் 
சயீத் 
சிராஜ் 
சுஹேல் 


நிர்மாணிப்பவர் 

[ அ ] 
உலகம் 

[ அ ] 
திறமை ; தேர்ச்சி 

[ அ ] 
மொழிபவர் 

அ ] 
நிலையான 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ [ 
விண்மீன் 

[ அ ] 
பற்றுறுதியுள்ளவர் [ அ ] 
நற்செய்தியாளர் [ அ ] 
அதிபர் 
வேந்தர் 

[ 
வழிகாட்டி 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
பரிந்து பேசுபவர் 

அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
[ அ [ 


[ பா ] 


பஷீர் 
பாஷா 
மலிக் 
மஹ்தி 
ரஷீத் 
வகீல் 
ஹகீம் 
ஹசன் 
ஹசேன் 


அழகானவர் 


முயீத் 


இரண்டாவது முறையும் 
படைப்பவன் [ அ ] 


அல் முயீது 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
அடியான் [ அ ] 


0 அப்துல் முயீத் 


முயீன் 


0 முயீனுத்தீன் 


உதவி செய்பவர் [ அ ] 
மார்க்கத்தின் 

உதவியாளர் [ அ ] 
வாய்மையின் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 


முயீனுல்ஹக் 
அக்தர் 


முயீன் - முராத் ] 


439 


ஹசன் 


அப்சர் அதிகாரி 

[ பா ] 
அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
சாதிக் உண்மை பேசுபவர் 

[ அ ] 
* சிராஜ் 

ஒளி விளக்கு [ அ ] 
* தாபிஷ் ஒளி மிகுதி 

f શો 
தாரிக் நட்சத்திரம் 

[ அ ] 
பாஷா அதிபர் 

[ பா ] 
பாஜில் கற்றவர் 

[ அ ] 
வாசிப் புகழ்பாடுபவர் 

[ அ ] 
ஷாரிக் 

உதயசூரியன் [ அ ] 

நல்லவர் 
ஹாதி வழிகாட்டி 

[ அ ] 
ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 
அல் முயிஜ்ஜு 

கௌரவம் தருபவன் , 
ஆண்டவனின் 
பெயர் 

[ அ ] 
0 அப்துல் முயிஜ் 

அடியான் 

[ அ ] 
முயிஜ்ஜுத்தீன் மார்க்கத்தின் 

மாண்பாளர் [ அ ] 
முதுகணர் 

[ அ ] 
முராத் 

எண்ணம் ; நாட்டம் ; 

குறிக்கோள் [ அ ] 
* அத்ஹர் 

தூய்மையான [ அ [ 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த ( அ ) 


குணப் 


முரப்பி 


440 


[ முராத் - அல்முல்கி 


காஜி 
சலீம் 
தவ்கீர் 
தாபிஷ் 
ஹசேன் 


வெற்றி வீரர் [ அ ] 
பணிவுள்ளவர் [ அ ] 
மதிப்பு 

[ அ ] 
ஒளி மிகுதி 

[ பா ) 
அழகானவர் 

[ அ ] 
அனுப்பப்பட்டவர் ; நபி 
மணி ( ஸல் ) அவர்கள் 

[ அ ] 


முர்சல் 


முர்தஜா 


விரும்பப்பட்டவர் ; மன 
நிறைவு பெற்றவர் ; நபி 
மணி ( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப் பெய அ ] 


* அலி 
* அஹ்மத் 

ஹகீம் 
ஹசன் 
ஹசேன் 
ஹைதர் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
அறிந்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


நல்லவர் 
சிங்கம் 


முர்ஷத் 


* அலி 
* ஹகிம் 
* ஹசன் 

ஹசேன் 


வழிகாட்டி 
உயர்ந்தவர் 
அறிஞர் ; மேதை 
நல்லவர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அல்முல்கி 


நாட்டுக்குரியவன் ; 
ஆண்டவனின் சிறப்புத் 
பெயர் 

( ன ) 


முவக்கிர் - முன் தஸர் ) 


441 


அல் முவக்கிரு 


இறுதியானவர் ; ஆண்ட 
வனின் சிறப்புப் பெயர் 

[ அ ] 


முவக்கர் 


அனுபவசாலி ; 
அறிவாளி 


முவப்பக் 
முவஹ்ஹத் 


ஒத்து வருகிற [ அ ] 
இறைவன் 

ஒருவனே 
என்ற கொள்கை உடை 
யவன் 


[ அ ] 


முனவ்வர் 


ஒளிமயமான ; 


பிரகாச 

[ அ ] 


மான 


* அலி 
* அஷ்ரப் 
* அஹ்மத் 
* ஆபாக் 
* ஆலம் 
* கலீல் 
* சயீத் 

சுஹேல் 

தாரிக் 
* ஷிஹாப் 

ஹசேன் 
முன்தஸர் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வானத்து கரைகள் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
நண்பர் : தோழர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
[ அ ] 
[ அ ) 

[ அ ] 
உதவி பெற்றவர் [ அ ] 


அழகானவர் 


* அலி 
* அஷ்ரப் 
* அஹ்சன் 


உயர்ந்தவர் 
பண்பாளர் 
விரும்பத்தகுந்த 


[ அ ] 
( அ ) 
[ அ ] 


442 


[ முன் தஸர் - முனீர் 


முஹம்மத் 
ஹசேன் 


அழகானவர் 


முன் ஜிர் 

அஹ்மத் 

இமாம் 
* கலீல் 

சுல்தான் 
சுஹேல் 
ஹகீம் 

ஹுசேன் 
முனீப் 


போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 
பயமுறுத்துவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
வேந்தர் ; அரசர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
கற்றவர் ; மேதை [ அ ] 

[ அ ] 
அதிபர் ; கடைபிடிப்பவர் 

[ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் [ அ ] 
மார்க்கத்தை கடைபிடிப்ப 

பவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 


அழகானவர் 


0 முனீபுன் 


O 


முனீபுத்தீன் 


அஹ்மத் 
* மஹ்மூத் 


முனீர் 


O 


முனீருன் 


முனீருத்தீன் 
அம்ஜத் 
அஜ்ஹர் 
அஹ்மத் 
ஆதில் 


ஒளிமிகுந்த ; 
பிரகாசமான 

[ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் [ அ ] 
மார்க்கத்தின் பிரகாசம் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
முறைவர் ; நடுவர் [ அ ] 


முஸ்தகீம் ) 


443 


ஆலம் 
காவர் 
சாலிக் 
சாஜித் 
தானிஷ் 
ஷாரிக் 


உலகம் ; நிலை 
கிழக்கு 
இறையன்பர் 
தலை வணங்குபவர் 
அறிவு 
உதய சூரியன் 


[ அ ] 
[ பா ]] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
[ அ ] 


முன்காத் 


கீழ்ப்படிந்தவர் 


[ அ ] 


O 


முன்காதுர் இறைவனுக்குக் கீழ்ப் 
ரஹ்மான் 

படிந்தவர் 

[ அ ] 


முன் சிப் 


நீதி வழங்குபவர் 


[ அ ] 


அமீர் 
அமீன் 
அலி 
கலீல் 
தகீ 
மலிக் 
ரயீஸ் 


ஆணையாளர் 
நம்பிக்கையானவர் 
உயர்ந்தவர் 
அன்பு நண்பர் 
பயபக்தியாளர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
શિ l 


வேந்தர் 


ஆட்சியாளர் 
அறிஞர் ; மேதை 


ஹகீம் 


முஜக்கிருன் 


போதனை அளிப்பவர் ; 
நபிமணி ( ஸல் ) அவர்க 
ளின் சிறப்புப் பெயர் ( அ ) 


முஸ்தகீம் 


நேர்மையான 


[ அ ] 


அர்ஷத் 
* அன்வர் 

29 


போதனை பெற்றவர் [ அ ] 

[ அ ] 


ஒளி 


444 


( முஸ்தகீம் - முஸ்தபா 


அஹ்மத் 
ஆதில் 
ஆரிப் 


போற்றப்பட்டவர் 
முறைவர் ; நடுவர் 
இறையன்பர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


முஸ்ததாப் 


மேதகையான 


[ அ ] 


முஸ்தபா 


தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 
நபிமணி ( ஸல் ) அவர்க 
ளின் சிறப்புப்பெயர் 

[ அ ] 


அமீன் 
அலி 
அஹ்மத் 
இமாம் 
கலீல் 
சாதிக் 
சுஹேல் 


* நயீம் 
* நஜீப் 
* நஜீர் 

பகீஹ் 
பஷீர் 
பாஷா 
ரயீஸ் 
ரஷீத் 
ஷபீக் 
ஷரீப் 
ஷாஹெத் 


நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
அன்பர் 

[ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
தோழமையாளர் [ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
அச்சுறுத்துபவர் [ அ ] 
மார்க்க அறிஞர் [ அ ] 
நற்செய்தியாளர் [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
தலைவர் 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
இரக்கமுள்ளவர் 

[ அ ] 
ஒழுக்க சீலர் 

[ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 


முஸ்தபா - முஸ்தஜாப் ) 


445 


எழில் ; அழகு 


* ஜமால் 
* ஜாபர் 

ஹகீம் 
ஹசன் 

ஹாஷிம் 
* ஹிக்மத் 
* ஹுசேன் 


ஒரு நதி 
கற்றவர் 
நல்லவர் 
வாகை சூடுபவர் 
அறிவு ; திறமை 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


முஸ்தபீத் 


பலன் அடைந்தவன் 

[ அ ] 


முஸ்தபீஜ் 


அருள் தேடுபவன் [ அ ] 


முஸ்தயீன் 


உதவி கேட்பவன் [ அ ] 


முஸ்தனீஜ் 


ஒளியை 
விரும்புகிறவன் [ அ ] 


முஸ்தன்ஸிர் 


உதவிபெற்றவர் 


முஸ்த ( அ) ஸிம் 


மாசற்றவர் 
தூய்மையானவர் [ அ ] 


* அலி 
* அஹ்மத் 
* ஹுசேன் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 


શિ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


முஸ்தஜாப் 


பதிலளிக்கப் 

பெற்றவன் [ அ ] 


0 முஸ்தஜாபுத் தனது வேண்டுகோளை 
தாவாத் அங்கீகரிக்கப்பெற்ற 

அதிருஷ்டசாலி ( அ ) 


446 


( முஸ்தஜாப் - முஷிய்யத் 


0 முஸ்தஜாபுத்தீன் மார்க்கத்தின் அங்கீகாரம் 

பெற்றவன் [ அ ] 
* அலி 

உயர்ந்தவர் [ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முஸ்தஜ்ஹர் 

உதவி கேட்பவன் [ அ ] 
முஸ்தஹ்சன் 

விரும்பத்தகுத்த ; 
புகழ்ச்சிக்குரிய [ அ ] 


* அக்தர் 

அலி 
ஆதம் 
ஆதில் 
ஆலம் 
கலீல் 

ரயீஸ் 
* ஜமால் 


விண்மீன் 
உயர்ந்தவர் 
மனிதன் 
முறைவர் ; நடுவர் 
உலகம் 
அன்பு நண்பர் 
அதிகாரி ; தலைவர் 
எழில் ; அழகு 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


முஸ்லிம் 


நேரிய வழிகண்டவர் . 
சமாதானப் பிரியர் [ அ ] 


முஸ்லெஹ் 


சீர்திருத்தவாதி 


[ அ ] 


O முஸ்லெஹுத் 


மார்க்கத்தை அழகுபடுத் 

துபவர் ( அ ) 


தீன் 


முஷம்மிர் 


அனுபவசாலி ; துரித 
மான முயற்சி செய்பவர் 

ત્રિો 


முவிய்யத் 


இச்சை ; வழி 


[ அ ] 


முஷிய்யத்- முஷர்ரப் ] 

447 
0 முஷிய்யதுல் 

ஆண்டவனின் 
லாஹ் 

விருப்பம் ( அ ) 
முஷாரப் 

கௌரவிக்கப்பட்டவர் ; 
மேம்பட்டவர் [ அ ] 


* அக்தர் 

அக்ரம் 
அக்மல் 
அமீர் 
அலி 
அஹ்மத் 
ஆதில் 
ஆலம் 
இக்பால் 
கலீல் 
காஜி 
சயீத் 
பாகர் 
பாஷா 
மலிக் 
மஹ்தி 
ரகீப் 

ரசூல் 
* ரயீஸ் 

லயிக் 
ஜமீல் 
ஹகீம் 
ஹசன் 

ஹலீம் 
* ஹாரூன் 


விண்மீன் 

[ பா ] 
சிறப்பு மிகுந்த [ அ ] 
மேன்மையான 

[ அ ] 
ஆணையாளர் [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
முறைவர் ; நடுவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
மேம்பாடு : உயர்வு [ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
கனவான் 

[ அ ] 
அதிபர் 
வேந்தர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
பாதுகாவலர் 

[ அ ] 
அனுப்பப்பட்டவர் [ அ ] 
ஆட்சியாளர் 

[ அ ] 
திறலாளர் 

[ அ ] 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
மென்மையானவர் [ அ ] 
தளபதி 


அழகானவர் 


448 


( முஷாரப் - முஷ்தாக் 


* ஹுசேன் 


அழகானவர் 


[ அ ] 


முஷீர் 


ஆலோசகர் 


[ அ ] 


* அப்பாஸ் 


அலி 
அஹ்மத் 
ஆகில் 
ஆபித் 
ஆலம் 
இமாம் 
கமால் 
காமில் 
சாதிக் 
தாஹெர் 

நாசிர் 
* மஹ்தி 

மஹ்மூத் 
ஹசன் 
ஹசேன் 


சினங் கொண்ட 
சிங்கம் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
புத்திமான் 

[ அ ] 
இறையன்பர் 

[ அ [ 
உலகம் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
நிறைவுள்ள 

( அ ) 
உண்மை பேசுபவர் [ அ ] 
தூயவர் 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


முஷ்தாக் 


ஆர்வங்கொண்டவர் 

அ ] 


முஷ்தாகுல் இறையன்பர்களை நேசிப் 
ஆரிபைன் பவர் 

[ அ ] 
O முஷ்தாக் 

ஆண்டவனை நேசிப்ப 
இலாஹி பவர் 

[ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அனீஸ் அன்பாளர் 

[ அ ] 


முஷ்தாக் - முஜப்பர் ) 


449 


அஹ்மத் 
* ஆலம் 

கலீம் 
காஜி 
முஹம்மத் 
ரயீஸ் 
ஜபர் 


ஹசன் 


ஹ - சேன் 


அழகானவர் 


முஷ்பிக் 


* அமீர் 
* அலி 
* அனீஸ் 

அஹ்மத் 
* ரயீஸ் 
* ஹபீப் 


போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் 
பேசுபவர் 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆணையிடுபவர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
பிரியமானவர் [ அ ] 

[ அ ] 
கருணைபுரிபவன் [ அ ] 
ஆணையிடுபவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
கனவான் 

[ அ ] 
தோழமையாளர் [ அ ] 
புதுப்பிக்கும் திறமை 
பெற்றவன் 

[ அ ] 
வெற்றி பெற்றவர் [ அ ] 
மார்க்கத்தின் வெற்றி 
வீரர் 

[ அ ] 
ஆணையாளர் ત્રિો 
உயர்ந்தவர் 

[ அ ] 
நண்பர் 

[ அ ] 
விரும்பத் தகுந்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
முறைவர் ; நடுவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 


முஜத்தித் 


முஜப்பர் 
0 முஜப்பருத்தீன் 


* அமீர் 
* அலி 
* அனீஸ் 
* அஹ்சன் 
* அஹ்மத் 
* ஆதில் 
* ஆலம் 


450 


[ முஜப்பர் - முஜாஹித் 


[ அ ] 


* கலிக் 
* பாஷா 

மலிக் 
மஹ்மூத் 
ரயீஸ் 
ஜலால் 
ஹசன் 
ஹசேன் 
ஹூமாயூன் 
ஹைதர் 


அன்பானவர் 
அதிபர் 
வேந்தர் 
போற்றப்பட்டவர் 
தலைவர் ; அதிபர் 
மாண்பு ; மேன்மை 
நல்லவர் 
அழகானவர் 
வெற்றி ; சிறப்பு 
சிங்கம் 


[ அ ] 
அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


முஜம்மில் 


போர்வையை 

அணிபவர் [ அ ] 


O 


முஜம்மிலுன் 


* அஹ்மத் 
* ஹசேன் 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 


அழகானவர் 


முஜாவிர் 

அண்மையில் 

இருப்பவர் [ அ ] 
முஜாஹித் 

வீரர் ; போராடுபவர் [ அ ] 
முஜாஹிதுல் ஹக் வாய்மையின் போர் 

வீரர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

( அ ) 
காஜி 

வெற்றி வீரர் [ அ ] 
முனீர் 

ஒளி படைத்த [ அ ] 
ஷஜா 

துணிவு கொண்டவர் [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
ஹசேன் 
அழகானவர் 

[ அ ] 


ஹசன் 


முஜீப் - முஜ் தபா ) 


451 


12 


விடைமொழிபவன் ; 
முறையீடு கேட்பவன் 

[ அ ] 
0 அல்முஜீபு ஆண்டவனின் குணப் 

பெயர் 
அப்துல் முஜீப் 

அடியான் ( அ ) 
0 முஜீபுத்தீன் மார்க்கத்தின் விடைதரு 

பவர் [ அ ] 
O முஜீபுர் ரஹ்மான் ஆண்டவனின் [ அ ] 
முஜீ புல்லாஹ் 

[ அ ] 
முஜீபுல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
அல் முஜில்லு 

இழிவு தருபவன் , ஆண் 
டவனின் குணப்பெயர் 

[ அ ] 
முஜ்தபா 

தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
O முஜ்தபா 

நபிமணி ( ஸல் ) அவர்க 

ளின் சிறப்புப் பெயர் [ அ ] 
அக்பர் பெரியவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளி படைத்த [ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
கலீல் 

நண்பர் ; தோழர் [ அ ] 
மஹ்மூத் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
பரிந்து மன்றாடுபவர் [ அ ] 
ஷரீப் 

[ அ 
கற்றவர் ; மேதை [ அ ] 


அலி 
அன்வர் 


[ அ ] 


ஷபீ 


ஒழுக்க சீலர் 


* ஹகீம் 


452 


ஹசன் 


* ஹுசேன் 
முஜ்தஹித் 


[ முஜ்தபா - முஹம்மத் 
பிரியமானவர் [ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
முயற்சி செய்பவர் அ ] 


முஜ்ரியுன் 


முஹம்மத் 


தீங்கு உடையவர் ; நபி 
மணி ( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப்பெயர் [ அ ] 
பெரிதும் போற்றப்பட் 
டவர் ; ( நபிமணி ( ஸல் ) 
அவர்களின் திருப்பெயர் ; 
அவர்களுடைய சிறப்புப் 
பெயர்கள் கீழே தரப்படு 
கின்றன . ) 

[ அ ] 


0 அப்தஹியுன் 


அமீனுன் 
அரபியுன் 
அவ்லா 
அவ்வலுன் 
அஜீஜுன் 
அஹ்மதுன் 


நபிமணி ( ஸல் ) அவர்க 
ளின் சிறப்புப் பெயர் [ அ ] 
நம்பிக்கையானவர் 
அராபியர் 

[ அ ] 
சிறப்பு பெற்றவர் [ அ ] 
முதல்வர் 

[ அ ] 
மேம்பட்டவர் 

[ அ ] 
பெரிதும் போற்றப் 
பட்டவர் 

[ அ ] 
பின் தொடருபவன் [ அ ] 
இறுதியானவர் 

[ அ ] 
நீதிமான் 

[ அ ] 
ஆணையிடுபவர் [ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
படிக்காதவர் 

[ அ ] 


ஆகிபுன் 
ஆகிருன் 
ஆதிலுன் 
ஆமிருன் 
ஆலிமுன் 
இமாமுன் 
உம்மியுன் 


முஹம்மத் ) 


453 


O 


O 


நண்பர் 


கதீபுன் 
கரீபுன் 
கலீ முன் 
கலீலுன் 
கனியுன் 
காசி முன் 
காதிமுன் 
காயி முன் 
குரேஷியுன் 
சய்யதுன் 
சாதிகுன் 
சாபிகுன் 
சாஹிபுன் 
சிராஜுன் 
தய்யிபுன் 
தராஜியுன் 


விளக்கு 


பிரசாரகர் 

[ அ ] 
சமீபத்தில் இருப்பவர் [ அ ] 
அறிஞர் ; பேசுபவர் 

[ அ ] 

[ அ ] 
தேவையற்றவர் [ அ ] 
பிரித்து தருபவர் [ அ ] 
முடிப்பவர் 

[ அ ] 
நிலையான 

[ அ ] 
குரேஷ் வகுப்பினர் [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
உண்மையாளர் [ அ ] 
முன் செல்பவர் 

[ அ ] 
மேன்மை மிக்கவர் [ அ ] 

[ அ ] 
தூய்மையானவர் 

[ அ ] 
[ ] 

[ அ ] 
அழைகுரல் விடுபவர் [ அ ] 

[ அ ] 
தூய்மையானவர் 

[ அ ] 

[ அ ] 
தீர்க்கதரிசி 

[ அ ] 
பயமுறுத்துபவர் 

[ அ ] 
உதவி அளிப்பவர் [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
இல்லை என்பவர் 

[ அ ] 
ஒளி 

[ அ ] 
சிறந்தவர் 

[ அ ] 
சொற்வளமுள்ளவர் [ அ ] 
வெற்றி பெற்றவர் [ அ ] 


தராசுக்காரர் 


தாசீன் 


தாயின் 
தாஹா 
தாஹிருன் 
திஹாமியுன் 
நபியுன் 
நஜீருன் 
நாசிருன் 
நாதிகுன் 
நாஹின் 
நூருன் 
பஆருன் 
பசீஹன் 
பத்தாஹூன் 


454 


( முஹம்மத் 


பஷீருன் 
பாதினுன் 
பாதெஹுன் 
புர்ஹானுன் 
மக்கியுன் 
மதனியுன் 
மன் சூருன் 


O 


மஹ்தின் 
மஹ்மூதுன் 
மாஹன் 
முக்தாருன் 
முக்தசிதுன் 
முசத்திகுன் 
முதவஸ்ஸிதுன் 
முதஸ்ஸிருன் 


நற்செய்தி அளிப்பவர் ( அ ) 
மறைவான 

[ அ ] 
வெற்றி கொள்பவர் ( அ ) 
ஆதாரம் 

[ அ ] 
மக்காவாசி 

[ அ ] 
பதீனா வாசி 

[ அ ] 
உதவி அளிக்கப்பட்ட 

வர் [ அ ] 
நற்போதனையாளர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மூழ்கச் செய்பவர் 

[ அ ] 
விரும்பப்பட்டவர் அ ] 
நடுநிலையாளர் 

[ அ ] 
உண்மை உறைப்பவர் ( அ ) 
நடுநிலையாளர் 

[ அ ] 
போர்வையை அணி 

பவர் [ அ ] 
தூய்மையானவர் [ அ ] 
கீழ்ப்படிந்தவர் [ அ ] 
தூய்மையானவர் 

[ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
வெளிப்படையானவர் ( அ ) 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 

வர் [ அ ] 
ஒளி படைத்தவர் [ அ ] 
கடைபிடிப்பவர் [ அ ] 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 

வர் [ அ ] 
போதனை அளிப்பவர் [ அ ] 
போர்வையை அணி 

பவர் [ அ ] 


முதஹ் ஹருன் 
முதீய்யுன் 
முத்தகியுன் 
முபல்லிகுன் 
முபீனுன் 
முர்தஜா 


O 


OOOOO 


முனீருன் 
முனீபுன் 
முஸ்தபா 


முஜக்கிருன் 
முஜம்மிலுன் 


455 


முஹம்மத் ) 
0 முஜ்தபா 


முஜ்ரியுன் 
முஹம்மதுன் 


முஹர்ரிமுன் 
முஹல்லிலுன் 
மோமினுன் 
ய தீ முன் 
யாசீன் 
ரவூபுன் 


ரஸூலுன் 
ரஷீதுன் 
ரஹீ முன் 
ரஹ்மதுன் 
வாயிஜுன் 
ஷபிய்யுன் 
ஷகூருன் 
ஷஹீதுன் 
ஷாபின் 
ஜவ்வாதுன் 
ஜாஹிருன் 
ஹக்குன் 
ஹசீபுன் 
ஹபீபுன் 
ஹரீசுன் 
ஹாதின் 
ஹாபிஸுன் 
ஹா மிதுன் 


தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
தீங்குடையவர் [ அ ] 
பெரிதும் போற்றப் 

பட்டவர் [ அ ] 
விலக்கு அளிப்பவர் [ அ ] 
அனுமதி அளிப்பவர் [ அ 
அமைதி அளிப்பவர் [ அ ] 
அநாதை 

[ அ ] 

[ அ ] 
இளகிய மனது 

கொண்டவர் [ அ ] 
அனுப்பப்பட்டவர் [ அ ] 
சிறந்தவர் 

[ அ ] 
கருணையுள்ளவர் 

[ அ ] 
அருட்கொடை 

[ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
வழக்காடுபவர் [ அ ] 
நன்றியுள்ளவர் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
நலம்பெறச் செய்பவர் [ அ ] 
கொடை வள்ளல் [ அ ] 
வெளிப்படையானவர் [ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
கணக்கு வாங்குபவர் [ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
பேராசைக்காரர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
பாதுகாவலர் 

[ அ ] 
போற்றுபவர் [ அ ] 


456 


[ முஹம்மத் 


ஹாமீம் 
0 ஹாஷமியுன் 


போற்றுபவர் 

[ அ ] 
ஹாஷம் பரம்பரை 

யினர் [ அ ] 
எழுச்சி பெறுபவர் [ அ ] 
ஆதாரம் 

[ அ ] 


ஹாஷிருன் 

ஹுஜ்ஜதுன் 
முஹம்மத் 


* அகீல் 
* அக்தர் 

அக்பர் 
அக்மல் 
அக்ரம் 
அக்லாக் 
அசத் 
அசீம் 

அதா 
* அதீக் 
* அதீல் 
அத்ஹர் 
அப்பாஸ் 
அப்ரார் 
அப்ஸர் 
அப்ஜர் 


பெரிதும் போற்றப் 
பட்டவர் ; ( முஹம்மத் 
அஹமத் ஆகியவற்றை 
எந்தப் பெயருடனும் 
சேர்த்து , சூட்டிக் கொள்ள 
லாம் முஹம்மத் ஜலாலுத் 
தீன் , கமாலுத்தீன் முஹம் 
மத் , என்பதுபோல ) [ அ ] 
புத்திமான் 

[ அ ] 
விண்மீன் 
பெரியவர் 

[ அ ] 
தேர்ந்தவர் 

[ அ ] 
சிறப்பு மிக்க 

[ அ ] 
பண்பு ; ஒழுக்கம் [ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
உறுதியானவர் [ அ ] 
கொடை ; பரிசு [ அ ] 
மதிப்பிற்குரியவர் 
நீதிமான் 

[ அ ] 
தூய்மையான அ ] 
சீரும் சிங்கம் 

[ அ ] 
மரபுப் பண்பாளர் [ அ ] 
அதிகாரி 

[ பா ] 
மேன்மையாளர் 

[ பா ] 


முஹம்மத் ) 


457 


அமான் 
அமீர் 
அமீன் 
அம்ஜத் 
அயாஜ் 
அய்யூப் 
அர்ஷத் 
அலி 
அல்தாப் 
அவ்சாப் 
அனீஸ் 
அன்சர் 
அன்வர் 
அன்வார் 
அஸ்லம் 
அஷ்ரப் 
அஜீம் 
அஜ்மல் 
அஜ்ஹர் 
அஹ்சன் 
அஹ்மத் 
ஆகில் 
ஆதம் 


பாதுகாப்பு 

[ அ ] 
ஆணையாளர் [ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
விசுவாசமான 

[ பா ] 
பொறுமைசாலி 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்பு ; கருணை શિ ] 
பண்பு ; ஒழுக்கம் [ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
பாதுகாப்பான [ அ ] 
பண்பாளர் 

அ 
மேம்பட்டவர் 

[ அ ] 
மிக அழகான 

[ அ ] 
ஒளிமயமான 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
புத்திமான் 
மனிதன் 

[ அ ] 
நீதிமான் 

[ அ ] 
வானத்து கரைகள் [ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
கதிரவன் 

[ பா ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
பிரபு ; கனவான் 

[ அ ] 
மெய்ஞ்ஞானி [ அ ] 


ஆதில் 
ஆபாக் 
ஆபித் 
ஆப்தாப் 
ஆமிர் 
ஆமில் 
ஆரிப் 


458 


[ முஹம்மத் 


[ அ [ 


ஆலம் 
ஆஸிப் 
ஆஷிக் 
ஆஜம் 
இக்பால் 
இக்ராம் 
இத்ரீஸ் 


இப்றாஹீம் 
இமாம் 
இம்தாத் 
இர்பான் 
இர்ஷாத் 
இல்யாஸ் 
இனாயத் 
இன் ஆம் 
இஸ்மாயீல் 
இஸ்லாம் 
இஸ்ஹாக் 
இஷ்தியாக் 
இஷ்பாக் 
இஷ்ரத் 
இஹ்சன் 
ஈசார் 
உரூஜ் 
உன் வான் 
உஸ்மான் 
கதீப் 
கதீர் 
கபீர் 
கபீர் 


உலகம் 
ஒன்று சேர்த்தல் 
அன்பு கொண்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
மேம்பாடு ; எழுச்சி 

[ அ ] 
கொடை ; அன்பளிப்பு [ அ ] 
போதனையில் 

மூழ்கியவர் [ அ ] 
கருணைமிக்க தந்தை [ இ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
உதவி 

[ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
நற்போதனை 

[ அ 
ஒரு தீர்க்கதரிசி 

[ அ ] 
அன்பு ; கருணை [ அ ] 
அன்பளிப்பு 

[ அ ] 
ஒரு தீர்க்கதரிசி 

( இ 
சமாதானம் 

[ அ ] 
சிரிப்பவர் 

[ இ ] 
அவா ; ஆர்வம் [ அ ] 
கருணை ; அன்பு [ அ 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
உபகாரம் 

[ அ 
தியாகம் 

[ அ [ 
உயர்வு 

[ அ ] 
தலைப்பு , முதன்மை 

[ அ ] 
பிரசாரகர் 
ஆற்றல் மிக்கவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அறிவிப்பாளர் [ அ ] 


[அ ] 


ஒரு பெயர் 


[ அ 


முஹம்மத் ] 


459 


* கபில் 
* கமர் 
* கமால் 
* கயூர் 
* கலாம் 

கலீக் 

கலீம் 
* கலீல் 

கவுஸ் 
காசிம் 
காதிம் 

காமில் 
* காலித் 

காஷிப் 
* காஜி 
* காஜி 
* காஜிம் 

கியாஸ் 
கிஜர் 
குர்பான் 
குர்ஷீத 
குஸ்ரு 
கைசர் 
கோகப் 
சஆதத் 
சகாவத் 
சகீர் 
சதர் 
சதாகத் 
30 


பொறுப்பாளர் 
சந்திரன் 
திறன் ; தேர்ச்சி 
தன்மானமுள்ளவர் 
வசனம் ; பேச்சு 
அன்பானவர் 
பேசுபவர் 
நண்பர் 
உதவி 
பிரித்து தருபவர் 
சேவகர் 
நிறைவுள்ளவர் 
நிலையான 
தெளிவாக்குபவன் 
ஆணையாளர் 
வெற்றி வீரர் 
பொறுமைசாலி 
துணைபுரிபவர் 
வழிகாட்டி 
தியாகம் 
கதிரவன் 
அழகானவர் 
பேரரசர் 
விண்மீன் 
நன்மை ; நற்பேறு 
தருமம் ; கொடை 
சிறியவர் 
தலைவர் 
வாய்மை 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[அ ] 
[ அ ] 
શિ ] 
[ அ ] 
શિ ] 
[ அ ] 
[ அ ] 
( அ ) 
[ அ ] 
[ பா ] 
[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


460 


( முஹம்மத் 


* சபீ 
* சபீர் 

சப்தர் 


சமர் 
சயீத் 
சர்தார் 
சர்தாஜ் 
சர்பராஜ் 
சர்வத் 
சர்வர் 
சலாமத் 
சலாம் 
சலீம் 
சல்மான் 
சஜ்ஜாத் 
சாதிக் 
சாபிர் 
சாலிக் 
சாஜித் 
சிகந்தர் 
சித்தீக் 
சிராஜ் 
சுலைமான் 
சுல்தான் 
சுஹல் 


தண்பர் 

[ அ ] 
தூதுவர் 

[ அ ] 
சேனையை 

முறியடிப்பவர் [ அ ] 
பலன் ; நன்மை [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
மாண்பு மிக்கவர் [ அ ] 
தகைசார்ந்த [ அ ] 
செழிப்பு ; வளமை [ அ ] 
உலகத் தலைவர் [ அ ] 
பாதுகாப்பு : நன்னிலை [ அ ] 
நல்வாழ்த்து [ அ ] 
பணிவச்சமுள்ள [ அ ] 
அமைதி 

[ அ ] 
தலை வணங்குபவர் શિો 
உண்மை பேசுபவர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
இறையன்பர் 
தலை வணங்குபவர் [ அ ] 
மக்கட் காவலர் 
உண்மை பேசுபவர் [ அ ] 
ஒளி விளக்கு 

[ அ ] 
அமைதியானவர் [ இ ] 
வேந்தர் ; அரசர் [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
இறையன்பர் ( அ ) 
தெளிவானவர் [ அ ] 
பயபக்தியாளர் [ அ ] 
அன்பொழுக்கம் [ அ ] 


[அ] 


சுப்வான் 

தகீ 
* தக்ரீம் 


முஹம்மத் ) 


461 


விரிவுரை 


ஒளிர் 


* தபீப் 
* தப்ஹீம் 

தல் அத் 
தவ்கீர் 
தவ்சீப் 
தவ்பீக் 
தன்வீர் 
தஸத்துக் 
தஜம் முல் 
தாபிஷ் 
தாரிக் 
தாலிப் 
தாவூத் 
தாஜ் 
தாஹெர் 
து பேல் 
நகீப் 


அரச கிரீடம் 


மருத்துவர் 

[ அ ] 

[ அ ] 
எழிற்காட்சி 

[ அ ] 
மாண்பு ; மதிப்பு [ அ ] 
புகழ்பாடுதல் [ அ ] 
நற்போதனை [ அ ] 

[ அ ] 
தியாகம் 

[ அ ] 
அலங்காரம் 

શિ T 
ஒளி மிகுதி 

[ பா ] 
நட்சத்திரம் 

[ பா ] 
தேடுபவர் 

[ அ ] 
அன்பு பாராட்டுபவர் ( இ 

[ அ ] 
தூயவர் 

[ அ ] 
மூலம் ; வழி 

[ அ ] 
அறிவிப்பாளர் 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
அன்பர் ; தோழர் [ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
பற்றுறுதி 

[ பா ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
நற்செய்தி 

[ அ ] 
ஆணையாளர் 

[ அ ] 
மேலானவர் 

[ அ ] 
அச்சுறுத்துபவர் [ அ ] 
உதாரணம் 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
உறுதியான [ அ ] 
அரிய ; சிறந்த [ அ 


நதீம் 
நபீஸ் 
நயாஜ் 
நயீம் 
நவீத் 
நவ்வாப் 
நஜீப் 
நஜீர் 
நஜீர் 
நாசிர் 
நாதிக் 
நாதிர் 


462 


( முஹம்மத் 


நாஜிம் 
நிசார் 
நிஷாத் 
நிஜாம் 
நிஹால் 
நுஸ்ரத் 


நூர் 


நூஹ் 


பசீஹ் 
* பய்யாஜ் 

பரீத் 
பஷீர் 
பஜல் 
பஹீம் 
பாகர் 
பாதெஹ் 
பாயிக் 
பாரூக் 

பாஷா 
* பாஜில் 

புஆத் 

புர்ஹான் 
* பைசல் 

பைஜ் 
மக்சூத் 

மக்பூல் 
* மக்தூம் 
* மதீன் 
* மர்கூப் 


ஏற்பாடு செய்பவர் [ அ ] 
காணிக்கை 

[ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
அமைப்பு 

[ அ ] 
புதிதான 

( பா ) 
உதவி ; வெற்றி [ அ ] 
ஒளிர் 

[ அ ] 
நெடுங்காலம் 

வாழ்ந்தவர் [ இ ] 
சொல்வளமுள்ளவர் [ அ ] 
வன்மையுடையவர் [ அ ] 
இணையற்றவர் 

[ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
கருணை ; நற்செயல் [ அ ] 
அறிவுள்ளவர் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
மேன்மைமிக்கவர் [ அ ] 
பிரித்து ஆராய்பவர் [ அ ] 
அதிபர் 

[ பா ] 
கற்றவர் 

[ பா ] 
உள்ளம் ; மனம் [ அ ] 
விளக்கம் 
வளர்ச்சி 

[ அ ] 
பலன் ; கருணை [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
ஏற்றுக்கொள்ளப்பட்ட [ அ ] 
போற்றத்தக்க 

[ அ ] 
உறுதியான 

[ அ ] 
விரும்பத்தக்க 

[ அ ] 


முஹம்மத் ) 


463 


மலிக் 
மன் சூர் 
மன்னான் 
மன் ஜுர் 
மஸ்ஊத் 
மஜ்ஹர் 
மஹ்தி 
மஹ்பூப் 
மஹ்மூத் 
மாலிக் 


மாஷாக் 


மாஜித் 
மாஹிர் 


மிர்ஜா 


மீரான் 
மு அஜ்ஜம் 
முஆவின் 
முக்ததிர் 
முக்தார் 
முசத்தக் 
முதப்பிர் 
முதஸ்ஸிர் 
முபாரத் 
முபஷ்ஷிர் 
முபாரக் 
முபீன் 
மும்தாஜ் 
முயீன் 
முராத் 
முர்தஜா 


வேந்தர் 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
நன்மை செய்பவர் [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
மே தகையான [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
விரும்பப்படுபவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உரிமையாளர் [ அ ] 
அன்பிற்குரியவர் [ அ ] 
மேதகைமை பெற்ற [ அ ] 
வல்லுநர் 

[ அ ] 
இளவரசர் 

[ பா ] 
தலைவர்க்கு தலைவன் [ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உதவியாளர் [ அ ] 
அதிகாரமுள்ளவர் [ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
வாய்மையாளர் [ அ ] 
முயலுபவர் 

[ அ ] 
போர்வை அணிபவர் [ அ ] 
குளிரச் செய்பவர் 

( அ ) 
நற்செய்தி கூறுபவர் [ அ ] 
பேறு பெற்றவர் [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
நாட்டம் ; எண்ணம் [ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 


464 


[ முஹம்மத் 


முர்ஷத் 
முனவ்வர் 
முனீப் 
முனீர் 
முஸ் அப் 
முஸ்தபா 


முஸ்லிம் 
முஷீர் 
முஷ்தாக் 
முஜம்மில் 
முஜ்தபா 


--- 


முஹாபிஜ் 
முஹிப் 
முஹ்சின் 
மூசா 
மோமின் 
யஹ்யா 
யாகூத் 
யாகூப் 
யாசீன் 
யாமீன் 
யாவர் 
யூசுப் 
யூனுஸ் 


வழிகாட்டி 
ஒளிமிகுதி 

[ அ ] 
கடைப்பிடிப்பவர் [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
அறிஞர் 

[ அ ] 
தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 

[ அ ] 
நல்வழி அடைந்தவர் [ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
ஆர்வமுள்ளவர் அ ] 
போர்வை அணிபவர் [ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
பாதுகாவலர் 

[ அ ] 
நண்பர் 
நன்மை செய்பவர் [ அ ] 
சட்டம் அளித்தவர் 
விசுவாசமுள்ளவர் [ அ ] 
உயிரூட்டுபவர் 
விலையுயர்ந்த கல் [ அ ] 
ஒரு தீர்க்கதரிசி [ அ ] 

[ அ ] 
நற்பேறுபெற்ற [ அ ] 
உதவி கேட்பவர் 

[ பா ] 
அழகானவர் 
ஒரு தீர்க்கதரிசி 
பாதுகாவலர் 

[ அ ] 
அனுப்பப்பட்டவர் [ அ ] 
உயர்வு ; உச்சி 

ક્ષિો 
அன்புத்தோழர் [ அ ] 


ரசூல் 

ரபி 
* ரபிக் 


முஹம்மத் ) 


465 


ரயீஸ் 
ரஷீத் 
ரஜா 
ராகிப் 

ராகிம் 
* ராஷித் 

ரியாஜ் 
ரிஜ்வான் 
லயீக் 
லியாகத் 
லுக்மான் 
வகார் 
வகீல் 
வசீம் 
வலி 
வஜீர் 
வாசிப் 
வாரிஸ் 
ஷகீல் 
ஷகூர் 
ஷபீ 
ஷபீக் 
ஷப்பீர் 
ஷமீம் 
ஷமீர் 
ஷரீப் 
ஷவ்கத் 
ஷஹீத் 


அழகானவர் 


ஆட்சி செய்பவர் 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
இச்சை ; விருப்பம் [ அ ] 
விரும்புகிறவர் [ அ ] 
எழுத்தர் ; பதிவாளர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
மலர்ச்சோலை 

[ அ ] 
சொர்க்கம் 

[ அ ] 
திறலாளர் 

அ ) 
திறமை ; தகுதி [ அ ] 
பேரறிஞர் 

[ இ ] 
மேன்மை ; மாண்பு [ அ ] 
பரிந்து பேசுபவர் [ அ ] 

[ அ ] 
அதிபர் ; நண்பர் [ அ ] 
அமைச்சர் 

[ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
உரிமையாளன் [ அ ] 
அழகர் 
நன்றியுள்ளவர் [ அ ] 
பரிந்து மன்றாடுபவர் [அ ] 
இரக்கமுடையவர் [ அ ] 
சிறப்புமிக்க 

[ சி ] 
நறுமணம் 

[ அ ] 
பணிகளை முடிப்பவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
மேன்மை 

[ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
நன்றியுள்ளவர் [ அ ] 
உதய சூரியன் 

[ அ ] 


ஷாகிர் 
ஷாரிக் 


466 


( முஹம்மத் 


ஷாஹெத் 
ஷயேப் 
ஷஜா 
ஜகி 
ஜக்ரியா 
ஜபர் 
ஜமால் 
ஜமீர் 
ஜமீல் 
ஜயீம் 
ஜலால் 
ஜலீஸ் 
ஜவ்வாத் 
ஜஹீர் 
ஜாபர் 
ஜாமின் 
ஜாவீத் 
ஜாஹித் 
ஜியா 
ஜுல்கர்னைன் 


சான்றாளர் 

[ அ ] 
ஒரு தீர்க்கதரிசி [ அ ] 
துணிவு கொண்டவர் [ அ ] 
திறலாளர் 

அ ) 
தியானிப்பவர் 
வெற்றி 

[ அ ] 
எழில் ; அழகு 

[ அ ] 
மனம் ; எண்ணம் [ அ ] 
எழிலரசர் 

[ அ ] 
தலைவர் 

[ அ ] 
உயர்வு ; சிறப்பு [ அ ] 
தோழர் 

[ அ ] 
கொடைவள்ளல் [ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 

[ அ ] 
பொறுப்பாளர் [ அ ] 
நிரந்தரமான 
பற்றற்றவர் 
ஒளி ; பிரகாசம் [ அ ] 
இரு (சிறப்புகள் சடைகள் 

கொண்டவர் [ அ ] 
கற்றவர் ; மேதை [ அ ] 
பிரியமானவர் [ அ ] 
அன்பர் ; தோழர் [ அ ] 
பாதுகாவலர் 

[ அ ] 
வாழ்வு 

அ ] 
மென்மையானவர் [ அ ] 
தவறான மதங்களை 

வெறுப்பவர் [ அ ] 
கருணையுள்ளவர் [ அ ] 


ஒரு நதி 


[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 
ஹபீப் 
ஹபீஜ் 
ஹயாத் 
ஹலீம் 
ஹனீப் 


ஹன்னான் 


முஹம்மத் - முஹஜ்ஜப் 


467 


ஹஸ்ஸான் மிகச்சிறந்தவர் [ அ ] 
* ஹஷ்மத் 

மேதகைமை ; வலிமை [ அ ] 
* ஹாகிம் ஆட்சியாளர் 

[ அ ] 
ஹாதிம் வள்ளல் 

[ அ ] 
ஹாதி வழிகாட்டி 

[ அ ] 
ஹாமித் 

புகழ்பாடுபவர் [ அ ] 
* ஹாரூன் 

கிளர்ச்சியூட்டப் 

பட்டவர் [ இ ] 
ஹாஷிம் 

வாகைசூடுபவர் [ அ ] 
ஹிக்மத் அறிவு , திறமை 

[ அ ] 
ஹிதாயத் 

சிறப்பு மொழி [ அ ] 
ஹிமாயத் ஆதரவு 

[ அ ] 
ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 
ஹுமாயூன் வெற்றி ; சிறப்பு [ அ ] 
ஹுனர் 

கலை ; திறமை [ அ ] 
ஹைதர் சிங்கம் 

[ அ ] 
அல் முஹிய்மினு 

சான்ருளன் 

. 
ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
0 அப்துல் 
முஹிய்மின் 

அடியான் 

[ அ ] 
முஹர்ரிமுன் 

விலக்கு அளிப்பவர் ; 
நபிமணி ( ஸல் ) அவர்க 

ளின் சிறப்புப் பெயர் [ அ ] 
முஹல்லிலுன் 

அனுமதி அளிப்பவர் 
நபிமணி ( ஸல் ) அவர்க 
ளின் சிறப்புப் பெயர் [ அ ] 

பண்பாளர் 
முஹஜ்ஜப் 

[ அ ] 


468 


[ முஹஜிர் - முஹி 


முஹஜிர் 


ஆற்றொழுக்கானவர் ; 

அழகானவர் [ அ ] 


முஹாசிப் 


கணக்கர் 


முஹாபிஜ் 


பாதுகாவலர் 


[ அ ] 


அசத் 
* அமீன் 

அலி 
ஆலம் 
இப்றாஹீம் 
இமாம் 
கலீல் 
நதீம் 
ஹகீம் 
ஹசன் 
ஹசேன் 
ஹைதர் 


சிங்கம் 

[ அ ] 
தம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உலகம் 

[ அ ] 
கருணைமிக்க தந்தை [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
நண்பர் 

[ அ ] 
அன்புத்தோழர் [ அ ] 
அறிந்தவர் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


முஹி 


உயிரூட்டுபவர் 


O 


முஹியத்தீன் 


மார்க்கத்திற்கு 
புத்துயிர் அளிப்பவர் [ அ ] 
( காதர் முஹியத்தீன் , 
ஜமால் முஹியத்தீன் , 
கவுஸ் முஹியத்தீன் , 
பைஜ் முஹியத்தீன் , 
சுல்தான் முஹியத்தீன் 

பெயர் 
களும் உண்டு . ) 


போன்ற 


பல 


முஹி- முஹ்சின் ) 


469 


முஹிப் 


நண்பர் ; தோழர் [ அ ] 


முஹிப்புத்தீன் மார்க்கத்தின் நண்பர் [ அ ] 
O முஹிப்புர் 

ரஹ்மான் ஆண்டவனின் [ அ ] 
0 முஹிப்புல்லாஹ் 

[ அ ] 
0 முஹிப்புல் ஹக் மெய்ப்பொருளின் 

நண்பர் [ அ ] 


முஹீத் 


வட்டமிடுபவன் ; 
ஆதிக்கம் கொண்டவன் 

[ அ ] 


0 முஹீதுத்தீன் 


மார்க்கத்தின் சுற்றுக் 

கோடு [ அ ] 


முஹ்சின் 


நன்மை செய்பவர் [ அ ] 


0 முஹ்சினல்லாஹ் ஆண்டவனின் 

நன்மை பெற்றவர் [ அ ] 
0 முஹசினுல் நாட்டிற்கு தன்மை 
முல்க் 

செய்தவர் [ அ ] 
அக்தர் விண்மீன் 

[ பா ] 
* அதீக் 

மதிப்பிற்குரியவர் [ அ ] 
* அப்பாஸ் சீரும் சிங்கம் 

[ அ ] 
* அப்ரார் 

மரபுப்பண்பாளர் [ அ ] 
* அமீர் 

ஆணையாளர் [ அ ] 
* அம்ஜத் உயந்தவர் 

[ அ ] 
* அயாஜ் 

விசுவாசமான [ பா ] 
* அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
* அலி 

சிறப்பு கொண்ட [ அ ] 
* அல்தாப் 

அன்பு ; கருணை [ அ ] 


470 


முஹ்சின் - முஹ்தசில் 


அ 
) 


அனீஸ் 
அஷ்ரப் 
ஆலம் 
இக்பால் 
இப்றாஹீம் 
இமாம் 
கலீல் 
சலீம் 
சாதிக் 
சிராஜ் 
சுஹேல் 


நண்பர் 


தவ்கீர் 
தன் வீர் 
தாவூத் 
தானிஷ் 


நண்பர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
உலகம் 

[ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
கருணைமிக்க தந்தை ( இ ) 
வழிகாட்டி 

[ அ ] 

[ அ ] 
பணிவச்சமுள்ள [ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
ஒளி விளக்கு 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
பற்றுறுதியுள்ளவர் [ அ ] 
பயபக்தியுள்ளவர் [ அ ] 
மாண்பு ; மதிப்பு [ அ ] 
ஒளிர் 

[ அ ] 
அன்புபாராட்டுபவர் ( இ ) 
அறிவு 

[ பா ] 
அறிவிப்பாளன் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
மலர்ச்சோலை 

[ அ ] 
திறலாளர் 

[ அ ] 
பரிந்து பேசுபவர் [ அ ] 
அழகானவர் 
ஒழுக்கசீலர் 

[ அ ] 
எழில் ; அழகு 

[ அ ] 
பலமுள்ளவர் [ அ ] 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
கணக்கெடுப்பவர் [ அ ] 


பஷீர் 
ரஷீத் 
ரியாஜ் 
லயீக் 
ஷபீ 


ஷகீல் 
ஷரீப் 


ஜமால் 
ஜூபேர் 
ஹபீப் 

ஹைதர் 
முஹ்தசிப் 


அன்பர் 


முஹ்தசிப் - மெஅராஜ் ) 


471 


போற்றப்பட்டவர் 


அஹ்மத் 
முஹம்மத் 


શિ ] 


முஹ்தஷிம் 


தன் நிறை வான , 
பெருமை படைத்த ( அ ) 


மூசா 


நீரிலிருந்து எடுக்கப்பட் 
டவர் ; சட்டம் அளித் 
தவர் 

( இ ) 


கதீப் 
கலீம் 
மன்சூர் 
முஹம்மத் 


பிரசாரகர் 
உரையாடுபவர் 
வெற்றி வீரர் 
போற்றப்பட்டவர் 
அறிஞர் ; மேதை 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹகீம் 


மெஅராஜ் 


ஏணி 


[ அ ] 


மெ அராஜுத்தீன் மார்க்கத்தின் ஏணி 
மெ அராஜுல் ஹக் வாய்மையின் ஏணி 
அக்ரம் 

சிறப்பு மிக்க 
அத்ஹர் 

தூய்மையான 
அலி 

உயர்ந்தவர் 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் 
கபீர் 

பெரிய 
சலீம் 

மரபொழுங்குள்ள 
தவ்கீர் 

மதிப்பு ; மாண்பு 
தானிஷ் 

அறிவு 
பராஜ் 

உயர்வு 
மஸ்வூத் 

மேதகையான 
முஹம்மத் போற்றப்பட்டவர் 
லயீக் 

திறலாளர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
( அ ) 
[ அ ] 
[ அ ] 
શિ l 
[ அ ] 
[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


472 


[ மெஅராஜ் - மோமின் 


ஷபீ 
ஹகீம் 
ஹசன் 
ஹசேன் 


இரக்க முள்ளவர் 
அறிஞர் ; மேதை 
பிரியமானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ 
[ அ ] 


அழகானவர் 


மெஅமார் 


நிர்மாணிப்பவர் 


[ அ ] 


மெஅவான் 


சிறந்த உதவியாளர் 

[ அ ] 


மெஹர் 


அன்பு ; கதிரவன் 


[ அ ] 


22 


O மெஹருத்தீன் மார்க்கத்தின் 

கதிரவன் [ அ ] 
மெஹருல் 

இஸ்லாம் இஸ்லாத்தின் , [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வார் ஒளிக்கதிர் 

[ அ ] 
ஆலம் உலகம் 

[ அ ] 
கலீல் 

அன்பு நண்பர் [ அ ] 


மெஹ்தாப் 


சந்திரன் 


[ பா ] 


அலி 
ஆலம் 
முனீர் 
வசீம் 
ஹுசேன் 


உயர்ந்தவர் 
உலகம் 
ஒளிமயமான 
அழகானவர் 
சிறந்தவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ] 
அ ] 


மோமின் 


சமாதானம் அளிப்பவன் 

[ அ ] 


மோமின் ] 


473 


EEEE) 


0 அல்மோமினு ஆண்டவனின் 

குணப் பெயர் 

[ அ ] 
மோமினுன் நபிமணி ( ஸல் ) அவர் 

களின் சிறப்புப் பெயர் ( அ ) 
அப்துல் மோமின் ஆண்டவனின் 

அடியான் [ அ] 
* அக்தர் 

விண்மீன் ; 
அக்மல் 

சிறப்பு மிக்க 
அப்ரார் 

மரபுப் பண்பாளர் [ அ ] 
அப்ஜல் 

மேன்மை மிக்க 
அலி 

உயர்ந்தவர் [ அ ] 
அன்வர் 

ஒளிமயமான [ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
இக்பால் உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
இமாம் 

வழிகாட்டி [ அ ] 
இஷ்பாக் கருணை ; பரிவு 

[ அ ] 
கலீல் அன்பு நண்பர் 

[ அ ] 
மஹ்தி 

வழிகாட்டி 
முக்தார் விரும்பப்பட்டவர் 

[ அ ] 
முர்தஜா 

[ அ ] 
* முஹம்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
நதி ; ஒடம் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அழகானவர் 


[ அ ] 


ஜாபர் 
ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


அ ! 


Y 


அரபியின் 28 வது . பார்ஸியின் 
32 வது , உருதுவின் 35 வது 

எழுத்து . 


யக்தா 


தனித்த 


யஹ்யா 


உயிரூட்டுபவர் ; 
தீர்க்கதரிசியின் பெயர் 

[ அ ] 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
வழிகாட்டி 
நண்பர் ; தோழர் 
உதவி செய்பவர் 
போற்றப்பட்டவர் 


அலி 
அஹ்மத் 
இமாம் 
கலீல் 
நசீர் 
மஹ்மூத் 
முஹம்மத் 
ரயீஸ் 

வாசிக் 
* வாசிப் 

ஹகீம் 
ஹசன் 
ஹசேன் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[அ ] 
[ அ [ 
[ அ ] 


ஆட்சியாளர் 
உறுதி பூண்டவர் 
புகழ்பாடுபவர் 
அறிஞர் ; மேதை 
நல்லவர் 
அழகானவர் 


யாகூத் - யாகூப் ] 


யாகூத் 


ஒரு விலையுயர்ந்த கல் 

[ அ ] 


அலி 
நபீஸ் 
நதீம் 
முனீர் 
ஜமீல் 

ஹசன் 
* ஹுசேன் 


அழகானவர் 


யாகூப் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
நேர்த்தியான [ அ ] 
அன்பு நண்பர் 

[ அ ] 
ஒளி மயமான શિ 
எழில் படைத்தவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 

[ அ ] 
குதிகாலில் 

கொழுவி 
வந்தவர் ; 
இரட்டைக் குழந்தைகளில் 
ஒருவராகப் பிறந்த இந்த 
தீர்க்கதரிசி , தங்கள் அண் 
ணன் ஈசுவின் 

காலில் 
கொழுவிக்கொண்டு பிறந் 
ததால் இவ்வாறு பெயரி 
டப்பட்டார் 


அலி 
அன்வார் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆலம் 

இமாம் 
* இஷ்பாக் 
* கலீம் 
* சமர் 
31 


உயர்ந்தவர் 
ஒளிக்கதிர் 
போற்றப்பட்டவர் 
முறைவர் ; நடுவர் 
உலகம் 
வழிகாட்டி 
அன்பு ; கருணை 
உரையாடுபவர் 
தன்மை ; பலன் 


[ அ ] 
[ அ ] 
શિ l 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


476 


[ யாகப் யாசீன் 


சல்மான் 
சிராஜ் 
முனவ்வர் 
முஹம்மத் 
ஹசன் 
ஹூசேன் 


அமைதி ; சமாதானம் ( அ ) 
ஒளி விளக்கு [ அ ] 
ஒளிமிகுந்த 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 


யாசர் 


செல்வந்தர் 


அ ] 


அலி 
* அஹ்மத் 

நயீம் 
மஸ்ஊத் 
முஹம்மத் 
ஹசன் 
ஹுசேன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
மேதகையான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


யாசீன் 


திருக்குர் ஆனின் 
அத்தியாயம் ; இதன் 
பொருள் ஆண்டவனுக் 
கே தெரியும் [ அ ] 


அஹ்மத் 
மஸ்ஆத் 
மஹ்மூத் 
முபாரக் 
முனவ்வர் 
முனீர் 

முஹம்மத் 
* ரஷீத் 
* ஹகீம் 


போற்றப்பட்டவர் [ அ ] 
மேதகையான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தற்பேறு பெற்ற [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
ஒளி படைத்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 


யாமீன் - யூசுப் ] 


477 


யாமீன் 


நற்பேறு வாய்ந்த [ அ ] 


* அக்தர் 
* அலி 

அஹ்மத் 
கபீர் 
கலீல் 
சர்வர் 
சாதிக் 
சிராஜ் 
சுஹேல் 
தல் அத் 


நட்சத்திரம் 

[ ur ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பெரியவர் 

[ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
உலகத் தலைவர் 

[அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
எழிற்காட்சி [ அ ] 
கற்றவர் 

[ அ ] 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


ஹகீம் 


ஹசேன் 
ஹைதர் 


அழகானவர் 


யார் 


அன்பு நண்பர் 


[ பா ] 


யாவர் 


உதவி கேட்பவர் 


[ பா ] 


* அப்பாஸ் 

அலி 
கலீம் 


சீரும் சிங்கம் 
உயர்ந்தவர் 
பேசுபவர் 
பயபக்தியாளர் 
அன்பு நண்பர் 
நல்லவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


நதீம் 
ஹசன் 
ஹசேன் 


அழகானவர் 


யூசுப் 


எழிலுக்குப் பேர்போன 
ஒரு தீர்க்கதரிசியின் 
பெயர் ( இ 

] 


478 


[ யூசும் 


O யூசுபுத்தீன் 


அகீல் 

அக்தர் 
* அக்ரம் 

அர்ஷத் 
* அலி 

அஹ்மத் 
ஆதில் 
ஆமிர் 
ஆலம் 
இக்பால் 
இப்றாஹீம் 
இஷ்தியாக் 
கமால் 
காஜி 
கைசர் 
சலீம் 
சுலைமான் 
தாவூத் 


மார்க்கத்தின் 

எழிலரசர் [ அ ] 
புத்திமான் 
நட்சத்திரம் 

[ பா ) 
சிறப்புமிக்க 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
நீதி வழங்குபவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் 
உலகம் 

[ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
கருணைமிக்க தந்தை [ அ ] 
அவா ; ஆர்வம் 

[ அ ] 
திறன் ; தேர்ச்சி [ அ ] 
ஆணையாளர் [ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
பணிவச்சமுள்ளவர் [ அ ] 
அமைதியானவர் 
அன்பு பாராட்டுபவர் [ இ ] 
உதவுபவர் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 


அழகானவர் 


நதீம் 
* முபீன் 

முஹம்மத் 
ஷகில் 
ஷைதா 
ஜமால் 
ஜலால் 
ஜாமின் 
ஜாவீத் 


விரும்புபவர் 
எழில் ; அழகு 
சிறப்பு ; மேன்மை 
பொறுப்பாளர் 
நிலையான 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[அ ] 
[ பா 


யூசுப் - யூனுஸ் ] 


479 


* ஹகீம் 
* ஹசன் 

ஹசேன் 


அறிஞர் ; மேதை 
நல்லவர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


யூனுஸ் 


ஒரு தீர்க்கதரிசியின் 

பெயர் [ இ ] 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
ત્રિો 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


* அக்தர் 
* அலி 

அஹ்மத் 

அஹ்மர் 
* இமாம் 
* இர்பான் 

கமால் 

கலீம் 
* காஜி 
* சாபிர் 
* மக்பூல் 
* மஹ்தி 

மஹ்மூத் 
* மாலிக் 
* முஅஜ்ஜம் 
* முக்தார் 

முனீர் 
முஜப்பர் 
முஹம்மத் 
முஹ்சின் 

லயீக் 
* ஷகூர் 
* ஜகி 
* ஜயீம் 


விண்மீன் 
உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
கருஞ்சிவப்பான 
வழிகாட்டி 
ஞானம் ; அறிவு 
திறன் ; தேர்ச்சி 
உரையாடுபவர் 
வெற்றி வீரர் 
பொறுமைசாலி 
விரும்பப்பட்ட 
வழிகாட்டி 
போற்றப்பட்டவர் 
உரிமையாளர் 
உயர்ந்தவர் 
விரும்பப்பட்டவர் 
ஒளிமிகுந்த 
வெற்றி பெற்றவர் 
போற்றப்பட்டவர் 
நலஞ்செய்பவர் 
திறலாளர் 
நன்றியுள்ளவர் 
அறிவு படைத்தவர் 
தலைவர் 


[ அ ] 


[ அ ] 
શિ ] 
[ அ ] 
શિ ] 
[ அ ] 
ત્રિી 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


480 


( யூனுஸ் 


ஹகீம் 


ஹசன் 
ஹாதி 
ஹாமித் 
ஹிக்மத் 


அறிஞர் ; மேதை 
பிரியமானவர் 
வழிகாட்டி 
புகழ்பாடுபவர் 
அறிவு ; திறமை 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


KSSSSS 


பெயரும் கடமைகளும் ! 


பெயர்களின் வலிமையைக் குறித்து மிக 
வும் ஆழமான உணர்ச்சிமிக்க நம்பிக்கையை 
ரோமர்களைத் தவிர வேறு எவரும் வைத்திருக்க 
வில்லை . ஒவ்வொரு பெரிய குடும்பத்தின் 
உறுப்பினனும் தனது முன்னேற்றத்திற்காக 
தீர்மானிக்கப்பட்ட செல்வழி ஒன்றை வைத் 
திருந்தான்...... அவன் நாட்டிற்குச் செலுத்த 
வேண்டிய கடனை அவன் பெயர் நினைவூட்டி 
யது ! 


இன்னும் ஒவ்வொருவனுடைய புதிய 
அந்தஸ்தும் உயர்வும் அவன் மீது பல பெரும் 
பொறுப்புகளைச் சுமத்தி விடுகின்றன ! 


ர 


R 


SASKAUKTAAS 
அரபியின் 10வது , பார்ஸியின் 
12 வது , உருதுவின் 14 வது 

எழுத்து 


கீப் 


பாதுகாவலன் ; 
கண்காணிப்பவன் ( அ ) 


0 அர் ரக்பு 


0 அப்துல் ரதீப் 


0 ரகீபுத்தீன் 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
ஆண்டவனின் 

அடியான் [ அ ] 
மார்க்கத்தின் 

பாதுகாவலன் [ அ ] 
போற்றப்பட்டவர் 
உலகம் 

[ அ ] 
அதிபர் 
கொற்றவன் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

ત્રિો 


[ அ ] 


அஹ்மத் 
ஆலம் 


பாஷா 


மலிக் 
முஹம்மத் 
ஹுசேன் 


அழகானவர் 


உயர்வு ; உச்சி 


[ அ ] 


482 


[ rd- ரபீக் 


ரபீயுத்தின் 
ரபீயுல்லாஹ் 


ரபீயுஷ்ஷான் 
* அக்தர் 

அஹ்மத் 
* காலித் 
* மஸ்வூத் 
* முஹம்மத் 


மார்க்கத்தின் உயர்வு [ அ ] 
இறைவனிடம் 

உயர்வு பெற்றவர் | அ ] 
சிறப்புமிக்க உயர்வு [ அ ] 
விண்மீன் 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நிலைத்த 

[ அ ] 
மேதகையான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 


ரபீக் 


32 


ரபி குத்தீன் 
ரபீகுல் கனி 
அம்ஜத் 
அர்ஷத் 
அலி 
அஸ்லம் 
அஷ்ரப் 
அஹ்சன் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆலம் 
ஆஜம் 
இமாம் 
சயீத் 
சலாம் 
சுலைமான் 
தாஹெர் 
நாசிர் 
மஹ்மூத் 


அன்புத் தோழர் 
மார்க்கத்தின் அன்பர் [ அ ] 
இறைவனின் 

[ அ ] 
மேன்மைமிக்க [ அ ] 
நற்போதனை பெற்ற [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
பாதுகாப்பான [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தகுந்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் : நடுவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
நற்பேறுமிக்க [ அ ] 
அமைதியான [ அ ] 
அமைதியானவர் 
தூயவர் 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 


ரபீக் - ரயீஸ் ] 


483 


மு அஜ்ஜம் 
முனவ்வர் 
முஹம்மத் 
முஹ்சின் 

யக்தா 
* வசீம் 
* ஜமால் 

ஜக்ரியா 
ஹகீம் 
ஹசன் 

ஹசேன் 
* ஹைதர் 


மேன்மைமிக்க [ அ ] 
ஒளி படைத்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நலஞ் செய்பவர் 

[ அ ] 
தனித்த 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
அழகு ; எழில் 

[ அ ] 
தியானிப்பவர் [ இ ] 
அறிஞர் , மேதை [ அ ] 
பிரியமானவர் [ அ ] 
அழகானவர் 
சிங்கம் 

[ அ ] 
ஆண்டவனை தியானிப் 
பவர் ; மார்க்கப் பற்று 
உடையவர் 

[ அ ] 


[ அ ] 


ஏப்பானி 


ஏயீஸ் 


தலைவர் ; அதிபர் 


ரயீஸுத்தீன் மார்க்கத்தின் தலைவர் ( அ ) 
ரயீஸர் 

இறைவனின் ஆட்சி 
ரஹ்மான் 

யாளர் ( அ ) 
O ரயீஸல் 

இஸ்லாத்தின் 
இஸ்லாம் 

தலைவர் [ அ ] 
ரயீஸுல் ஹக் வாய்மையின் 

ஆட்சியாளர் ] அ ] 
அக்தர் 

விண்மீன் 
* அக்பர் பெரிய 

[ அ ] 
* அக்மல் 

சிறப்பு கொண்ட [ அ ] 
* அக்ரம் மேன்மை மிக்க 

[ அ ] 
* முஅஜ்ஜம் உயர்ந்தவர் 

[ அ ] 


484 


முஹம்மத் 
முஹ்சின் 
வாசிப் 
வாமிக் 
ஷவ்கத் 
ஜலால் 


ரயீஸ் --ரவூப் 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நலஞ் செய்பவர் 

[ அ ] 
புகழ் பாடுபவர் શો 
நட்பு பாராட்டுபவர் [ அ ] 
மாண்பு ; மேன்மை [ அ ] 
சிறப்பு ; மிகுபுகழ் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 


ரவூப் 


கருணையுள்ளவர் 


[ அ ] 


O 


அர்ரவூபு 


ரவூபுன் 


0 அப்துர் ரவூப் 


அக்தர் 
அமீர் 


அலி 


அனீஸ் 
அன்ஜும் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆலம் 
இமாம் 
இம் தியாஜ் 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர்க 
ளின் சிறப்புப் பெயர் [ அ ] 
ஆண்டவனின் 

அடியான் [ அ ] 
நட்சத்திரம் 

[ பா ] 
தலைவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்பர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
போற்றப் பட்டவர் [ அ ] 
முறைவர் ; நடுவர் [ அ ] 
உலகம் ; நிலை [ அ] 
வழிகாட்டி 

[ அ ] 
தனிச் சிறப்பு [ அ ] 
உயர்வு 

[ அ ] 
முதன்மை 

[ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
திறன் ; தேர்ச்சி [ அ ] 


உன்வான் 
கதீப் 
கமால் 


485 


ரவூப் -- ரஸா ] 


கலீல் 
* காஜி 
* காஜி 

கைசர் 
சர்வர் 

சுலைமான் 
* சுல்தான் 
* நதீம் 

பஷீர் 
பாகர் 
பாஷா 
மலிக் 
மஹ்தி 
முஷீர் 
முஹம்மத் 
ஷபி 
ஷாஹெத் 


அன்பு நண்பர் [ அ ] 
ஆணையாளர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
பேரரசர் 

[ ક ] 
உலகத் தலைவர் [ அ ] 
அமைதியானவர் 
அதிபர் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
அதிபர் 
கொற்றவன் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பரிந்து மன்றாடுபவர் ( அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


ஹகீம் 


ஹைதர் 


சவ்னக் 


எழில் ; கவர்ச்சி 


[ அ ] 


அலி 
சுஹேல் 
நதீம் 
நயீம் 
ரபீக் 
ஹுசேன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
தோழர் ; அன்பர் [ அ ] 

[ அ ] 


அழகானவர் 


ரஸா 


உயருபவன் ; அடை 

பவன் ( பா ) 


486 


ரஸுலுன் 


[ரஸுல் -ரஷீத் 
அனுப்பப்பட்டவர் ; நபி 
மணி ( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப் பெயர் [ அ ] 


ரஷீத் 


நற்போதனை பெற்றவர் ; 
நல் முயற்சி செய்பவர் 

[ அ ] 


அர் ரஷீது 


ரஷீதுன் 


0 அப்துல் ரஷீத் 


0 ரஷீதுத்தீன் 


அக்தர் 
அக்பர் 
அக்மல் 
அக்ரம் 
அலி 
அன்வர் 

அஹ்சன் 
* அஹ்மத் 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப்பெயர் ( அ ) 
ஆண்டவனின் 

அடியான் [ அ ] 
மார்க்கத்தின் நற் 

போதனை பெற்றவர் ( அ ) 
நட்சத்திரம் 

[ பா ] 
உயர்ந்த ; பெரிய 

[ அ ] 
சிறப்பு மிகுந்த [ அ ] 
மேன்மையாளர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிபடைத்த [ அ ] 
விரும்பத்தகுந்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
திறமை ; தேர்ச்சி 
வெற்றி வீரர் [ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 


ஆதில் 
ஆலம் 


இக்பால் 
இர்பான் 
கமால் 

காஜி 
* சாதிக் 


ரஷீத் - ரஜா ] 


487 


* நாதிர் 

நாஜிம் 
மு அஜ்ஜம் 
முஹம்மத் 


ஹசன் 
ஹலீம் 


அரிய 

[ A ] 
நிர்வாகி 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
இணக்கமுடையவர் [ அ ] 
அறிவு ; ஞானம் [ அ ] 
வெற்றி ; சிறப்பு [ அ ] 
இச்சை ; விருப்பம் [ அ ] 


ஹிக்மத் 
ஹூமாயூன் 


ரஜாவுர் ரஹீம் ஆண்டவனின் 

இச்சை [ அ ] 
O ரஜாவுர் ரஹ்மான் 

[ அ ] 
ரஜாவுல் ஹக் 

[ அ ] 
ரஜாவுஜ் ஜப்பார் 

[ அ ] 
அக்தர் 

விண்மீன் 
* அத்ஹர் 

தூய்மையான [ அ ] 
* அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
அலி உயர்த்தவர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத் தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
இமாம் வழிகாட்டி 

[ அ ] 
கலீல் அன்பு நண்பர் 

[ அ ] 
காலித் நிலையான 

[ அ ] 
சயீத் 

நற்பேறு பெற்ற [ அ ] 
தானிஷ் 

அறிவு ; ஞானம் [ um ] 
மஹ்முத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முஸ்தஹ்சன் விரும்பத்தக்க [ அ ] 
* முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 

அறிஞர் ; மேதை [ அ ] 


* ஹகீம் 


488 


[ r ஜா - ரஹீம் 


ஹசன் 
* ஹுசேன் 


* 


ஹைதர் 


ரஜியுத்தீன் 


அக்தர் 
அன்வர் 
அஹ்மத் 

காஜிம் 
* சர்வர் 

சித்தீக் 
மஹ்மூத் 
முஹம்மத் 
முஹ்சின் 
ஹசன் 
ஹசேன் 


நல்லவர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
காதலர் ; விரும்புபவர் 

[ அ ] 
மார்க்கத்தை 

விரும்புபவர் [ அ ] 
விண்மீன் 

[ பா ] 
ஒளிமயமான 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
உலகத்தலைவர் [ அ ] 
உண்மை பேசுபவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 
நலஞ்செய்பவர் 

[ அ ] 
பிரியமானவர் [ அ ] 

[ அ ] 


அழகானவர் 


ஏஜ்ஜாக் 


0 அர்ரஜ்ஜாகு 


உணவு அளிப்பவன் 

[ அ ] 
ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
அடியான் 

[ அ ] 


அப்துர் ரஜ்ஜாக் 


ரஹீம் 


கருணையுள்ளவன் ; 

மன்னிப்பவன் [ அ ] 


0 அர்ரஹீமு 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 


ரஹீம் - ரஹ்மத் ) 


489 


O ரஹீ முன் 


O அப்துர் ரஹீம் 


0 ரஹீ முத்தீன் 


ரஹீ முல்லாஹ் 


நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் ( அ ) 
ஆண்டவனின் 

அடியான் [ அ ] 
ஆண்டவனின் 

கருணை பெற்றவன் [ அ ] 
ஆண்டவனின் 

கருணை பெற்றவன் [ அ ] 
வாய்மையின் 

கருணை பெற்றவன் [ அ ] 
நட்சத்திரம் 

[ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதி வழங்குபவர் [ அ ] 
அதிபர் 


0 ரஹீமுல் ஹக் 


* அக்தர் 

அலி 
* அஹ்மத் 

ஆதில் 


பாஷா 


ரஹ்மத் 


பரிவு ; கருணை ; அருள் 

[ அ ] 


அலி 


0 ரஹ்மதுன் நபிமணி ( ஸல் ) அவர் 

களின் சிறப்புப் பெயர் [ அ ] 
ரஹ்மதுல்லாஹ் ஆண்டவனின் அருள் [ அ ] 
ரஹ்மத் இலாஹி 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஆலம் 

உலகம் ; நிலை [ அ ] 
கலீல் அன்பு நண்பர் 

[ அ ] 
நதீம் 

[ அ ] 
பய்யாஜ் 

கொடை வள்ளல் 
லயிக் வல்லுநர் 

[ அ ] 
அழகு ; எழில் 

[ அ ] 
தோழர் ; அன்பர் [ அ ] 


[ அ ] 


ஜமீல் 
ஹபீப் 


490 

[ரஹ்மான் -- ராகிம் 
ரஹ்மான் 

கருணைமிக்கவன் 

[ அ ] 
அர்ரஹ்மான் 

ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
0 அப்துர் ரஹ்மான் 

அடியான் [ அ ] 
சாகிப் 

விரும்புகிறவர் [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ [ 
* அன்வர் 

ஒளி படைத்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முனீர் 

கதிரெறிக்கின்ற [ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 

எழில் கொண்ட [ அ ] 
நல்லவர் 

[ அ [ 
ஹசேன் 

[ அ [ 


ஜமீல் 
ஹசன் 


அழகானவர் 


ராகிம் 


எழுத்தர் , பதிவாளர் [ அ ] 


* அலி 
* அஷ்ரப் 

சஅத் 
து ஹர் 
நிஷாத் 
பஜல் 
வசீ 
வாசிப் 
ஜாவீத் 
ஹசன் 
ஹனீப் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
தற்பேறு 

ત્રિો 
தூய்மையான [ அ ] 
பேரின்பம் 

[ அ ] 
கருணை ; அன்பு 

[ அ ] 
செயலாற்றுபவர் 

[ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
நிலைத்த 

[ ur ] 
நல்லவர் 

[ அ ] 
பொய்மதங்களை 

வெறுப்பவர் [ அ ] 
அழகானவர் 

[ அ ] 


* ஹுசேன் 


ராகிம் --ராஷித் ] 


491 


* ஹைதர் 


சிங்கம் 


[ அ ] 


ராசிக் 


உறுதியான 


[ அ ] 


ராபித் 


மார்க்கப்பற்றுடையவர் 

[ அ ] 


ராபே 


உயர்வு தருபவன் [ அ ] 


0 அர்ராபிவு 


ஆண்டவனின் 

குணப் பெயர் [ அ ] 


ராமிஷ் 


மகிழ்ச்சி ; பேரின்பநிலை 

[ அ ] 


ராஷித் 


நற்போதனை 

பெற்றவன் ( அ ) 


* அமீன் 
* அலி 

அனீஸ் 
இமாம் 
கதீப் 
கலீம் 
கலீல் 
சயீத் 

சுல்தான் 
* நசீர் 
* நதீம் 
* பஷீர் 
* மக்பூல் 

32 


நம்பிக்கையானவர் શિ l 
உயர்ந்தவர் [ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
தோழமையாளர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
ஆட்சியாளர் 

[ அ ] 
உதவி செய்பவர் 

ત્રિો 
அன்புத் தோழர் [ அ ) 
நற்செய்தியாளர் [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 


492 


( ராஷித் - ரிபாகத் 


மஸ்வூத் 
மஹ்மூத் 
முக்தார் 
முசத்தக் 
முஜப்பர் 
முஹம்மத் 
முஹ்சின் 
ஜபர் 


மேதகையான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
வெற்றி பெற்றவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நலஞ் செய்பவர் 

[ அ ] 
வெற்றி 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 


ஹசேன் 


ராஜிக் 


உணவு 


அளிப்பவன் ; 
ஆண்டவன் [ அ ] 


ராஜிம் 


மிகைப்பவர் 


[ அ ] 


ராஜே 


பின்பற்றுபவன் 


[ அ ] 


ராஹிம் 


கருணைபுரிபவன் ; பரிவு 
காட்டுபவன் [ அ ] 


அலி 


ரிபாகத் 

அன்பு ; தோழமை [ அ ] 
ரிபாகதுல்லாஹ் ஆண்டவனின் அன்பு [ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
லயீக் திறலாளர் 

[ அ ) 
வசீம் அழகானவர் 

[ அ ] 
* ஜகி 

அறிவுள்ளவர் [ அ ] 


493 


ரிபாகத் - ரியாசத் ] 


ஹகீம் 
* ஹசன் 
* ஹுசேன் 


அறிஞர் ; மேதை 
நல்லவர் 


[ அ ] 
அ ] 
[ அ ] 


அழகானவர் 


ரிப்அத் 


அலி 


வேந்தர் 


* இக்பால் 

கமால் 
காவர் 

சரோஷ் 
* சுலைமான் 
* சுல்தான் 

பர்வேஜ் 
* பாஷா 

முனீர் 
முஹம்மத் 
முஹ்சின் 

வகார் 
* ஜகி 

ஜபர் 
ஜமான் 
ஜயீம் 
ஜியா 


உயர்வு ; முன்னேற்றம் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
மேம்பாடு ; எழுச்சி ( அ ) 
திறன் ; தேர்ச்சி [ அ ] 
கிழக்கு 
வெளிப்பாடு 

[ பா ] 
அமைதியானவர் 

[ அ ] 
வெற்றி வீரர் 
ஆட்சியாளர் 

[ பா ] 
ஒளிமயமான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நலஞ் செய்பவர் 

[ அ ] 
மேன்மை ; மாண்பு [ அ ] 
திறலாளர் 

[ அ ] 
வெற்றி 
உலகம் ; காலம் [ அ ] 
தலைவர் 
ஒளிர் 

[ அ ] 
பிரியமானவர் [ அ ] 

[ அ ] 


[ அ ] 


ஹசன் 


ஹ 


-சேன் 


அழகானவர் 


ரியாசத் 


சிற்றரசு 


[ அ ] 


உயர்ந்தவர் 


* அலி 
* ஹுசேன் 


[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


494 


[ ரியாஜ் - ரிஜ்வான் 


ஆலம் 


ரியாஜ் 

மலர்ச்சோலை [ அ ] 
0 ரியாஜுத்தீன் மார்க்கத்தின் 

மலர்ச்சோலை [ அ ] 
ரியாஜுல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
ரியாஜுல் ஹசன் மிக அழகான 

[ அ ] 
அத்ஹர் 

தூய்மையான [ அ ] 
அப்ரார் 

மரபுப் பண்பாளர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் ஒளி மிகுந்த 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
கலீல் 

அன்பு நண்பர் [ அ ] 
சயீத் 

நற்பேறு பெற்றவர் [ அ ] 
தானிஷ் அறிவு 

[ பா ] 
நபீஸ் 

நேர்த்தியான [ அ ] 
மஹ்பூப் 

விரும்பப்பட்டவர் [ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ல தீப் பரிவுள்ளவர் 

[ அ ] 
ஷரஹெத் சான்றாளர் 

[ அ ] 
பிரியமானவர் [ அ ] 
ஹுசேன் 

எழில் கொண்டவர் [ அ ] 
ரிஜ்வான் 

சொர்க்கம் ; சொர்க்கத் 

தின் பாதுகாவலன் [ அ ] 
ரிஜ்வானுத்தீன் இறைவனின் [ அ ] 
ரிஜ்வானுர் ரஹீம் 

[ அ ] 
O ரிஜ் வானுர் 
ரஹ்மான் 

[ அ ] 


ஹசன் 


33 


57 


[ அ ] 


ரிஜ்வான்- ரீஹான் ) 

495 
ரிஜ்வானுல்லாஹ் இறைவனின் சொர்க்கம் 

[ அ ] 
ரிஜ்வானுல் ஹக் 

[ அ ] 
* அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
* அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஷ்ரப் 

பண்பாளர் 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
அஹ்மர் கருஞ்சிவப்பான 

[ அ ] 
* ஆமிர் 

நிர்மாணிப்பவர் [ அ ] 
* ஆலம் உலகம் 

[ அ ] 
* காசித் தூதுவன் 

[ அ ] 
* சஆதத் நற்பேறு 

[ அ ] 
* சாதிக் 

உண்மை பேசுபவர் [ அ ] 
* சூலத் உயர் நிலை 

[ அ ] 
* துபேல் மூலம் ; வழி 

[ அ ] 
* நுத்ரத் புதுமை 

[ அ ] 
பர்காத் செம்மைகள் 

[ அ ] 
பஷீர் 

நற்செய்தி தருபவர் [ அ ] 
முஹ்சின் நலஞ்செய்பவர் [ அ ] 
* மோமின் 

விசுவாசமுள்ளவர் [ அ ] 
* ஜமீல் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
* ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 
ரீஹான் 

நறுமணமுள்ள புல் [ அ ] 
0 ரீஹானுத்தீன் மார்க்கத்தின் 

நறுமணம் [ அ ] 
0 ரீஹானுல் ஹசன் விரும்பப்பட்ட 

நறுமணம் [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 


அழகானவர் 


ஹசன் 


496 


(ரீஹான்- ரோஷன் 


* அஹ்மத் 


ருகுன் 


ருகுனுத்தீன் 


போற்றப்பட்டவர் [ அ ] 
உறுப்பினர் ( அ ) 
மார்க்கத்தின் 

உறுப்பினர் [ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
முறைவர் ; நடுவர் [ அ ] 
இறையன்பர் 
உலகம் 

[ அ ] 


அஹ்மத் 
* ஆதில் 
* ஆரிப் 
* ஆலம் 


ருஷ்த் 


நற்போதனை 


[ அ ] 


ரூஹ் 

ஆன்மா ; உயிர் [ அ ) 
ரூஹுல் அமீன் நம்பிக்கையான 

ஆத்மா [ அ ] 
ரூஹுல் குதுஸ் தூய்மையான [ அ ] 
O ரூஹுல் ஹக் வாய்மையின் ஆன்மா ( அ ) 
ரோஷன் 

ஒளிதுலங்குகிற ; 
பிரகாசமான 

அ ) 
* அக்தர் விண்மீன் 

( பா ) 
* அப்ஜால் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அல்தாப் 

பண்பு ; கருணை [ அ ] 
* இஜ்லால் மேன்மை 

[ அ ] 
சஆதத் நற்பேறு 

[ அ ] 
சாகிப் விண்மீன் 

[ அ ] 
சுஹேல் 

[ அ ] 
ஜபர் 

[ அ ] 
* ஜாஹ் மேன்மை 

[ பா ] 


கருணை 


வெற்றி 


U 


அரபியின் 23 வது , பார்சி 

யின் 27வது 
உருதுவின் 30 வது எழுத்து . 


லதாபத் 


மென்மை ; தூய்மை ( அ ) 


அலி 


ஷமீம் 
ஹசேன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
தென்றல் 

[ அ ] 
இளங்காற்று [ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
அன்பானவன் ; பரிவுள் 
ளவன் 

[ அ ] 


ல தீப் 


O 


அல்லதீபு 


0 அப்துல் லதீப் 

லதீபுத்தீன் 


நுண்மையாக அறிபவன் ; 
ஆண்டனிவன் 

குணப் 
பெயர் [ அ ] 

அடியான் [ அ ] 
மார்க்கத்தின் 

கருணாகரன் [ அ ] 
ஆண்டவனின் பரிவு [ அ ] 
விண்மீன் 

[ பா ] 


லதீபுல்லாஹ் 
அக்தர் 


* 


498 


[ லதிப்- லயிக் 


அர்ஷத் 
அன்வர் 
அஹ்சன் 
அஹ்மத் 
இஷ்ரத் 
மன்னான் 
முனவ்வர் 
ஜியா 
ஹசன் 
ஹசேன் 


போதனை பெற்றவர் [ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
விரும்பத்தகுந்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பேரின்பம் 

[ அ ] 
உபகாரி 

[ அ ] 
கதிரெறிக்கின்ற [ அ ] 
ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
பிரியமானவர் 

[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


லத்தாப் 


அதிகமான மென்மை 
உடையவர் 

[ அ ] 


லபீப் 


அறிவாளி 


[ அ ] 


லெபீபுத்தின் 


மார்க்கத்தின் அறிஞர் [ அ ] 


லயீக் 


திறவாளர் ; தகுதிபெற் 
றவர் 

[ அ ] 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அமீன் 
அலி 
அன்வர் 
அஹ்சன் 
அஹ்மத் 
மன்சூர் 
மஹ்தி 
முயீன் 
முனீர் 
முஜப்பர் 
முஹம்மத் 


நம்பிக்கையானவர் 
உயர்ந்தவர் 
ஒளிபடைத்த 
விரும்பத்தகுந்த 
போற்றப்பட்டவர் 
வெற்றி வீரர் 
வழிகாட்டி 
உதவி செய்பவர் 
ஒளிமிகுந்த 
வெற்றி வீரர் 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


லயீக் - லிகா ) 


499 


முஹ்சின் 
மோமின் 
ஷப்பீர் 
ஹசன் 
ஹசேன் 


உபகாரி 
விசுவாசமுள்ளவர் 
சிறப்பு மிக்கவர் 
நல்லவர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ சி ] 
[ அ ] 
[ அ ] 


லஸ்ஸான் 


உணர்ச்சி முனைப் 

புடைய [ அ ] 


லஸ்ஸானுத்தீன் மார்க்கத்தின் சொற்றிற 

மிக்கவர் [ அ ] 


லாயக் 


திறமைசாலி ; வல்லுநர் 

[ அ ] 


அப்ஸர் 
அமீர் 
அர்ஷத் 
அலி 
அஷ்ரப் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆமிர் 
இமாம் 


ஆணையாளர் ( பா ) 
தலைவர் ; அதிபர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
முறைவர் ; நடுவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ [ 
நல்லவர் 

[ அ ] 
[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


அழகானவர் 


லிகா 
* அலி 


முகம் ; தோற்றம் 
உயர்ந்தவர் 


[ அ] 


ரபீ 
ஹசன் 


500 

( லியாகத் - லுத்ப் 
லியாகத் 

திறமை ; தகுதி 

[ அ ] 
லியாகதுல்லாஹ் ஆண்டவனின் சிறப்பு [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆஜம் உயர்ந்தவர் 

[ அ ] 
கமால் 

திறமை ; தேர்ச்சி [ அ ] 
முனீர் பிரகாசமான 

[ அ ] 
உயர்வு 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹுசேன் அழகானவர் 

அ ] 
லிஹ்மீம் 

முந்திக் கொள்பவர் ( அ ) 
லுக்மான் 

பேரறிஞர் 
லுக்மானுத்தீன் மார்க்கத்தின் ஞானி [ அ ] 
அமீர் 

ஆணையிடுபவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
கலீல் 

அன்பு நண்பர் [ அ ] 
சாலெஹ் தூயவர் 

[ அ ] 
தாவூத் 

அன்பு பாராட்டுபவர் [ இ ] 
பசீஹ் 

சொல்வளமுள்ளவர் [ அ ] 
ரஷீத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
ஹகீம் 

அறிஞர் ; மேதை [ அ ] 
ஹலீம் 

மேன்மையானவர் [ அ ] 
ஹாதி வழிகாட்டி 

[ அ ] 
லுத்ப் 

அன்பு ; பரிவு ; இரக்கம் ; 
இன்பம் 

[ அ ] 


லுத்ப் - லைஸ் ) 


501 


3 


லுத்புர் ரஹ்மான் ஆண்டனின் பரிவு [ அ ] 
லுத்புல்லாஹ் 

[ அ ] 
லுத்புல் ஹக் 

[ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
இமாம் வழிகாட்டி 

[ அ ] 
கலீல் 

அன்பு நண்பர் [ அ ] 

உதவி செய்பவர் [ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹசேன் அழகானவர் 

[ அ ] 
அல்லைஸ் 

சொல்வளமுள்ளவர் ; 
சிறப்பாக சொற்பொழிவு 
ஆற்றுபவர் [ அ ] 


ஹசன் 


கொள்வது 


வினா இங்கே ! 
பாகிஸ்தானின் ஜமாஅத்தே இஸ்லாமியின் 
அமீரான ( தலைவரான) மௌலானா அபுல் 
( அ ) ஆலா மவ்தூதி அவர்களின் பெயர் அல்லது 
சிறப்புப் பெயரைக் கண்டு நாம் வியப்படை 
கிறோம் ஏனெனில் தம்மை அபுல் ( அ ) ஆலா 
வாகச் சொல்லிக் 

சரியல்ல 
என்பதும் நமது கருத்து - அவரது பெற்றோர் 
களே இந்தப் பெயரைச் சூட்டி இருந்தாலும் 

மாற்றிக் கொள்வது சிறப்பானது 
அல்லவா ? 

மார்க்கச் சட்டப்படி விடை தாருங் 
கள் 

0 ஜபர் சித்தீகி , ஹைதராபாத் 
(விடையை 514 - ம் பக்கத்தில் பார்க்க ) 


அதனை 


வ 


W 


அரபியின் 26 வது பார்சியின் 
30 வது உருதுவின் 
32 வது எழுத்து 


வகார் 


மேன்மை ; மாண்பு [ அ ] 


நண்பர் 


வகாருத்தீன் 
அமீன் 
அர்ஷத் 
அலி 
அனீஸ் 
அஸ்லம் 
அஷ்ரப் 
அஜீம் 
அஹ்மத் 
உன் வான் 

கலீல் 
* காஜி 
* சயீத் 

சலீம் 
* சுல்தான் 

தாலிப் 


மார்க்கத்தின் மாண்பு [ அ ] 
நம்பிக்கையான [ அ ] 
நேர்வழி கண்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 

[ அ ] 
பாதுகாப்பான [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
மேம்பட்டவன் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தலைப்பு 

[ அ ] 
நண்பர் 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
பணிவச்சமுள்ளவர் [ அ ] 
வேந்தர் ; அரசர் [ அ ] 
தேடுபவர் 

[ அ ] 


வகார் - வசீக் ) 


503 


மக்தூம் 
மன் சூர் 
மஜீத் 
மஹ்மூத் 
முஹம்மத் 
ஜகி 


போற்றப்பட்டவர் 
வெற்றி வீரர் 
மேதகையாளர் 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
அ ) 
[ அ ] 


திறலாளர் 
காலம் 
அறிஞர் 
நல்லவர் 
அழகானவர் 
சிங்கம் 


ஜமான் 
ஹகீம் 
ஹசன் 
ஹசேன் 
ஹைதர் 


வகீ 


உயர்ந்த , தகைசார்ந்த 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 


முஹம்மத் 


வகீல் 


வழக்காடுகிற , பரிந்துப் 
பேசுகிற 

[ அ ] 


அல் வகீலு 


அப்துல் வகீல் 

அஹ்மத் 
* இமாம் 

இஷ்பாக் 


பொறுப்பு ஏற்கிறவர் : 
ஆண்டவனின் குணப் 

பெயர் [ அ ] 
அடிமை 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
கருருணை ; அன்பு [ அ ] 


வசீக் 


உறுதியான ; 
நம்பிக்கைக்குரிய [ அ ] 


0 வசீகுத்தீன் 


மார்க்கத்தின் நம்பிக்கைக் 

குரியவர் [ அ ] 


504 


( வசீக்- வலி 


0 வசீகுர் ரஹ்மான் ஆண்டவனின் நம்பிக்கைக் 

குரியவர் [ அ ] 
வசீ குல்லாஹ் 

( அ ) 


வசீம் 


அழகான ; சிறந்த ( அ ) 


வசீமுத்தீன் 


வசீமுல்லாஹ் 


வசீமுல் ஹக் 
அக்தர் 
அன்வர் 
அஹ்மத் 
இக்பால் 
இம்தியாஜ் 
நாதிர் 
ஜபர் 
ஜாவீத் 


மார்க்கத்தின் சிறந்தவர் 

[ அ ] 
ஆண்டவனால் உவக்கப் 

பட்டவர் [ அ ] 
வாய்மையின் அழகர் [ அ ] 
நட்சத்திரம் 

[ பா ] 
ஒளிமயமான [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்வு : எழுச்சி [ அ ] 
தனிச் சிறப்பு [ அ ] 
அரிதான 

[ அ ] 
வெற்றி 

[ அ ] 
நிலையான 

[ பா ] 


அல்வதூது 


நண்பன் ஆண்டவனின் 
குணப்பெயர் 

[ அ ] 


0 அப்துல் வதூத் 


வலி 


அடியான் [ அ ] 
அதிபர் ; உரிமையாளர் ; 
நண்பர் 

[ அ ] 


0 அல்வலிய்யு 


ஆண்டவனின் குணப் 

பெயர் [ அ ] 

அடியான் [ அ ] 
மார்க்கத்தின் நண்பர் [ அ ] 


0 அப்துல் வலி 
0 வலியுத்தீன் 


33 


வலி- வஸி ] 


505 


12 


[ அ ] 


வலியுர் ரஹ்மான் ஆண்டவனின் 

நண்பர் [ அ ] 
வலியுல்லாஹ் 

[ அ ] 
வலியுல் ஹக் மெய்பொருளின் [ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
அன்வார் ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
மன்சூர் வெற்றி வீரர் 

[ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முஹம்மத் 

[ அ ] 
முஹாபிஜ் பாதுகாவலர் 

[ அ ] 
முஹ்சின் நன்மை செய்பவர் 

[ அ ] 
மோமின் 

விசுவாசமுள்ளவர் 
ராஷித் 

போ தனை உரைப்பவர் [ அ ] 
வாசிப் புகழ்பாடுபவர் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹாஷிம் 

வாகை சூடுபவர் [ அ ] 
* ஹிக்மத் 

அறிவு ; திறமை [ அ ] 
* ஹைதர் சிங்கம் 

[ அ ] 
வலீத் 

பிள்ளை 

[ அ ] 
* அஸ்கர் சிறிய 

[ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* முஹம்மத் 

[ அ ] 
* ஷூஜா 

துணிவு கொண்டவர் [ அ ] 
* ஜகி 

அறிவு படைத்தவர் [ அ ] 
வஸி 

செயலாற்றுபவர் [ அ ] 
வஸீயுல்லாஹ் 

ஆண்டவன் 

ஆணைப்படி 
செயலாற்றுபவர் ( அ ) 


ஹசன் 


506 


( வஸி - வஜாஹத் 


அக்தர் 
அக்மல் 
அர்ஷத் 
அஷ்ரப் 
அஹ்மத் 
இக்பால் 
மஹ்பூப் 
மஹ்மூத் 
ஹசன் 
ஹாரூன் 


நட்சத்திரம் 

[ பா ] 
சிறப்புமிக்க 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
வழிகாட்டி 


வஸ்ஸாப் 


பெரும் புகழ்பாடுபவர் 

[ அ ] 


வஜாஹத 


அழகுமிக்க ; கவர்ச்சி 
நிறைந்த ; பொலிவுள்ள 

[ அ ] 


அக்தர் 
அலி 
இக்திதார் 
இப்திகார் 
கமால் 

காஜி 
* கைசர் 
* நசீர் 
* மன்ஜர் 
* மிர்ஜா 
* ரசூல் 
* ஹகீம் 
* ஹுசேன் 


நட்சத்திரம் 
உயர்ந்தவர் 
ஆட்சி ; அதிகாரம் 
உயர்வு ; மேன்மை 
திறன் ; தேர்ச்சி 
வெற்றி வீரர் 
பேரரசர் 
உதவி செய்பவர் 
காட்சி 
தலைவர் 
அனுப்பப்பட்டவர் 
அறிஞர் ; மேதை 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


வஜீர் - வஜீஹ் ] 


507 


வஜீர் 


அறிஞர் ; அமைச்சர் 

[ அ ] 


அலி 


மஸ்வூத் 


0 வஜீருத்தீன் மார்க்க அறிஞர் [ அ ] 
வஜீருல்லாஹ் ஆண்டவனின் 

[ அ ] 
அக்ரம் 

மேன்மை மிக்க [ அ ] 
அமீன் நம்பிக்கையானவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் 

ஒளி படைத்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆதில் நடுவர் ; முறைவர் 

[ அ ] 
ஆலம் 

உலகம் ; நிலை [ அ ] 
இக்பால் 

மேம்பாடு ; உயர்வு [ அ ] 
இர்பான் 

ஞானம் ; அறிவு [ அ ] 
தாஹெர் தூய்மையானவர் 

[ அ ] 
மேதகையான [ அ ] 
மும்தாஜ் உயர்ந்தவர் 

[ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 

கற்றவர் 
நல்லவர் 

[ அ ] 
ஹாஷிம் 

வாகை சூடியவர் [ அ ] 
ஹசேன் 

[ அ ] 
வஜீஹ் 

அழகான 

( அ ) 
0 வஜீஹுத்தீன் மார்க்கத்தில் 

அழகானவர் [ அ ] 
O வஜீஹுர் ஆண்டவனின் 

ரஹ்மான் வனப்பு எய்தியவர் [ அ ] 
0 வஜீஹுல்லாஹ் ஆண்டவனின் 

[அ ] 
O வஜீஹுல் ஹக் உண்மையின் 

33 


[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 


அழகானவர் 


அ 
) 


31 


508 


[ வஜீஹ் - வஹ் ஹாப் 


வஜீஹுல்ஹசன் மிகச் சிறந்த அழகர் [ அ ] 


வஹீத் 


இணையற்றவர் ; தனித் 
தவர் 

[ அ ] 


0 வஹீதுத்தீன் மார்க்கத்தில் இணை 

யற்றவர் [ அ ] 
0 வஹீதுர் ரஹ்மான் ஆண்டவனிடம் தனிச் 

சிறப்பு பெற்றவர் [ அ ] 
வஹீதுல் அசர் காலத்தின் 

[ அ ] 
வஹீதுல் ஹக் வாய்மையின் [ அ ] 
வஹீதுல் ஹசன் மிகச் சிறந்த [ அ ] 
வஹீதுஜ் ஜமான் உலகத்தில் 

[ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
ஆலம் உலகம் 

[ அ ] 
கலீல் நண்பர் 

[ அ ] 
காஜி 

வெற்றி வீரர் [ அ ] 
கைசர் பேரரசர் 

[ அ ] 
தாரிக் நட்சத்திரம் 

[ அ ] 
நாசிர் 

உதவி செய்பவர் [ அ ] 
மப்தூன் பேருவகையான 

( அ ) 
மு அஜ்ஜம் உயர்ந்த 

[ அ ] 
முஜப்பர் வெற்றி வீரர் 

[ அ ] 
ஜபர் வெற்றி 

કિ ] 
* ஜலால் 

சிறப்பு : மேன்மை [ அ ] 
* ஹசன் நல்லவர் 

[ அ ] 
வஹ்ஹாப் 

மன்னிப்பவன் ; வள்ளல் 

[ அ ] 
அல்வஹ்ஹாபு 

ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 


வஹ்ாப் வாசிப் ] 


509 


0 அப்துல் 

ஆண்டவனின் 

வஹ்ஹாப் அடியான் [ அ ] 
வாகிப் 

அறிந்தவன் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்சர் 

உதவி செய்பவர் [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் அ ] 
ஆதில் 

நீதிமான் ; நடுவர் [ அ ] 
ஆமிர் நிர்மாணிப்பவர் 

[ அ ] 
ஆலம் 

உலகம் ; நிலை [ அ ] 
ஹூசேன் அழகுள்ளவர் 

[ அ ] 
வாகிர் 

மதிப்புள்ளவர் [ அ ] 
* அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் ( அ ) 


வாசிக் 


உறுதி பூண்டவர் [ அ ] 


* அலி 

அஹ்மத் 
* இமாம் 

சர்வர் 
முஜாஹித் 
முஹம்மத் 
ஜபர் 
ஹைதர் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
உலகத் தலைவர் [ அ ] 
போராடுபவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
புகழ்பாடுபவர் ; வர்ணிப் 
பவர் 

[ அ ] 


வாசிப் 


* அக்தர் 


விண்மீன் 


[ பா ] 


510 


( வாசிப்- வாசிம் 


நண்பர் 


அமீர் 
* அமீன் 

அர்ஷத் 
அலி 
அனீஸ் 
அஹ்மத் 
இக்பால் 
இப்திகார் 
இஷ்ரத் 
கதீர் 
கமால் 
கலீல் 
தபீப் 
மக்பூல் 
மஸ்ஊத் 
முபீன் 
முஹம்மத் 
ஜமீல் 
ஹலீம் 
ஹுசேன் 


ஆணையாளர் [ அ ] 
நம்பிக்கையான [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மேம்பாடு : உயர்வு [ அ ] 
உயர்வு ; கௌரவம் 

[ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
ஆற்றல் மிக்கவர் 

[ அ ] 
திறமை ; தேர்ச்சி [ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
மருத்துவர் ; பேசுபவர் [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
மேன்மை மிக்க [ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
எழில் மிக்க 

[ அ ] 
படிமானமுடைய [ அ ] 

[ அ ] 


அழகுள்ளவர் 


வாசிம் 


அழகானவர் 


[ அ ] 


அர்ஷத் 
* அலி 
* அஷ்ரப் 
* அஹ்மத் 
* உரூஜ் 
* கலீல் 
* ஷஜா 


போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்வு 

[ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
துணிவு கொண்டவர் ( அ ) 


வாசில் - வாரித் ) 


511 


வாசில் 


அல் வாசிவு 


குணப் 


சந்திப்பவன் ; சேர்த்துக் 
கொள்பவன் [ அ ] 
எங்கும் நிலவுபவன் ; 
விரிவு அளிப்பவன் . 
ஆண்டவனின் 
பெயர் 

[ அ ] 
ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 
நட்பு பாராட்டுபவன் 

விரும்புபவன் [ அ ] 


OO 


அப்துல் வாசே 


வாமிக் 


வாயிஜ் 


பிரசாரகர் ; அறிவுரை 

வழங்குபவர் [ அ ] 


0 வாயிஜுன் 


அமீன் 
அலி 
அஹ்மத் 
ஆலம் 
மதீன் 
முபீன் 
முஹம்மத் 
லயிக் 


நபிகள் நாயகம் ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 
பெயர் 

[ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் ; நிலை [ அ ] 
உறுதியான 

[ அ ] 
பிரகாசமான 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
திறன் பெற்ற [ அ ] 
கற்றவர் ; மேதை [ அ ] 
அழகுள்ளவர் શિ 


ஹகீம் 


ஹ - சேன் 


வாரித் 


துணிவு கொண்டவர் ; 
பலசாலி ; வீரர் [ அ ] 


512 


வாரிஸ் - வாலி 


வாரிஸ் 


உரிமையாளன் ; 
உதவி அளிப்பவன் ( அ ) 


0 அல்வாரிஸ 


O 


அப்துல் வாரிஸ் 


அக்தர் 
அலி 
அன்வர் 
அஜ்மல் 
அஹ்மத் 
மஹ்மூத் 
மும்தாஜ் 
முனீர் 
முஹம்மத் 
ஹகீம் 


ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
ஆண்டவனின் அடிமை 

[ அ ] 
விண்மீன் 

[ பா ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளிமயமான [ அ ] 
மிக அழகான 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
ஒளி படைத்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 


வாலா 


உயர்ந்த 


[ பா ] 


வாலாகதர் 
வாலா மர்தபத் 


வாலா நிகாஹ் 
வாலா ஷாஹ் 
வாலா ஜாஹ் 
வாலா ஹிம்மத் 


உயர் நிலைகொண்ட [ பா ] 
உயர் அந்தஸ்துடைய 

[ பா ] 
உயர்சிந்தனையுடைய [ பா ] 
புகழ் மரபினர் 
பெருங்குடியினர் [ பா ] 
வீரம் படைத்தவர் [ பா ] 


அல்வாலி 


அதிபர் ; ஆண்டவனின் 
குணப்பெயர் [ அ ] 


வாலி - விகாயத் ] 


513 


0 அப்துல் வாலி ஆண்டவனின் அடிமை 

[ அ ] 
வாஜித் 

தன்னிலையுடையவன் [ அ ] 
0 அல்வாஜிது 

ஆண்டவனின் 

குணப் பெயர் ( அ ) 
அப்துல் வாஜீத் 

அடியான் 

[ அ ] 
0 வாஜிதுல்லாஹ் 

ஆண்டவனை 
அடைபவன் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அனீஸ் 

அன்புத்தோழர் [ அ ] 
* நயீம் 

பொருள் படைத்த [ அ ] 
பாஷா அதிபர் 

( பா ) 
மேதகையான [ அ [ 
பிரகாசமான 

[ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் ( அ ] 
ரபீ உயர்வு 

[ அ ] 
ஜபர் வெற்றி 

[ அ ] 
ஹசேன் 

[ அ ] 


மஸ்ஊத் 


முபீன் 


அழகானவர் 


வாஹித் 


தனித்தவன் ; ஒருவன் 

[ அ ] 


0 அல்வாஹிது 

ஆண்டவனின் 

குணப் பெயர் [ அ ] 
0 அப்துல் வாஹித் ஆண்டவனின் அடிமை 

[ அ ] 


வாஹிப் 


மன்னிப்பவர் 


[ அ ] 


விகாயதுல்லாஹ் 


ஆண்டவனின் அருட் 
காவல் ஏற்றவர் [ அ ] 


511 


( விலாயத் 


விலாயத் 


ஆண்டவனின் 
நெருக்கம் 


[ அ ] 


* அலி 
* அஜீம் 
* உரூஜ் 
* ஜபர் 


உயர்ந்தவர் 
மேம்பட்டவன் 
உயர்வு 
வெற்றி 
அறிஞர் ; மேதை 
பிரியமானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ]] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


அழகானவர் 


என்ற 


விடை இங்கே ! 
நபிமணி ( ஸல் ) அவர்களின் அருள் மொழி 
களில் ஆண்டவனின் குணப்பெயர்கள் 99 
சொல்லப்பட்டு இருக்கின்றன அவற்றில் 
அஆலா இல்லை ! ஆனால் நாபே - கபீர் - மாலிக் 
முதலியவைகள் இருக்கின்றன பல பெரியார் 
களும் இதே பெயர்களுடன் திகழ்ந்தார்கள் . 
அபூ ரானே . என்ற பெயருடைய ஒரு சஹாபி 
யும் இருந்தார் . அபூகபீர் , அபூகைர் 
பெயர்களும் இல்லாமல் இருந்ததில்லை . அதா 
வது இறைவனின் குணப் பெயர்களுடன் அபூ 
வைச் சேர்த்துக் கொள்வதும் தவறானதாகக் 
கருதப்படவில்லை . அப்படியானால் 

அஆலா 
வுடன் அபூ வின் சேர்க்கையை எப்படி ஆட்சே 
பிக்க முடியும் ? தாங்கள் மௌலாணா ஆஜாத் 
தின் சிறப்புப் பெயரான அபுல்கலாமை ப் பற்றி 
யும் சிந்தித்தது உண்டா ? அபுல் அ ஆலா 
தவறானது என்றால் அபுல்கலாம் 

எப்படிச் 
சரியாகும் ? 
O மவ்லானா ஆமிர் உஸ்மானி அவர்கள் 0 

- தஜல்லி அக்டோபர் இதழில் - 


C 


டி 


--- 
அரபியின் 13 வது பார்சியின் 


SH 16வது உருதுவின் 19வது 


எழுத்து 


ஷகீல் 


அழகு படைத்தவர் [ உ ] 


ஷகீலுர் ரஹ்மான் ஆண்டவனின் 

அழகன் [ அ ] 
* அக்தர் விண்மீன் 

[ பா ] 
* அயாஜ் 

விசுவாசமானவர் [ பா ] 
* அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
அன்வர் ஒளிமிகுந்த 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆதம் மனிதர் 

[ அ ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
மெய்ஞ்ஞானி [ அ ] 

உலகம் ; நிலை [ அ ] 
ஆஜம் உயர்ந்தவர் 

[ அ ] 
இப்திகார் உயர்வு ; கௌரவம் [ அ ] 
இம்தாத் 

[ அ ] 
* இம்தியாஜ் தனிப் பண்பு [ அ ] 


ஆமிர் 
ஆரிப் 
ஆலம் 


உதவி 


516 


( ஷகீல் - ஷகூர் 


இர்ஷாத் 
இர்பாக் 
இஷ்ரத் 
காவர் 
கைசர் 
சாஜித் 
சித்தீக் 
தவ்பீக் 
நாதிர் 
பய்யாஜ் 
பாகர் 
மஜ்ஹர் 
மஹ்தி 
மஹ்மூத் 
மு அஜ்ஜம் 
முஆவின் 
முக்தார் 
முஷ்தாக் 
ரஜா 
வாரிஸ் 
ஜாமின் 
ஹாதிம் 
ஹாரூன் 
ஹைதர் 


நற்போதனை 

[ அ ] 
கருணை ; அன்பு [ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
கிழக்கு 

[ பா ] 
பேரரசர் 

[ அ ] 
தலை வணங்குபவர் அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
நற்போதனை [ அ ] 
அரிய ; சிறந்த [ அ ] 
கொடைவள்ளல் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
சான்றாளர் 

( அ ) 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உதவியாளர் [ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
ஆர்வமுள்ளவர் [ அ ] 
இச்சை , விருப்பம் [ அ ] 
உரிமையாளர் [ அ ] 
பொறுப்பாளர் [ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
வழிகாட்டி 
சிங்கம் 

[ அ ] 


ஷகூர் 


அதிகமாக நன்றி தெரி 
விப்பவர் , 

[ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர்க 
ளின் சிறப்புப் பெயர் [ அ ] 


ஷ கூருன் 


ஷகூருத்தீன் 


மார்க்கத்தில் 


ஷகூர் - ஷபி ] 


517 


* அஷ்ரப் 
* அஹ்மத் 


பண்பாளர் 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 


ஷபகத் 


கருணை ; இரக்கம் [ அ ] 


அலி 


உயர்ந்தவர் 


[ அ ] 
[ அ ] 


* ஹூசேன் 


அழகானவர் 


ஷபா அத் 


பரிந்து பேசுதல் ; வழக் 
காடுதல் 

[ அ ] 


ஷபா அதுன் நபி பெருமானாரின் பரிவு [ அ ] 

ஷபா அதுல்லாஹ் ஆண்டவனின் பரிவு [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
ஹசேன் அழகானவர் 

[ அ ] 


ஷபீ 


பாபங்களுக்காக பரிந்து 
மன்றாடுபவர் [ அ ] 


O ஷபீய்யுன் நபிமணி ( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் [ அ ] 
O ஷபீயுத்தீன் மார்க்கத்தின் 

பரிவுரையாளர் [ அ ] 
ஷபீயுல்லாஹ் ஆண்டவனிடம் 

மன்றாடுபவர் [ ] 
O ஷபீயுஜ் ஜமான் காலத்தின் 

பரிவுரையாளர் ( அ ) 
அக்தர் 

விண்மீன் 
அன்வர் ஒளி படைத்த 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 


நாசிர் 


518 


( ஷபீ - ஷபீக் 


மும்தாஜ் 
முஷ்தாக் 
முஹம்மத் 
ஜாவீத் 
ஹசன் 


உயர்ந்தவர் 
விரும்புகிறவர் 
போற்றப்பட்டவர் 
நிலையான 
பிரியமானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ பா ] 
[ அ ] 


ஷபீக் 


இரக்கம் கொள்பவர் ; 
கரு 

ணை காட்டுபவர் [ அ ] 


O ஷபீகுர் ரஹ்மான் இறைவனின் கருணை 

பெற்றவர் [ அ ] 
அக்ரம் சிறப்பு மிக்க 

[ அ ] 
அப்ரார் 

மரபுப் பண்பாளர் [ அ ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
அமீர் ஆணையாளர் 

[ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
அம்ஜத் உயர்ந்தவர் 

[ அ ] 
அலி 

[ அ ] 
அன்சர் உதவி செய்பவர் 

[ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஜ்மல் 

மிக அழகானவர் [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆதில் 

நீதிமான் ; நடுவர் [ அ ] 

உலகம் , காலம் [ அ ] 
சர்வர் 

உலகத் தலைவர் [ அ ] 
சல்மான் 

அமைதி , சமாதானம் [ அ ] 
சுல்தான் 

வேந்தர் , அரசர் [ அ ] 
* தாஹெர் 

தூய்மையான [ அ ] 
நாசிர் 

உதவி செய்பவர் [ அ ] 
பர்வேஜ் 

வெற்றி வீரர் [ பா ] 
பாகர் 

கனவான் , பிரபு [ அ ] 


ஆலம் 


ஷபீக் - ஷப்பர் ) 


519 


* மக்தூம் 

மலிக் 
மஹ்மூத் 
மூ ஆவின் 
முராத் 
முஸ்தபா 


போற்றத்தக்க [ அ ] 
வேந்தர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உதவியாளர் [ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 
பட்டவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
நலஞ் செய்பவர் [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
பிரியமானவர் 

( அ ) 
[ அ ] 


முஹம்மத் 
முஹ்சின் 
ராஷித் 
ஹசன் 
ஹ -சேன் 


அழகானவர் 


ஷபீப் 


இளமையானவர் 


அலி 
அஹ்மத் 
முஹம்மத் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


O 


O 


ஷபீஹ் 

உருவம் ; தோற்றம் ; 
ஓற்றுமை 

[ அ ] 
ஷபீஹுர் ரஜா 

குறிக்கோளின் 

தோற்றம் [ அ ] 
ஷபீஹுல் ஹசன் ஹசன் ( ரலி ) அவர்க 

ளின் தோற்றம் [ அ ] 
* அப்பாஸ் சீரும் சிங்கம் 

[ அ ] 
அன்வர் 

ஒளிமயமான [ அ ] 
ஷப்பர் 

அளவிடுதல் ; கௌரவம் 
அளித்தல் 

[ சி ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 


அலி 


520 


( ஷப்பர் - ஷமீம் 


* ஹசன் 

ஹசேன் 


நல்லவர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 


ஷப்பீர் 


சிறந்த ; அழகான 


ཚེ 


ஷப்பீருத்தீன் 


* அலி 
* அஹ்மத் 

மக்சூத் 
முஜப்பர் 
முஹம்மத் 
முஹ்சின் 


மார்க்கத்தில் 

சிறந்தவர் [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
இலக்கச் சேரிடம் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உபகாரி 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 

[ அ ] 


ஹகீம் 


ஹுசேன் 


அழகானவர் 


ஷமீம் 


நறுமணம் ; தென்றல் [ அ ] 


ஷமீ முத்தீன் மார்க்கத்தின் 

தென்றல் [ அ ] 
O ஷமீ முஜ்ஜபர் வெற்றியின் 

நறுமணம் [ அ ] 
O ஷமீமுஜ் ஜமான் காலத்தின் நறுமணம் [ அ ] 
அத்ஹர் 

தூம்மையான [ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்வர் [ அ ] 
இக்பால் உயர்வு : எழுச்சி 

[ அ ] 
இம்தியாஜ் 

தனிச்சிறப்பு ( அ ) 
சாதிக் 

உண்மை உரைப்பவர் [ அ ] 

தூய்மையான [ அ ] 
ஹசன் 

சிறப்பு வாய்ந்த [ அ ] 


துஹர் 


ஷமீர் - ஷம்ஷாத் ] 


521 


ஷமீர் 


பணிகளை முடிப்பவர் ; 
திறமைசாலி 


ஷம்ஸ் 


கதிரவன் ; பகலவன் [ அ ] 


O ஷம்ஸுத்தீன் மார்க்கத்தின் 

கதிரவன் [ அ ] 
ஷம்ஸுல் இஸ்லாத்தின் 
இஸ்லாம் 

கதிரவன் அ ] 
O ஸம்ஸல்லாஹ் 

ஆண்டவனின் 

கதிரவன் [ அ ] 
O ஷம்ஸுல் ஹக் வாய்மையின் 

கதிரவன் [ அ ] 
OO ஷம்ஸுல் ஹுதா நேர் வழியின் 

கதிரவன் [ அ ] 
O ஷம்ஸுன் நிஹார் பகலில் வரும் 

பகலவன் [ அ ] 
ஷம்ஸுஜ் ஜமான் காலத்தின் 

[ அ ] 
ஷம்ஸுஜ் ஜுஹா கதிரவன் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆலம் 

உலகம் ; நிலை [ அ ] 
நதீம் 

அன்புத் தோழர் [ அ ] 

இணையற்றவர் 
முனீர் 

ஒளிமயமான [ அ ] 
ஜபர் 
ஜலால் 

மிகுபுகழ் மாண்பு [ அ ] 
ஜாவீத் நிலையான 

[ பா ] 
ஷம்ஷாத் 

சவுக்கு போன்றதொரு 
உயரமான மரம் [ பா ] 


பரீத் 


[ அ ] 


வெற்றி 


[ அ ] 


522 


[ ஷம்ஷாத் - ஷராபத் 


அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
ஹ -சேன் அழகானவர் 

[ அ ] 
ஷம்ஷீர் 

வாள் 

[ பா ] 
ஷம்ஷீருல் 

இஸ்லாம் இஸ்லாத்தின் வாள் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஜலால் மாண்பு ; சிறப்பு 

[ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
ஹசேன் அழகானவர் 

[ அ ] 
ஹைதர் சிங்கம் 

[ அ ] 
ஷரப் 

மேன்மை ; சிறப்பு [ அ ] 
O ஷரபுத்தீன் மார்க்கத்தின் 

மேன்மை [ அ ] 
ஷரபுல் இஸ்லாம் இஸ்லாத்தின் சிறப்பு [ அ ] 
* அலி 

உயர்ந்தவர் 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஷராபத் 

ஒழுக்கம் ; சிறப்பு [ அ ] 
ஷராபதுல்லாஹ் ஆண்டவனின் 

மாண்பு [ அ ] 
அலி 

உயர்ந்தவர் 
அனீஸ் 

அன்புத் தோழர் [ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 

முறைவர் ; நடுவர் [ அ ] 
ஆலம் உலகம் ; நிலை 

[ அ ] 


[ அ ] 


ஆதில் 


ஷராபாத் - ஷவ்கத் ) 


528 


இக்பால் 
* ரயீஸ் 

ஹுசேன் 


ஷரீ அத் 


உயர்வு ; எழுச்சி 
ஆணையாளர் [ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
மத கோட்பாடு ; 

வழி ( அ ) 
உயர்வு ; மேம்பாடு 

[ அ ] 
உதயமாகும் சந்திரன் ; 
அழகான பையன் [ அ ] 
உயர்ந்தவர் ; 
ஒழுக்கமுள்ளவர் [ அ ] 


* இக்பால் 


ஷரீக் 


ஷரீப் 


O ஷரீபுத்தீன் 


ஷரீபுல்லாஹ் 


மார்க்கத்தில் 

உயர்ந்தவர் [ அ ] 
ஆண்டவனின் 

சிறப்பாளர் [ அ ] 
சிறந்த ஒழுக்க 

முள்ளவர் [ அ ] 


O ஷரீபுல் ஹசன் 


ஷர்ரக் 


பிரகாசமான ; அழகான 
முகம் பெற்றவன் [ அ ] 
அறிவு 

[ அ ] 


ஷவூர் 


O ஷவூருத்தீன் 


மார்க்கத்தின் 

நல்லறிவு ( அ ) 
போற்றப்பட்டவர் [ அ ) 


* அஹ்மத் 


மேதக்க ; மேன்மை [ அ ] 


ஷவ்கத் 

34 


324 


[ ஷவ்கத் 


ஆபாக் 
ஆரிப் 
ஆலம் 


O ஷவ்கதுல்லாஹ் ஆண்டவனின் 

மேன்மை [ அ ] 
அப்பாஸ் சீரும் சிங்கம் 

[ அ ] 
அமீர் ஆணையாளர் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் ஒளிமயமான 

[ அ ] 
அஜீம் மேம்பட்டவர் 

[ அ ] 
அஜீஜ் 

மனங் கவர்ந்தவர் [ அ ] 
ஆதில் 

நீதி வழங்குபவர் [ அ ] 
வானக் கரைகள் [ அ ] 
இறையன்பர் [ அ ] 

உலகம் ; நிலை [ அ ] 
கமால் 

திறமை ; நிறைவு [ அ ] 
கலீம் மொழிபவர் 

[ அ ] 
கலீல் அன்பு நண்பர் 

[ அ ] 
காஜி 

வெற்றி வீரர் [ அ ] 
கைசர் பேரரசர் 

[ அ ] 

[ அ ] 
சர்வர் 

உலகத் தலைவர் [ அ ] 
சல்மான் 

அமைதி ; சமாதானம் [ அ ] 
* சுல்தான் 

அரசர் ; வேந்தர் [ அ ] 
* நசீர் உதவுபவர் 

[ அ ] 
* நயீம் 

பொருள் படைத்தவர் ] « ] 
பசீஹ் 

சொல்வள முள்ளவர் [ அ ] 
பஷீர் 

நற்செய்தி தருபவர் [ அ ] 
பாகர் 

கனவான் ; பிரபு [ அ ] 
பாரூக் 

பிரித்து ஆராய்பவர் [ அ ] 
பாஷா அதிபர் 

[ பா ] 
மன்சூர் 

வெற்றி வீரர் [ அ ] 
* மஜீத் 

மேதகையாளர் [ அ ] 


நண்பர் 


ஷவ்கத் - ஷஹீத் ) 


525 


* மஹ்தி 
* மஹ்மூத் 
* மும்தாஜ் 
* ரயீஸ் 
* ஜபர் 
* ஜமால் 

ஜலால் 
ஹசன் 
ஹயாத் 
ஹனீப் 


வழிகாட்டி 
போற்றப்பட்டவர் 
உயர்ந்தவர் 
ஆட்சியாளர் 
வெற்றி 
எழில் ; அழகு 
மாண்பு ; மேன்மை 
நல்லவர் 
வாழ்வு 
தவறான மதங்களை 
வெறுப்பவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


* ஹுசேன் 

ஹைதர் 


அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


சிங்கம் 


ஷஹாதத் 


சான்று ; வீரமரணம் [ அ ] 


* ஹுசேன் 


அழகானவர் 


[ அ ] 


அஷ்ஷஹீது 


சான்றாளன் , ஆண்ட 
வனின் குணப்பெயர் [ அ ] 


0 அப்துஷ் ஷஹீத் ஆண்டவனின் அடிமை 

[ அ ] 


O ஷஹீதுன் 


நபிகள் நாயகம் ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 

பெயர் [ அ ] 


ஷஹீத் 


உயிர்த் தியாகி 


ஷஹீருத்தீன் 


மார்க்கத்தில் புகழ் 
பெற்றவர் 

[ அ 


526 


ஷாகிர் - ஷாதாப் 


ஷாகிர் 


நன்றியுள்ளவர் ; பொறு 
மைசாலி 

[ அ ] 


அலி 
அஸ்லம் 
அஹ்மத் 
சலீம் 
நதீம் 
ரயீஸ் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
பாதுகாப்பு பெற்றவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பணிவச்சமுள்ளவர் [ அ ] 
தோழர் 

[ அ ] 
தலைவர் 
நல்லவர் 

[ அ ] 
மென்மையானவர் [ அ ] 

[ அ ] 


[ அ ] 


ஹசன் 


ஹலீம் 
ஹுசேன் 


அழகானவர் 


ஷாகில் 


மூழ்கித் திளைத்தவர் , 
தியானத்தில் மூழ்கி 
விட்டவர் 

[ அ ] 


* அஹ்மத் 
* ஆபித் 


போற்றப்பட்டவர் 
இறையன்பர் 
அறிஞர் ; மேதை 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹகீம் 


ஷாதாப் 


செழுமையான , பசுமை 
யான 

[ பா ] 


* அக்தர் 

அலி 
அன்வர் 
அஹ்மத் 
ஆலம் 
இக்பால் 

இர்பான் 
* ஹசன் 


விண்மீன் 
உயர்ந்தவர் 
ஒளிமிகுந்த 
போற்றப்பட்டவர் 
உலகம் ; நிலை 
உயர்வு ; எழுச்சி 
ஞானம் ; அறிவு 
நல்லவர் 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
ગિ 


ஷாதாப் - ஷாபி ) 


527 


* ஹுசேன் 


அழகானவர் 


[ அ ] 


ஷாதான் 


மகிழ்ச்சியான 


[ பா ] 


* கலீல் 
* பஷீர் 

முனீர் 
முஷீர் 


அன்பு நண்பர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
ஒளி படைத்த [ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 


ஷாதிர் 


கூரறிவு படைத்த [ அ ] 


கலீம் 
நயீம் 
ஹகீம் 


ஹசன் 


பேசுபவர் 

[ அ ] 
செல்வந்தர் 

[ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
மகிழ்ச்சி கொண்ட , 
இன்பமான [ அ ] 


ஷாத் 


அலி 
அனீஸ் 
அஹ்மத் 
ஹூசேன் 


உயர்ந்தவர் 
அன்பர் ; தோழர் 
போற்றப்பட்டவர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஷாபி 
O ஷாபின் 


நலம் அளிப்பவர் [ அ ] 
நலம் பெறச் செய்பவர் ; 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் [ அ ] 


ஷாபே 
ஷாயான் 


வழக்காடி மீட்பவர் [ அ ] 
தகுதியுள்ள , மதிப்பிற் 

[ அ ] 


குரிய 


528 


ஷாபி - ஷான் 


அமீர் 
அஹ்மத் 
கலீம் 
பஷீர் 


தலைவர் ; அதிபர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
அறிஞர் ; மேதை 
நல்லவர் 


[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 


ஷாயிக் 


விரும்புபவர் , ஆர்வங் 
கொண்டவர் 


அலி 
அஹ்மத் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
நல்லவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹசன் 


ஷாரிக் 


உதய சூரியன் 


( அ ) 


அலி 
அஹ்மத் 
இமாம் 
இஸ்லாம் 
சயீத் 
நதீம் 
ஜபர் 
ஹசன் 
ஹசேன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
சமாதானம் 

[ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
அன்புத் தோழர் அ ] 
வெற்றி 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


ஷான் 


அந்தஸ்து , மதிப்பு , 
கௌரவம் 

[ அ ] 


ஷானுத்தீன் 


மார்க்கத்தின் மேன்மை 

[ அ ] 


ஷாஜ் - ஷாஹ் ] 


52gg 


ஷானுல்லாஹ் 


23 


ஷானுல்ஹக் 
ஷானே ஆலம் 


ஷாஜ் 


மான 


* அக்தர் 
* தம்குனத் 
ஷாஹீன் 
* அக்பர் 
* அஹ்மத் 
ஷாஹெத் 
* அக்தர் 
* அக்பர் 

அலி 
அஹ்சன் 
அஹ்மத் 
கபீர் 
கலீல் 
சித்தீக் 
நசீர் 

ரபீ 
* ரபிக் 
* ஜபர் 
* ஹபீஜ் 
* ஹுசேன் 


ஆண்டவனின் மாண்பு 

[ அ ] 
மெய்ப்பொருளின் , [ அ ] 
உலகத்தின் மாண்பு [ அ ] 
வினோதமான ; விசித்திர 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
உயர் நிலை 

[ அ ] 
கருடன் 

( அ ) 
பெரிய 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
சான்றாளர் ; அழகர் [ அ ] 
விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 
பெரிய 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ ] 
அன்பு நண்பர் 

[ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
உயர்வு 

[ அ ] 
தோழமையாளர் [ அ 
வெற்றி 

[ அ ] 
பாதுகாவலர் [ அ ] 

[ அ / 
வேந்தர் ; மன்னவர் [ பா ) 


அழகானவர் 


ஷாஹ் 


530 


O 


( ஷாஹ் - ஷிமர் 
ஷாஹுல் ஹமீத் பெரிதும் புகழப்பட்ட 

வேந்தர் [ அ ] 
அலி 

உயர்ந்தவர் [ அ ] 
ஆலம் 

உலகம் ; நிலை [ அ ) 
ஆஜம் உயர்ந்தவர் 

[ அ ] 
சலீம் 

பணிவச்ச முள்ளவர் [ அ ] 
ஜஹான் 

உலகம் 
ஹசேன் அழகானவர் 

[ அ ] 


( இதை பொதுவாகவே பெயருக்கு கடைசியி 
லும் சேர்த்து கொள்வதுண்டு. சலீம் ஷாஹ் , 
கலீம் ஷாஹ் , ஜமீல் ஷாஹ் என்பது போல் . ) 


ஷாஹ்பாஜ் மலிக் 


ராஜாளி நிகர் , 
அதிபதி 


[ பா ] 


ஷிகேப் 


பொறுமை; சாந்தம் [ அ ] 


* அயாஜ் 
* அனீஸ் 

அஹ்மத் 
* ஆதீல் 
* ஆலம் 


விசுவாசமான 
அன்பர் ; தோழர் 
போற்றப்பட்டவர் 
நீதிமான் ; நடுவர் 
உலகம் ; நிலை 


[ பா ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஷிபா 


குணம் பெறுதல் 


[ அ ] 


000 


ஷிபாவுல் முல்க் நாட்டின் நலப்பேறு [ அ ] 
ஷிபாவுல்லாஹ் ஆண்டவனின் மீட்பு [ அ ] 
ஷிபாவுல் ஹக் மெய்ப்பொருளின் மீட்பு 

[ அ ] 


| ஷிமர் 


வள்ளல் ; புத்திமான் [ அ ] 


ஷிஹாப் - ஷயேப் ] 


531 


ஷிஹாப் 


சிவந்த சுடர் ; 
நட்சத்திரம் [ அ ] 
மார்க்கத்தின் நட்சத்திரம் 


O ஷிஹாபுத்தீன் 


[ அ ] 


அழகானவர் 


ஷிஹாபுல்லாஹ் ஆண்டவனின் சுடர் [ அ ] 
அன்வர் ஒளிமிக்க 

[ அ ] 
* ஆகில் 

அறிவு படைத்தவர் [ அ ] 
ஆலம் 

உலகம் ; நிலை [ அ ] 
காவர் கிழக்கு 

[ பா ] 
சாகிப் விண்மீண் 

அ ) 
ரிப்அத் உயர்வு 

[ அ ] 
வசீம் 

[ அ ] 
ஷம்ஸி 

சூரியனைச் சார்ந்த [ அ ] 
ஷகூர் 

நன்றியறிதலை ஏற்பவர் 

[ அ ] 
O அஷ்ஷகூரு ஆண்டவனின் குணப் 

பெயர் [ அ ] 
அப்துஷ்ஷுகூர் 

அடியான் [ அ ] 
O ஷகூருன் பெருமானார் ( ஸவ் ) அவர்க 

ளின் சிறப்புப்பெயர் [ அ ] 
ஒரு தீர்க்கதரிசியின் 
பெயர் 

[ இ ] 


ஷயேப் 


அலி 


அன்வர் 
அஹ்மத் 
ஆலம் 
இர்பான் 


உயர்ந்தவர் 
ஒளிமயமான 
போற்றப்பட்டவர் 
உலகம் ; நிலை 
ஞானம் ; அறிவு 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


532 

[ ஷயேப் - ஷஜா 
சாதிக் 

உண்மை உரைப்பவர் ( அ ) 
* நாதிர் அரிதான 

[ அ ] 
பாஜில் கற்றவர் 

[ அ ) 
மக்பூல் 

விரும்பப்பட்டவர் [ அ ] 
முஜப்பர் 

வெற்றி வீரர் [ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
ஜலால் 

மாண்பு ; சிறப்பு [ அ ] 
* ஹகீம் 

கற்றவர் ; மேதை [ அ ] 
ஷஜா 

துணிவுள்ளவர் 
O ஷஜாவுத்தீன் மார்க்கத்தின் வீரர் [ அ ] 

ஷூஜா வுல்லாஹ் ஆண்டவனின் வீரர் [ அ ] 
ஷூஜாவுல் ஹக் 

உயர்ந்தவர் 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் 


5555553 


அலி 


ஷூஜாஅத் 


துணிவுள்ளவர் 


ஷஜா அ 

துல்லாஹ் ஆண்டவனின் வீரம் ( அ ) 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆதில் 

நீதிமான் : முறைவர் [ « [ 
இக்பால் 

உயர்வு ; எழுச்சி [ அ ] 
கமால் 

திறன் , தேர்ச்சி [ அ ] 
கலீல் 

நண்பர் தோழர் [ அ ] 
* கைசர் பேரரசர் 

[ அ ] 
* சுல்தான் 

வேந்தர் , அரசர் [ அ ] 
மலிக் 

[ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
ஹசேன் 

[ அ ] 


அழகானவர் 


533 


ஷஜா - ஹைதா ) 


* ஹைதர் 


சிங்கம் 


( அ ) 


O 


ஷஹுத் 

பிரகடனம் 

[ அ ] 
ஷஹூதுல்ஹக் மெய்ப்பொருளின் 

பிரகடனம் [ அ ] 
ஷேக் 

ஞானி ; தலைவர் ; வழி 
காட்டி ( புகழ் பெற்ற 
நான்கு பிரிவுகளில் 
ஒன்று ) 

[ அ ] 


ஷேகுல் இஸ்லாம் இஸ்லாத்தின் தலைவர் 

( மிகப் பெரிய பதவி இது) 


ஷைதா 


ஆழ்ந்த அன்பு கொண்ட 
வர் , அன்பில் மூழ்கிய 
வர் 

[ பா ] 


* அலி 

அஹ்மத் 
ஆலம் 
இமாம் 
ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
தலைவர் , வழிகாட்டி [ அ ] 
கற்றவர் ; மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 


ஜ 


ははははははははははは は は 


DJ 


அரபியின் 5 வது , பார்ஸியின் 
6 வது , உருதுவின் 7 வது 

எழுத்து . 


அஜ்ஜப்பாரு 

கண்டிப்பானவன் 

வருத்துபவன் 
ஆண்டவனின் குணப் 

பெயர் [ அ ] 
0 அப்துல் ஐப்பார் ஆண்டவனின் 

அடியான் [ அ ] 
ஜமால் 

எழில் : அழகு ; கவர்ச்சி 

[ அ ] 
ஜமாலுத்தீன் மார்க்கத்தின் எழில் [ அ ] 
ஜமாலுல்லாஹ் ஆண்டவனின் எழில் ( அ ) 
அக்தர் நட்சத்திரம் 

[ அ ] 
* அன்வர் 

ஒளிமயமான [ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* நாசிர் உதவுபவர் 

[ அ ] 


ஜமால் - ஜலால் ] 


535 


* பாகர் 
* மஹதி 
* முஹம்மத் 

வாசிப் 


கனவான் 
வழிகாட்டி 
போற்றப்பட்டவர் 
புகழ்பாடுபவர் 
அன்பு நண்பர் 
வழிகாட்டி 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஹபீப் 


* ஹாதி 
* ஹுசேன் 


அழகானவர் 


ஜமீல் 


அழகான 


13 


படை 


* ஹசன் 


ஜமீலுத்தின் மார்க்கத்தின் அழகர் [ அ ] 
ஜமீலுர் ரஹ்மான் ஆண்டவனின் [ அ ] 
அக்தர் 

நட்சத்திரம் 
அன்ஜும் 

[ அ ] 
அஸ்கர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
காவர் கிழக்கு 

[ அ ] 
நாதிர் அரிதான 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஜம்ஷேத் 

ஒரு பாரசீக வேந்தரின் 

பெயர் [ பா ] 
ஜலாலத் 

உயர்வு ; சிறப்பு ; 

மாண்பு ; வல்லமை [ அ ] 
ஜலால் 

உயர்வு ; சிறப்பு ; 

மிகுபுகழ் [ அ ] 
ஜலாலுத்தீன் 

மார்க்கத்தின் மாண்பு ( அ ) 
அஹ்சன் 

விரும்பத்தக்க [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* ஆரிப் இறையன்பர் 

[ அ ] 


O 
*** 


536 


[ ஜலால் - ஜலீல் 


ஆஸிப் 


இஷ்ரத் 
கைசர் 
கோகப் 
சிகந்தர் 
நாசிர் 
பரீத் 
பாகர் 

பாதெஹ் 
* பாஷா 
* மன்சூர் 

மன்ஜுர் 
மஹ்மூத் 
மாஹிர் 
முக்தார் 

முபஷ்ஷிர் 
* 

முபாரக் 
* மும்தாஜ் 

முஸ்தபா 


சேர்த்தல் 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
பேரரசர் 

[ அ ] 
விண்மீன் ; நாண்மீன் [ அ ] 
மக்கள் காவலர் 
உதவி செய்பவர் [ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
வெற்றி வீரர் શિ l 
அதிபர் 

[ பா ] 
வெற்றி வீரர் [ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வல்லுதர் 

[ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
நற்செய்தி கூறுபவர் [ அ ] 
பேறு பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
விரும்புகிறவன் [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
உதய சூரியன் 

[ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
வாகை சூடுபவர் [ அ ] 
உயர்ந்த ; மதிப்பு 

வாய்ந்த [ அ ] 


முஷ்தாக் 
ரயீஸ் 

ஷாரிக் 
* ஹாமித் 
* ஹாஷிம் 
ஜலீல் 


0 அல்ஜலீலு 


மேம்பட்டவன் ; 


ஆண்டவனின் 
குணப் பெயர் 


[ அ ] 


ஜலீல் - ஜவ்வாத் ] 


537 


O அப்துல் ஜலீல் ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 
O ஜலீலுர் கத்ர் உயர் அந்தஸ்துடைய ; 

மாண்பு மிக்க [ அ ] 
0 ஜலீலுர் ரஹ்மான் ஆண்டவனால் 

மதிப்பு பெற்றவர் [ அ ] 
அன்வர் 

ஒளி படைத்த [ அ ] 
அஹ்சன் 

விரும்பத் தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
மன்சூர் 

வெற்றி வீரர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அன்புத் தோழர் 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* இப்றாஹீம் கருணைமிக்க தந்தை [ அ ] 
ஜவ்வாத் 

கொடை வள்ளல் 


ஹசன் 


ஜலீஸ் 


O ஜவ்வாதுன் 


அமீர் 
அமீன் 
அஹ்மத் 
ஆலம் 
இப்றாஹீம் 
கலீல் 
மலிக் 
மு அஜ்ஜம் 
முஹம்மத் 
ஷகீல் 


நபிகள் நாயகம் 
( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப் பெயர் 

[ அ ] 
ஆணையாளர் 

[ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் શિ ] 
உலகம் ; நிலை [ அ ] 
அன்பான தந்தை [ அ ] 
நண்பர் 

[ அ ] 
வேந்தர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 


அழகானவர் 


538 


( ஜவ்வாத் - ஜாபர் 


ஹகீம் 
* ஹசன் 
* ஹுசேன் 


அறிஞர் ; மேதை 
நல்லவர் 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஜவ்ஹர் 


அலி 
அஹ்மத் 
கமால் 
தானிஷ் 

ஹுசேன் 
ஜனாப் 


திறமை ; மாணிக்கம் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நிறைவு ; தேர்ச்சி [ அ ] 
அறிவு 

[ பா ] 

[ அ ] 
மாட்சிமை மிக்க ; 

உயர்ந்த [ அ ] 


அழகானவர் 


ஜஸா 


நலன் பரிசு 


ஜஸாவுத்தீன் மார்க்கத்தின் பரிசு 

ஜஸாவுல்லாஹ் ஆண்டவனி பரிசு 
O 

ஜஸாவுல் ஹக் வாய்மையின் பரிசு 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


ஜஹான் 


உலகம் ; பூமி [ பா ] 
உலகை வெல்பபன் [ பா ] 


0 ஜஹாங்கீர் 


ஜாபர் 


நதி கால்வாய் 


[ அ ] 


அலி 
அஹ்மத் 
இமாம் 
காலித் 

சலீம் 
* சித்தீக் 
* நதீம் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
நிலையான 

[ அ ] 
பணிவுள்ளவர் [ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
அன்பு நண்பு [ அ [ 


ஜாபர் -- ஜாவீத் ) 


539 


பரீத் 


* முஸ்தபா 


* முஹியத்தீன் 


ஷபீக் 
ஷரீப் 
ஹலீம் 
ஹ - சேன் 


இணையற்றவர் [ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
மார்க்கத்திற்கு 

புத்துயிர் தருபவர் [ அ ] 
கருணையுள்ளவர் [ அ ] 
ஒழுக்கச் சீலர் 

[ அ ] 
படிமானமுடையவர் [ அ ] 

[ அ ] 
அடக்கி ஆள்பவர் , [ அ ] 


அழகானவர் 


ஜாபிர் 


* அப்லாஹ் 

அஹ்மத் 
* கலீம் 
* ரயீஸ் 
அஜ்ஜாமிவு 


வெற்றி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உரையாடுபவர் [ அ ] 
ஆட்சியாளர் 

શિ ] 
சேர்ப்பவன் ; ஆண்ட 
வனின் குணப்பெயர் [ அ ] 
ஆண்டவனின் அடிமை 

[ அ ] 


0 அப்துல் ஜாமே 


ஜாவீத் 


அக்தர் 
அலி 
அஷ்ரப் 
இக்பால் 
கமால் 
கைசர் 
35 


நிரந்தரமான ; நிலைத்து 
நிற்கிற ( சிரஞ்சீவி ) [ பா ] 
விண்மீன் ; நாண்மீன் [ பா ] 
உயந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
உயர்வு ; மேம்பாடு [ அ ] 
திறமை ; நிறைவு 
பேராசர் 

[ அ ] 


[ அ ] 


[ அ ] 


ஹகீம் 


ஜானி 


540 

[ ஜாவீத் - ஜான் 
* சல்மான் 

அமைதி ; சமாதானம் [ அ ] 
சுலைமான் 

அமைதியானவர் [ இ ] 
நாசிர் உதவி செய்பவர் 

[ அ ] 
மன்சூர் 

வெற்றி வீரர் [ அ ] 
மஹ்தி வழிகாட்டி 

[ அ ] 
மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முஷ்தாக் 

பேரார்வ முன்ளவர் [ அ ] 
முஹ்சின் 

நலஞ்செய்பவர் 
ரயீஸ் ஆட்சியாளர் 

[ அ ] 
அறிஞர் ; மேதை 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
ஹசேன் அழகானவர் 

[ அ ] 
பிரியமுள்ள 
* பாஷா 

அதிபர் 
ஜான் 

உயிர் ; வாழ்வு [ பா ] 
( பெயருக்கு கடைசியில் இதை சேர்த்துக் 
கொள்கிறார்கள் . இக்பால் ஜான் , ஹைதர் 

ஜான் என்பது போல் . ) 
ஜான் நிசார் 

விசுவாசமான ; உயிரை 

யும் அர்ப்பணிக்கிற [ பா ] 
* அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 
ஜான்பாஜ் ஹைதர் உயிரைப் பணயம் வைக் 

கும் வீரர் 

[ பா ] 


SEEEEE 


ஜாஹ் - ஜுனைத் ) 


541 


ஜாஹ் 

அந்தஸ்து ; மதிப்பு ( பா ) 
( பெயருக்குக் கடைசியில் 

வரும் 
வார்த்தை . வாலா ஜாஹ் ஆஸ்மான் 

ஜாஹ் என்பதுபோல் . ) 
ஜீலான் 

ஈராக்கின் வடக்கில் 
உள்ள கீலான் எனும் மாகாணத் 
தைச் சார்ந்தவர் . ஜீலான் 
பக்தாதிற்கு அருகில் உள்ள ஒரு ஊர் ! [ அ ] 


என்பது 


ஜோதத் 


கூரறிவுள்ளவர் 


[ அ ] 


* அலி 
* அஷ்ரப் 
* அஹ்மத் 

கலீல் 
நசீர் 
ரயீஸ் 


உயர்ந்தவர் 
பண்பாளர் 
போற்றப்பட்டவர் 
தோழமையானவர் 
உதவி செய்பவர் 
அதிபர் ; கனவான் 
அறிஞர் ; மேதை 
அழகானவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
શિ ) 
[ அ ] 


ஹகீம் 


ஹுசேன் 


ஜுனைத் 


சிறிய படைவீரர் ; 
பக்தாத்திலுள்ள ஒரு 
ஞானியின் பெயர் [ அ ] 


அஷ்ரப் 
அஹ்மத் 


ஆரிப் 


பண்பாளர் 
போற்றப்பட்டவர் 
இறையன்பர் 
போற்றப்பட்டவர் 
நல்லவர் 
அறிவு ; திறமை 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
( அ ) 


முஹம்மத் 
ஹசன் 
ஹிக்மத் 


곡 


DH 


ASSASEKOLK 

அரபியின் 9 வது , பார்ஸி 
யின் 11 வது , உருதுவின் 

13 வது எழுத்து 


ஜகா 


கூர்மதியாளர் ; பேரார்வ 
முள்ளவர் 

[ அ ] 


ஜகாவுத்தீன் மார்க்கத்தின் 

கூர்மதியாளர் [ அ ] 
ஜகாவுர் ரஹ்மான் ஆண்டவனின் [ அ ] 
ஜகாவுல்லாஹ் 

[ அ ] 


92 


O 


12 


O 


ஜகியுத்தீன் 


ஜகிவுல்லாஹ் 
அஹ்மத் 
ஆமிர் 
பாகர் 
ஹசன் 


அறிவாளர் ; திறலாளர் 

[ அ ] 
மார்க்கத்தின் 

அறிவாளர் [ அ ] 
ஆண்டவனின் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் 

[ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
தல்லவர் 

[ அ ] 


ஜக்ரியா - ஜீஷான் ] 


548 


ஜக்ரியா 


* அஹ்மத் 
* முஹம்மத் 
ஜஹீன் 


ஜாகிர் 


* அம்ஜத் 
* அலி 
* அஹ்மத் 
* இமாம் 

சலீம் 

ஜமீல் 
* ஹகீம் 
* ஹுசேன் 
ஜிக்ர் 


ஆண்டவனை தியானிப் 
பவன் 

[ இ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 
கூரறிவுள்ளவர் [ அ ] 
நினைவு கொள்பவன் ; 
ஆண்டவனை தியானிப் 
பவன் 

[ அ ] 
சிறப்பு மிக்க [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ) 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
பணிவச்சமுள்ளவர் [ அ ] 
எழில் மிக்க 

[ அ ] 
படிமானமுடைய [ அ ] 

[ அ ] 
நினைவு ; பேச்சு 

[ அ ] 
ஆண்டவனின் நினைவு [ அ ] 


அழகானவர் 


ஜிக்ருல்லாஹ் 
ஜிக்ருல் ஹக் 


31 


1 , [ அ ] 


ஜீஷான் 


அமீர் 
* அலி 

அஹ்மத் 


பெருமை வாய்ந்த [ அ ] 
ஆணையாளர் 

[ ગો 
உயர்ந்தவர் [ શો 
போற்றப்பட்டவர் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


ஹகீம் 


அழகானவர் 


ஹுசேன் 
ஹைதர் 


544 


( ஜுல்கர்னைன் 


ஜுல்கர்னைன் 


இரண் 


ண்டு சடைகள் 
அல்லது இரண்டு கொம் 
புகள் கொண்டவர் ; 
சிறப்புப்பெயர் இது [ அ ] 
நபிமனி ( ஸல் ) அவர்கள் 
அலி (ரலி) அவர்களுக்கு 
வழங்கிய வாள் 


ஜுல் பிகார் 


அலி 
அஹ்மத் 
காஜி 
சயீத் 
நயீம் 
முஹம்மத் 
ஹகீம் 
ஹசன் 
ஹுசேன் 
ஹைதர் 


உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
நற்பேறு பெற்றவர் [ அ ] 
பொருள் படைத்தவர் ( அ ) 
போற்றப்பட்டவர் 
அறிஞர் ; மேதை 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
பெருமைகள் கொண்ட ; 
மிக மிக உயர்ந்த [ அ ] 


அழகானவர் 


ஜுல் ஜலால் 


ஜுல் ஜலாலி வல் 
இக்ராம் 


சிறந்தவன் ; மன்னிப்ப 
வன் ஆண்ட வனின் 
பெயர் 

[ அ ] 


ஜ 


அரபியின் 11 வது , பார்சியின் 
DZ 13 வது உருதுவின் 16வது 

எழுத்து 


ஜகி 


கலவரங்களிலிருந்து 
துய்மையான ; மிகச் 

சிறந்த [ அ ] 


0 ஜகீயுத்தீன் 
* அஷ்ரப் 

அஹ்மத் 
* ஆரிப் 
* இர்பான் 

காதிம் 
* தன்வீர் 
* ஜமால் 
* ஹசன் 


மார்க்கத்தின் தூயவர் [ அ ] 
பண்பாளர் 

( அ ) 
போற்றப்பட்டவர் [ அ ] 
இறையன்பர் [ அ ] 
ஞானம் ; அறிவு શિ ] 
சேவகர் 

[ அ ] 
ஒளி 

[ அ ] 
எழில் ; அழகு 

[ அ ] 
பிரியமானவர் [ அ ] 
பசுமையான வைரக்கல் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
શિ ) 


ஜமர்ருத் 


* அலி 
* ஹுசேன் 


அழகானவர் 


546 


[ ஜமான் - ஜாயிர் 


ஜமான் 


காலம் 


[ அ ] 


0 அக்தருஜ் ஜமான் காலத்தின் விண்மீன் ( அ ) 

( ஜமான் ; பெயருக்கு 
கடைசியில் சேர்த்துக் 
கொள்ளப்படும் 
வார்த்தையாகும் ) 


ஜயீம் 


தலைவர் ; வழிகாட்டி ( அ ) 


ஜயீமுத்தீன் 
ஜயீமுல் ஹக் 
ஜயீமுல் ஹசன் 
அத்ஹர் 
அலி 
அன்வர் 
அஷ்ரப் 
அஹ்மத் 
ஆதில் 
தவ்கீர் 
தன் வீர் 
தானிஷ் 
பாயிக் 
பாஜில் 
முஹம்மத் 
ஷாரிக் 
ஷாஹெத் 
ஹைதர் 


மார்க்கத்தின் தலைவர் [ அ ] 
வாய்மையின் வழிகாட்டி 
மிகச் சிறந்த தலைவர் [ அ ] 
தூய்மையான [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஒளி ; பிரகாசம் 

શિ 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; நடுவர் [ அ ] 
மாண்பு ; மதிப்பு [ அ ] 
ஒளி 

[ அ ] 
அறிவு 

( பா ) 
மேலானவர் 

[ அ ] 
கற்றவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உதய சூரியன் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
சிங்கம் 

[ அ ] 


ஜாயிர் 


புனித யாத்ரீகர் ; பயணி 

[ அ ] 


ஜரயிர் - ஜியாத்] 


547 


( அ ) 
[ அ ] 


[ அ ] 


அலி 
அஹ்மத் 
மஹ்தி 
வலி 
ஷபீக் 
ஹசன் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
வழிகாட்டி 
அதிபர் ; நண்பர் 
இரக்கமுள்ளவர் 
நல்லவர் 


[ அ ] 


[ அ ] 


ஜாஹித் 


நற்பண்பாளர் தனிவாழ் 
வினர் ; பற்றற்றவர் [ அ ] 


O ஜாஹிதுர் ரஹீம் ஆண்டவனின் அன்பர் 

[ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அல்தாப் 

கருணை அன்பு શિ ] 
அண்வர் 

ஒளிமயமான [ அ ] 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
கமால் திறன் , தேர்ச்சி 

[ அ ] 
பஷீர் 

நற்செய்தி தருபவர் [ அ ] 
மக்தூம் 

போற்றத்தக்க [ அ ] 
ஷிகேப் 

சாந்தம் ; பொறுமை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹுசேன் 

[ அ ] 


ஹசன் 


அழகானவர் 


ஜியாத் 


சீர்பெருக்கு உள்ளவர் 

[ அ ] 


0 ஜியாதுல்லாஹ் 


ஆண்டவனின் அருட் 

பெருக்கு [ அ ] 
விரும்பத்தக்க [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 


* அஹ்சன் 
* முஹம்மத் 


548 

( ஜியாரத் - ஜைன் 
ஜியாரத் 

புனிதமான இடம் 
அல்லது மேலான மனி 

தரைக் காண்பது [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 
ஜுவைர் 

சிறிய அயல் வீட்டுக் 
காரர் 

( அ ) 
ஜுவ்வார் 

யாத்ரீகர் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முஹம்மத் 

[ அ ] 
ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 
ஜைத் 

அபரிதமானவர் 
* முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஜைன் 

எழில் ; அலங்காரம் [ அ ] 
ஜைனுத்தீன் மார்க்கத்தின் எழில் [ அ ] 
ஜைனுல் ஆபி இறையன்பர்களின் 
தைன் 

எழில் [ அ ] 
ஜைனுல் ஆரி 
பைன் 

[ அ ] 


33 


ஹசன் 


71 


ஜ 


7Z 


அரபியின் 17 வது , பார்ஸியின் 
20 வது உருதுவின் 23 வது 

எழுத்து 


ஜமீர் 


மனம் ; எண்ணம் 
இரகசியம் 

( அ ) 
0 ஜமீருத்தீன் மார்க்கத்தின் மனம் [ அ ] 
O ஜமீருல் ஹக் வாய்மையின் எண்ணம் 

[ அ ] 
ஜமீருல் ஹசன் மிக அழகான மனம் [ அ ] 
* அத்ஹர் 

தூய்மையான [ அ ] 
அப்ஜல் 

மேன்மையான 
அலி 

உயர்ந்தவர் [ அ ] 
அன்வர் பிரகாசமான 

[ அ ] 
அஜ்ஹர் 

[ அ ] 
அஹ்சன் 

விரும்பத்தகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 

உலகம் ; நிலை [ அ ] 
இஷ்ரத் 

இன்பம் ; மகிழ்ச்சி [ அ ] 
சஆதத் நற்பேறு 

[ அ ] 
இதை ள வாகவும் உச்சரிப்பது உண்டு 0 


ஆலம் 


550 


[ ஜமீர் - ஜியா 


( அ ) 


அழகானவர் 


அழகானவர் 


மஸ்வூத் மேதகையான 

[ அ ] 
* ஹசன் 

நல்லவர் 
* ஹ -சேன் 

[ அ ] 
ஜாமின் 

பொருப்பாளர் [ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
இமாம் வழிகாட்டி 

[ அ ] 
சித்தீக் உண்மை பேசுபவர் 

[ அ ] 
முனீர் பிரகாசமான 

[ அ ] 
லயீக் திறலாளர் 

[ அ ] 
ஹசேன் 

[ அ ] 
அஜ்ஜார்கு 

தீமை அளிப்பவன் ; 
ஆண்டவனின் குணப் 
பெயர் 

[ அ ] 
ஜிமாத் 

காயத்தின் கட்டு [ அ ] 

( ஜிம்து : நண்பன் ) 
ஜியா 

ஒளி ; பிரகாசம் [ அ ] 
ஜியாவுத்தீன் மார்க்கத்தின் ஒளி [ அ ] 

ஜியாவுர் ரஹ்மான் ஆண்டவனின் ஒளி [ அ ] 
0 ஜியாவுல் ஆபி இறையன்பர்களின் ஒளி 
தைன் 

[ அ ] 
ஜியாவுல் ஆரி 
பைன் 

[ அ ] 
ஜியாவுல் இஸ் 
லாம் இஸ்லாத்தின் ஒளி 

ત્રિો 
ஜியாவுல்லாஹ் ஆண்டவனின் ஒளி [அ ] 
0 ஜியாவுல் ஹக் வாய்மையின் ஒளி 

[ அ ] 


33 


ஜியா - ஜைகம் ] 


551 


ஜியாவுல் ஹசன் மிகச் சிறந்த ஒளி [ அ ] 
* அக்தர் விண்மீன் 

[ பா ] 
* அன்ஜும் 

[ அ ] 
* ஆலம் உலகம் 

[ அ ] 
சுஹேல் நட்சத்திரம் 

[ அ ] 
ஜிர்காம் 

சிங்கம் 

[ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* ஹூசேன் அழகானவர் 

[ அ ] 
ஜி - ஹா 

பகல் 

[ அ ] 
O ஷம்சுஜ் ஜஹா 

பகல் சூரியன் [ அ ] 
ஜைகம் 

பயங்கரமான 

சிங்கம் ( அ ) 


தவறான பெயர்கள் ! 
இகழ்ச்சியின் 

சின்னமாக விளங்கும் 
பெயர்களை உடையவர்களில் மிகச் சிலரே 
மேன்மையும் சிறப்பும் பெற்றுத் திகழ்ந் 


தனர் ! 


எம் . எப் . தூப்பர் O 
6 தீமையான பெயருடையவன் பாதி தூக் 
கில் தொங்குகிறான் . 

0 ஜான் ஹேவுட் 
விட்டுச் சென்ற பெயரை கேட்ட 
தும் உலகம் வெளுத்து விடுகிறது . அத 
னால் ஒரு நீதியைக் கற்கலாம் ; 
கதையை அழகுப் படுத்தலாம் . 

0 சாமுவேல் ஜான்சன் 


ஜ문 


2AASAASAASAASAAS 

அரபியின் 17 வது , பார்ஸியின் 
20 வது உருதுவின் 23 வது 
எழுத்து 

நீ 


3 


ஜபர் 


வெற்றி 


ஜபருத்தீன் மார்க்கத்தின் வெற்றி [ அ ] 
0 ஜபருல் இஸ்லாம் இஸ்லாத்தின் [ அ ] 
ஜபருல்லாஹ் ஆண்டவனின் 

[ அ ] 
ஜபருல் ஹக் வாய்மையின் 

[ அ ] 
ஜபருல் ஹுதா நேர்வழியின் [ அ ] 
ஜபர் இலாஹி ஆண்டவனின் 

[ அ ] 
ஜபர் மவ்ஜ் வெற்றி பெற்றவர் [ பா ) 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
ஆரிப் 

இறையன்பர் [ அ ] 
ஆலம் உலகம் 

[ அ ] 
இக்பால் 

உயர்வு ; மேம்புரடு [ அ ] 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி ( அ ) 
இதை 

ல வாகவும் உச்சரிப்பது உண்டு 
ஜஹீர் என்பது லஹீர் என்று உச்சரிக்கப்பட 
வேண்டும் . 


ஜபர் - ஜஹீர் ) 


553 


காலித் 
காஜி 
சித்தீக் 
நயீம் 
நிஷாத் 
ஷரீப் 
மலிக் 
மஹ்தி 
மஹ்மூத் 
முஅஜ்ஜம் 
முராத் 
மூமின் 
யாமீன் 

ஹசன் 
ஜபீர் 


நிலையான 

[ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
உண்மை உரைப்பவர் ( அ ) 
பொருள் படைத்தவர் [ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
வேந்தர் ; அரசர் [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
விசுவாசமுள்ளவர் [ அ ] 
நற்பேறு வாய்ந்தவர் ( அ ) 

[ அ ] 
நீண்ட நகங்கள் 

கொண்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
கேளிக்கை செய்பவர் ; 
கதை சொல்பவர் ( அ ) 
உதவி செய்பவர் ( அ ) 


நல்லவர் 


அஹ்மத் 


ஜரீப் 


ஜஹீர் 


0 ஜஹீருத்தீன் மார்க்கத்தின் 

உதவியாளர் [ அ ] 
0 ஜஹீருல்லாஹ் ஆண்டவனின் . [ அ ] 

ஜஹீருல் ஹக் மெய்ப்பொருளின் [ அ ] 
ஜஹீருல் ஹசன் மிகச் சிறந்த 

[ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அன்வர் 

ஒளி படைத்த [ அ ] 


554 


( ஜஹீர் - ஜாஹிர் 


அஹ்சன் 
அஹ்மத் 
ஆலம் 
இக்பால் 
காஜிம் 
மும்தாஜ் 
முஹம்மத் 
வாசிப் 
ஜலால் 
ஹசன் 
ஹுசேன் 


விரும்பத்தக்க 
போற்றப்பட்டவர் 
உலகம் ; நிலை 
உயர்வு ; எழுச்சி 
பொறுமைசாலி 
உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
புகழ்பாடுபவர் 
மாண்பு ; சிறப்பு 
நல்லவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


ஜாஹிர் 


வெளிப்படையான 


0 அஜ்ஜாஹிரு 


ஆண்டனின் குணப் 

பெயர் 


[ அ ] 


0 ஜாஹிருன் 


எம்பெருமானார் ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 

பெயர் [ அ ] 


அப்துஜ் ஜாஹிர் ஆண்டவனின் அடிமை 

[ அ ] 


0 ஜாஹிருத்தீன் 


அமீன் 
அலி 
அஹ்மத் 
ஹசன் 
ஹுசேன் 


மார்க்கத்தின் 

வெளித்தோற்றம் [ அ ] 
நம்பிக்கையானவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
அழகானவர் 

[ அ ] 


ஜுஹுர் ) 


555 


ஜில்லல்லாஹ் 

ஆண்டவனின் நிழல் 
ஜில்லே இலாஹி 

அரசர் வேந்தர் [ அ ] 
ஜுஹுர் 

வெளிப்படை ; 

பிரகடனம் 
0 ஜுஹுருத்தீன் மார்க்கத்தின் 

வெளிப்படை ( அ ) 
ஜுஹுருல் 
இஸ்லாம் 

இஸ்லாத்தின் [ அ ] 
ஜுஹுருல் ஹக் மெய்ப்பொருளின் 

பிரகடனம் [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
தலைவர் : வழிகாட்டி ( அ ) 
தானிஷ் 

அறிவு 
அறிஞர் , மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹ -சேன் 

[ அ ] 


ஆலம் 
இமாம் 


ஹகீம் 
ஹசன் 


அழகானவர் 


சிறந்த மரபுரிமை 
நல்ல பெயரை விடச் சிறந்ததொரு வழிவழி 
உடைமையை தனது மக்கட் செல்வங்களுக்காக 
ஒரு தந்தை விட்டுச் 

செல்லமுடியாது ; ஒரு 
குடும்பத்தில் சிறப்பு மிக்க முன்னோரின் நினை 
வைவிடச் 

சிறந்த செல்வமிக்க மரபுரிமை 
வேறெதும் இருக்க முடியாது ! 

ஜே . ஹாமில்டன் . 


36 


ஹ 


חוה 


| 8 
H 


அரபியின் ஆறாவது , பார்ஸியின் 
எட்டாவது உருதுவின் ஒன்பதா 

வது எழுத்து 


ஹகம் 


ஆணையிடுபவன் 

நீதிமான் ; தீர்ப்பு 
வழங்குபவன் [ அ ] 


o அல்ஹகமு 


0 அப்துல் ஹகம் 


அண்டவனின் 

குணப் பெயர் [ அ ] 
ஆண்டவனின் 

அடியான் ( அ ) 


ஹகீக் 


தகுதி பெற்றவன் 


ஹகீம் 


கற்றவர் ; மேதை ; 

அறிஞர் [ அ ] 


0 அல் ஹகீம் 


0 அப்துல் ஹகீம் 


ஆண்டவனின் 

குணப்பெயர் ( அ ) 
ஆண்டவனின் 

அடிமை [ அ ] 
மார்க்கத்தின் அறிஞர் [ அ ] 
ஆண்டவனின் 

அறிஞர் [ அ ] 


ஹகீமுத்தீன் 
ஹகீமுல்லாஹ் 


ஹகீம் - ஹக் ) 


557 


* அப்ஜல் 
* அலி 

அஷ்ரப் 
அஹ்சன் 
அஹ்மத் 


ஆரிப் 


இர்பான் 
இல்யாஸ் 
சித்தீக் 
தவ்கீர் 
தவ்பீக் 
தாவூத் 
தானிஷ் 
மஹ்மூத் 
மாஜித் 
மு அஜ்ஜம் 

முசத்தக் 
* முஜப்பர் 

முஹம்மத் 

வாசிப் 
* ஷப்பீர் 
* ஷாரிக் 
* ஜலால் 


மேன்மையாளர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
விரும்பத்தகுந்த [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
இறையன்பர் [ அ ] 
ஞானம் , அறிவு 
ஒரு தீர்க்கதரிசி 

[ இ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
மாண்பு ; மதிப்பு [ அ ] 
நற்போதனை [ அ ] 
அன்பு பாராட்டுபவர் [ இ ] 
அறிவு 

[ பா ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
மேதகைமை பெற்ற [ அ ] 
சிறந்தவர் 

[ அ ] 
உண்மையுள்ள [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
சிறந்தவர் 
உதய சூரியன் 

[ அ ] 
சிறப்பு , மாண்பு [ அ ] 
வாய்மை ; மெய்ப் 

பொருள் [ அ ] 
ஆண்டவனின் 

காரணப் பெயர் [ அ ] 
வாய்மையாளர் ; நபிமணி 
( ஸல் ) அவர்களின் 
சிறப்புப் பெயர் [ அ ] 


ஹக் 


0 அல் ஹக்கு 


ஹக்குன் 


558 


( ஹசன் 


0 அப்துல் ஹ்க் 


ஆண்டவனின் 

அடியான் [ அ ] 


ஹசன் 


முழங்கை எலும்பு ; நல் 
லவர் ; பிரியமானவர் 

[ அ ] 


* அத்ஹர் 

அமீர் 
அர்ஷத் 
அலி 
அன்வர் 
அன் ஜும் 
அஷ்ரப் 
அஹ்மத் 
ஆதில் 
ஆரிப் 


ஆலம் 


இக்பால் 
இமாம் 
இத்ரீஸ் 


தூய்மையான [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் [ அ ] 
ஒளி மிகுந்த [ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
பண்பாளர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
முறைவர் ; நடுவர் [ அ ] 
கடவுட் பற்றுடையவர் ( அ ) 
உலகம் 

[ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
போதனையில் 

மூழ்கியவர் [ இ ] 
கருணை மிக்க தந்தை ( இ ) 

[ அ ] 
தனிப் பண்பு [ அ ] 
நெருக்கமுள்ள [ அ ] 
அன்பு ; கருணை 

[ அ ] 
பரிசு ; அன்பளிப்பு [ அ ] 
அவா ; ஆர்வம் 

[ அ ] 
கருணை ; அன்பு [ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 


உதவி 


இப்றாஹீம் 
இம்தாத் 
இம் தியாஜ் 
இம்ரான் 
இனாயத் 
இன் ஆம் 
இஷ்தியாக் 
இஷ்பாக் 
இஷ்ரத் 


ஹசன் ) 


559 


ஈசார் 
கதீப் 
கதீர் 
கபில் 
கமால் 
கராமத் 
கலீல் 
காதிம் 
காலித் 
காவர் 
காஜி 
காஜிம் 
குர்ஷீத் 
கைசர் 
கோகப் 
ச ஆதத் 
சகாவத் 
சகீர் 
சதாகத் 
சப்தர் 


தியாகம் 

[ அ ] 
பிரசாரகர் 

[ அ ] 
ஆற்றல் மிக்கவர் 

[ அ ] 
பொறுப்பாளர் [ அ ] 
திறன் ; தேர்ச்சி [ அ ] 
சிறப்பு ; உயர்வு [ அ ] 
நண்பர் ; தோழர் [ அ ] 
சேவகர் 

[ அ ] 
நிலையான 

[ அ ] 
கிழக்கு 

[ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
கதிரவன் 

[ பா ] 
பேரரசர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
நன்மை ; நற்பேறு [ அ ] 
தருமம் , கொடை 

[ அ ] 
சிறியவர் 

[ அ ] 
வாய்மை 

[ அ ] 
சேனையை 

முறியடிப்பவர் ( அ ) 
நன்மை , பலன் 

[ அ ] 
தலைவர் 

[ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
தகை சார்ந்த 

[ அ ] 
செழிப்பு , வளமை [ அ ] 
உலகத் தலைவர் [ அ ] 
பாதுகாப்பு , நன்னிலை [ அ ] 
தலை வணங்குவர் ( அ ) 
உண்மை உரைப்பவர் ( அ ) 


சமர் 
* சர்தார் 

சர்தாஜ் 
சர்பராஜ் 
சர்வத் 
சர்வர் 
சலாமத் 

சஜ்ஜாத் 
* சாதிக் 


560 


( ஹசன் 


சாபிர் 
சாலிக் 
சிகந்தர் 
சித்தீக் 
சிராஜ் 


தக்ரீம் 
தபீப் 
தல் அத் 
தவ்கீர் 
தவ்சீப் 
தவ்பீக் 
தவ்லத் 
தன்வீர் 
தஸத்துக் 
தஜம் முல் 
தாரிக் 
தாலிப் 
தாவூத் 
தாஹெர் 
நயீம் 
நஜீர் 
நாசிர் 
நிசார் 
நுஸ்ரத் 
பய்யாஜ் 
பரீத் 
பஷீர் 
பஹீம் 


பொறுமைசாலி 

[ அ ] 
இறைவழி செல்பவர் [ அ ] 
மக்கட் காவலர் 
உண்மை மொழிபவர் அ ] 
விளக்கு , ஒளி [ அ ] 
பற்றற்றவர் [ அ ] 
இறைவனை அஞ்சுபவர் ( அ ) 
அன்பொழுக்கம் [ அ ] 
மருத்துவர் 

[ அ ] 
அழகுத் தோற்றம் [ அ ] 
மாண்பு , மதிப்பு [ அ ] 
புகழ் பாடுவது [ அ ] 
நற்போதனை [ அ ] 
செல்வம் 

[ அ ] 
ஒளி 

[ அ ] 
தியாகம் 

[ அ ] 
அணி அலங்காரம் 
நட்சத்திரம் 

[ அ ] 
தேடுபவர் 

[ அ ] 
அன்பு பாராட்டுபவர் [ இ ] 
தூய்மையான [ அ ] 
செல்வந்தர் 

[ அ ] 
அச்சுறுத்துபவர் [ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
காணிக்கை 

[ அ ] 
உதவி , வெற்றி [ அ ] 
வள்ளல் 

[ அ ] 
இணையற்றவர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
அறிவுள்ளவர் அ ] 


ஹசன் ) 


560 


* பாகர் 

பாரூக் 
பாஷா 
மக்சூத் 
மக்பூல் 
மக்தூம் 
மர்கூப் 
மலிக் 

மன் சூர் 
* மன்ஜுர் 

மஜ்ஹர் 
* மஹ்தி 

மஹ்பூப் 
மஹ்மூத் 
மீர் 
மு அஜ்ஜம் 
முக்தார் 
முபஷ்ஷிர் 
முபாரக் 
மும்தாஜ் 
முயீன் 
முராத் 

முர்தஜா 
* முர்ஷத் 


கனவான் , பிரபு [ அ ] 
பிரித்து ஆராய்பவர் [ அ ] 
அதிபர் 
விரும்பப்பட்ட ( அ ) 
ஒப்பு தல் பெற்ற [ அ ] 
போற்றத்தக்க [ அ ] 
விரும்பத் தகுந்த [ அ ] 
வேந்தர் 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
விரும்பப்படுபவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தலைவர்க்கு தலைவன் [ அ ] 
சிறப்பு கொண்ட [ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
பேறு பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
எண்ணம் குறிக்கோள் ( அ ) 
விரும்பப்பட்டவர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
ஒளி மயமான 

[ அ ] 

[ அ ] 
இரணடாவது [ அ ] 
தேர்ந்தெடுக்கப் 

பட்டவர் [ அ ] 
ஆலோசகர் 

( அ ) 


முனவ்வர் 
முனீர் 
முஸன்னா 


* முஸ்தபா 


* முஷீர் 


562 


ஹசன் 


ஆர்வமுள்ளவர் [ அ ] 
வெற்றி வீரர் 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பாதுகாவலர் 

[அ ] 
விசுவாசமுள்ளவர் [ அ ] 
உயிரூட்டுபவர் 
விலையுயர்ந்த கல் 
ஒரு தீர்க்கதரிசி 
நற்பேறு பெற்றவர் ( அ ) 
உதவி கேட்பவர் [ அ ] 
ஒரு தீர்க்கதரிசி 


39 


முஷ்தாக் 
முஜப்பர் 
முஹம்மத் 
முஹாபிஜ் 
மோமின் 
யஹ்யா 
யாகூத் 
யாகூப் 
யாமீன் 
யாவர் 
யூசுப் 
யூனுஸ் 
ரகீப் 
ரபீக் 
ரயீஸ் 
ரஷீத் 
ரஜா 
ராகிப் 
ராகிம் 
ராஷித் 
ரியாஜ் 
லயிக் 
லாயக் 
லியாகத் 
வகார் 
வசீம் 
வலி 
வஜாஹத் 
வஜீர் 
வாசிப் 


தோழர் 

[ அ ] 
அன்பு நண்பர் [ அ ] 
தலைவர் , பிரபு [ அ ] 
போதனை பெற்றவர் [ அ ] 
இச்சை , விருப்பம் அ ] 
விரும்புகிறவர் [ அ ] 
எழுத்தர் , பதிவாளர் [ அ ] 
போதகர் 

[ அ ] 
மலர்ச்சோலை 

[ அ ] 
திறலாளர் 

[ அ ] 
தகுதியாளர் 

[ அ ] 
திறமை , தகுதி [ அ ] 
மேன்மை , மாண்பு [ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
அதிபர் , நண்பர் [ அ ] 
அழகுள்ளவர் 

[ அ ] 
அமைச்சர் 

[ அ ] 
புகழ் பாடுபவர் [ அ ] 


ஹசன் - ஹசீப் ] 


1563 


* ஷபீக் 
* ஷப்பீர் 

ஷவ்கத் 
ஷாகிர் 
ஷாரிக் 
ஷாஹெத் 
ஜகி 
ஜபர் 
ஜமீர் 
ஜயீம் 
ஜலால் 
ஜலீஸ் 
ஜவ்வாத் 
ஜஹீர் 
ஜாமீன் 
ஜாவீத் 
ஜாஹித் 
ஹபீப் 
ஷாமித் 
ஹாஷிம் 
ஹிதாயத் 
ஹிமாயத் 


இரக்கமுடையவர் [ அ ] 
சிறப்பான 

[ சி ] 
மேன்மை 

[ அ ] 
நன்றியுள்ளவர் [ அ ] 
உதய சூரியன் [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
அறிவு படைத்தவர் 
வெற்றி 

[ அ ] 
மனம் ; எண்ணம் [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
சிறப்பு ; மேன்மை [ அ ] 
தோழர் 

[ அ ] 
கொடை வள்ளல் [ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
பொறுப்பாளர் [ அ ] 
நிரந்தரமான 
பற்றற்றவர் 

( அ ) 
அன்புத்தோழர் [ அ ] 
புகழ்பாடுபவர் [ அ ] 
வாகைசூடுபவர் [ அ ] 
சிறப்பு மொழி [ அ ] 
ஆதரவு 

[ அ ] 


ஹசீப் 


ஆராய்பவன் ; குடும்பக் 
கௌரவம் உள்ளவன் 

[ அ ] 


O அல் ஹசீபு 


போதுமானவன் ; 

ஆண்டவனின் கார 
ணப் பெயர் 

[ அ ] 


564 


[ ஹசீப் - ஹபீப் 


அப்துல் ஹசீப் ஆண்டவனின் அடியான் 

[ அ ] 
ஹசீபுத்தீன் மார்க்கத்தின் கணக்கன் 

[ அ ] 
ஹசீபுர் ரஹ்மான் ஆண்டவனின் [ அ ] 
ஹசீபுல்லாஹ் 

[ அ ] 
அக்தர் விண்மீன் ; நாண்மீன் 

[ பா ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ பா ] 
அஹ்மத் 

போற்றப்பட்வவர் [ அ ] 
மக்பூல் 

விரும்பப்பட்டவர் அ ] 


ஹபீப் 


அன்பர் ; தோழர் 


[ அ ] 


ஹபீபுன் 

நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் 

[ அ ] 
ஹபீபுத்தீன் மார்க்கத்தின் தோழர் [ அ ] 
ஹபீபுர்ரஹ்மான் ஆண்டவனின் தோழர் 

[ அ ] 
ஹபீபுல்லாஹ் 

[ அ ] 
ஹபீபுஜ் ஜமான் உலகத்தின் தோழர் [ அ ] 
அக்தர் நட்சத்திரம் 

[ பா ] 
அப்ஜல் 

மேன்மையாளர் [ அ ] 
அம்ஜத் உயர்ந்தவர் 

[ அ ] 
அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் 

ஒளி படைத்த [ அ ] 
அஷ்அர் 

நீண்ட கேசமுடைய [ அ ] 
அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 


ஹபீப் - ஹமீத் ] 


565 


* ஆதில் 
* ஆமிர் 

ஆலம் 
பாயிக் 
மன்னான் 

மஸ்வூத் 
* முஹம்மத் 
* முஹ்சின் 
* ராஷித் 


நீதிமான் ; முறைவர் [ அ ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
உலகம் 

[ அ ] 
மிகச்சிறந்த 

[ அ ] 
நலஞ் செய்பவர் 
மேதகையான [ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
உபகாரி 

[ அ ] 
போதனை உரைப்பவர் ( அ ) 


[ அ ] 


ஹபீஜ் 


பாதுகாவலர் ; பேணிக் 
காப்பவன் 

[ அ ] 


O அல்ஹபீஜு 

ஆண்டவனின் 

குணப்பெயர் [ அ ] 
அப்துல் ஹபீஜ் ஆண்டவனின் அடியான் 

[ அ ] 
ஹபீஜுத்தீன் மார்க்கத்தின் காவலன் ( அ ) 
ஹபீஜுர்ரஹ்மான் இறைவனின் 
கண்காணிப்பு பெற்றவர் 

[ அ ] 
ஹபீஜுல்லாஹ் 

[ அ ] 
ஹபீ ஜுல் ஹக் வாய்மையின் காவலர் ( அ ) 
* அன்வார் ஒளி 

[ அ] 
* இக்ராம் 

கொடை ; அன்பு [ அ ] 
* பர்வேஜ் வெற்றி வீரர் 

[ பா ) 
பாஷா அதிபர் 

[ பா ] 
* ஜலால் மாண்பு 

[ அ ] 
ஜாவீத் நிலையான 

[ பா ] 
ஹமீத் 

பெரிதும் புகழப்பட்டவர் 

[ அ ] 


566 


( ஹமீத் ஹயாத் 


O அல்ஹமீது 


அப்துல் ஹமீத் 


ஹமீதுத்தீன் 


ஹமீதுல்லாஹ் 
அக்தர் 
அப்ஜல் 
அப்ஸர் 
ஆதில் 


ஆண்டவனின் 
காரணப் பெயர் 

[ அ ] 
ஆண்டவனின் அடியான் 

[ அ ] 
மார்க்கத்தின் புகழ் 
பெற்றவர் [ அ ] 

[ அ ] 
நட்சத்திரம் 
சிறப்பு வாய்ந்த 

[ பா ] 

[ பா ] 
முறைவர் ; நடுவர் [ அ ] 
ஆணையாளர் [ அ ] 


அதிகாரி 


ஹாகிம் 


ஹமீத் 


நண்பர் ; உறவினர் [ அ ] 


ஹமீஸ் 


வீரர் ; கடுமையான வர் 


O 


ஹம்த் 

புகழ் 

[ அ ] 
O ஹம்துல்லாஹ் ஆண்டவனிள் புகழ் [ அ ] 

ஹம்துல் இஸ்லாம் இஸ்லாத்தின் புகழ் [ அ ] 
ஹம்மாத் 

பெரும்புகழ் பாடுபவன் 

[ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 
ஹயாத் 

வாழ்வு ; உயிர் [ அ ] 


O 


ஹயாதுல்லாஹ் ஆண்டவனின் ஆன்மா 

[ அ ] 


ஹலீம் - ஹனீப் ) 


567 


அல் ஹய்யூ 


நித்தியமாய் வாழுபவன் ; 
ஆண்டவனின் குணப் 

பெயர் [ அ ] 


O அப்துல் ஹை 


ஆண்டவனின் அடிமை 

[ அ ] 


ஹரீசுன் 


நல்ல பேராசைக்காரர் ; 
நபிமணி ( ஸல் ) அவர் 
களின் சிறப்புப் பெயர் 

[ அ ] 


ஹலீப் 


வாக்குறுதி செய்பவன் 

[ அ ] 


O ஹலிபுல் ஜுத் 


வள்ளல் ; வழங்குபவன் 

( அ 
சொல்வளம் பெற்றவன் 

( அ ) 


ஹலீபுல்லிஸ் 

ஸான் 


ஹலீம் 


மென்மையான ; படி 
மான முடைய [ அ ] 


அல் ஹலீமு 


ஆண்டவனின் 

குணப் பெயர் [ அ ] 
ஆண்டவனின் அடியான் 

[ அ ] 


O 


அப்துல் ஹலீம் 


ஹனீப் 


பொய் மதங்களில் 
அதிருப்தி காட்டுபவர் ; 
மதப்பற்றுடையவர் ; 
உண்மைவாதி [ அ ] 


568 


[ ஹனீப்- ஹஹீம் 


அக்தர் 


நண்பர் 


அர்ஷத் 
கலீல் 
மஹ்மூத் 
முஹம்மத் 
ரயீஸ் 
லுக்மான் 
வகார் 
வாஜித் 
ஷாஹ் 
ஜலால் 


விண்மீன் ; நாண்மீன் 

[ பா ] 
போதனை பெற்றவர் [ அ ] 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 

[ அ ] 
அதிபர் ; பிரபு 

[ அ ] 
பேரறிஞர் 

[ அ ] 
மேன்மை ; மாண்பு 

[ அ ] 
அரசர் 

[ அ ] 
மேன்மை ; சிறப்பு [ அ ] 


அடைபவர் 


ஹன்னா 


னான் 


கருணையுள்ளவர் 


[ அ ] 


அமீர் 
* நகீப் 
* பஷீர் 

முஹம்மத் 
* ரபீக் 
* ரயீஸ் 


அதிபர் 

[ அ ] 
அறிவிப்பாளர் 

[ அ ] 
நற்செய்தி தருபவர் ( அ ) 
போற்றப்பட்டவர் [ அ ] 
தோழமையாளர் [ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 


ஹஸீன் 


பாதுகாப்பான 


ஹஸ்ஸான் 


மிகச் சிறந்தவர் ; அறி 

வாளி [ அ ] 


ஹஹீம் 


அடுத்த வீட்டுக்காரர் 
கௌரவமாணவர் [ அ ] 


ஹஷ்மத் 


மேதகைமை ; வலிமை 


ஹஷ்மத் - ஹாதிம் ) 


569 


ஹஷ்மதுல்லாஹ் ஆண்டவனின் 

மேதகைமை ( அ ) 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அன்வர் 

ஒளிமயமான [ அ ] 
* ஆதில் 

நீதிமான் ; முறைவர் ( அ ) 
ஆலம் உலகம் 

[ அ ] 
இக்பால் 

உயர்வு ; எழுச்சி [ அ ] 
இமாம் 

தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 
கமால் 

திறமை ; தேர்ச்சி [ அ ] 
கலீல் 

அன்பு நண்பர் [ அ ] 
கைசர் பேரரசர் 

[ அ ] 
சர்வர் 

உலகத் தலைவர் [ அ ] 
சிகந்தர் 

மக்கள் காவலர் 
சுல்தான் 

வேந்தர் ; அரசர் [ அ ] 
மன்சூர் 

வெற்றி வீரர் [ அ ] 
பஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
முராத் குறிக்கோள் 

[ அ ] 
ஜ்யீம் தலைவர் 

[ அ ] 
ஜலால் 

மாண்பு ; சிறப்பு [ அ ] 
ஹசன் திறலாளர் 

[ அ ] 
ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 


ஹாகிம் 


நீதி வழங்குபவர் ; ஆட்சி 
யாளர் 

( அ ) 


அமீன் 
அஜீஜ் 
ஆதில் 
பஷீர் 


நம்பிக்கையானவர் ( அ ) 
மனங்கவர்ந்தவர் [ அ ] 
நீதிமான் ; முறைவர் [ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
வள்ளல் 

( அ ) 


ஹாதிம் 


570 

[ ஹாபிஜ் - ஹாமி 
ஹாபிஜ் 

பாதுகாவலர் ; காப்பாளர் 

[ அ ] 
ஹாபிஜுன் நபிமணி ( ஸல் ) அவர் 

களின் சிறப்புப் 
பெயர் 

[ அ ] 
0 ஹாபிஜுத்தின் மார்க்கத்தின் 

காப்பாளர் [ அ ] 
O ஹாபிஜுல் இஸ் 

லாம் இஸ்லாத்தின் [ அ ] 
அமீர் 

ஆணையாளர் [ அ ] 
அமீன் 

நம்பிக்கையானவர் அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் 

ஒளி மயமான ( அ ) 
இப்றாஹீம் 

கருணைமிக்க தந்தை [ அ ] 
இமாம் வழிகாட்டி 

[ அ ] 
க தீப் பிரசாரகர் 

அ ] 
கமால் திறமை 

[ அ] 
கலீல் 

அன்பு நண்பர் அ ) 
கஜன்பர் உலகம் 

[ அ ] 
சர்வர் 

உலகத் தலைவர் [ அ ] 
சுலைமான் 

அமைதியானவர் 
சுல்தான் 

வேந்தர் ; அரசர் [ அ ] 
* பஷீர் 

நற்செய்தி தருபவர் [ அ ] 
* பாகர் 

கணவான் ; பிரபு [ அ ] 
பாஷா அதிபர் 

[ பா ] 
* மஹ்மூத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* ஜலால் 

மாண்பு , மேன்மை [ அ ] 
ஹூமாயூன் வெற்றி , சிறப்பு [ அ 

ஒத்துழைப்பு தருபவர் ; 
உதவுபவர் 


ஹாமி 


ஹாமித் - ஹாவி ] 


571 


ஹாமித் 

புகழ் பாடுபவர் [ அ ] 
O ஹாமிதுன் 

போற்றுபவர் , 
நபிமணி ( ஸல் ) 
அவர்களின் சிறப் 
புப் பெயர் 

[ அ ] 
ஹாமிதுல்லாஹ் ஆண்டவனின் புகழ் 

பாடுபவர் [ அ ] 
அலி 

உயர்ந்தவர் [ அ ] 
அஹ்சன் 

விரும்பத் தகுந்த [ அ ] 
ஆலம் உலகம் 

[ அ ] 
* இக்பால் 

உயர்வு , எழுச்சி [ அ ] 
கலீல் 

அன்பு நண்பர் [ அ ] 
* சயீத் 

நற்பேறு வாய்ந்த [ அ ] 
* சலீம் 

இணக்கமுடையவர் [ அ ] 
* சுலைமான் 

அமைதியானவர் 
சுஹேல் நட்சத்திரம் 

[ அ ] 
நசீர் உதவுபவர் 

[ அ ] 
பசீஹ் 

சொல்வளம் பெற்ற [ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் [ அ ] 
முஷ்தாக் ஆர்வமுள்ளவர் 

[ அ ] 
ரஜா 

இச்சை , விருப்பம் [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹுசேன் 

[ அ ] 


ஹசேன் 


அழகானவர் 


ஹாரிஸ் 


சிங்கத்தின் குணப் 
பெயர் 


[ அ ] 


ஹாவி 


வட்டமிடுபவர் ; தேர்த் 

தவர் [ அ ] 


37 


அழகானவர் 


572 

[ ஹாஷி- ஹிமாயத் 
ஹாஷிருன் 

எழுச்சி பெறுபவர் ; நபி 
மணி ( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் [ அ ] 
ஹாஜிக் 

மூதறிஞர் ; கற்றவர் [ அ ] 
* அமீர் 

ஆணையாளர் [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
கமால் 

திறன் , தேர்ச்சி [ அ ] 
ஹசன் நல்லவர் 

[ அ ] 
ஹசேன் 

[ அ ] 
ஹிக்மத் 

அறிவு ; திறமை 
0 ஹிக்மதுல்லாஹ் ஆண்டவனின் அறிவு [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* ஹசன் 

நல்லவர் 
* ஹுசேன் 
அழகானவர் 

[ அ ] 
ஹிப்ஜ் 

[ அ ] 
O ஹிப்ஜுர்ரஹ் ஆண்டவனின் நினைவு 

மான் 
ஹிப்ஜுல் கபீர் 

[ அ ] 
ஹிப்ஹுல் பாரி 

[ அ ] 


நினைவு 


33 


ஹிமாயத் 

ஆதரவு 

[ அ ] 
0 ஹிமாய துல்லாஹ் ஆண்டவனின் 

ஆதரவு [ அ ] 
* அக்தர் 

விண்மீன் ; நாண்மீன் [பா ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
ஹசேன் 
அழகானவர் 

[ அ ] 


ஹிஜாஜி- ஹூசேன் ] 


573 


ஹிஜாஜியுன் 

மக்காவாசி ; நபிமணி 
( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் 
ஹசேன் 

நல்லவர் ; அழகானவர் 

( அ ) 
ஹுசேனுத்தீன் மார்க்கத்தின் அழகர் [ அ ] 
அக்தர் விண்மீன் . நாண்மீன் 

( பா ) 
அக்பர் பெரிய 

[ அ ] 
* அக்ரம் சிறப்பு மிக்க 

[ அ ] 
* அக்லாக் ஒழுக்கம் 

[ அ ] 
* அதீக் 

மதிப்பிற்குரியவர் [ அ ] 
* அத்ஹர் தூயவர் 

[ அ ] 
* அப்ரார் மரபுப் பண்பாளர் 

[ அ ] 
* அப்சர் அதிகாரி 

[ பா ] 
* அப்ஜல் சிறந்தவர் 

அ ] 
* அப்ஜால் கருணை , அன்பு [ அ ] 
அமீர் 

ஆணையாளர் [ அ ] 
* அம்ஜத் உயர்ந்தவர் 

[ அ ] 
* அர்ஷத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
* அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
* அல்தாப் 

அன்பு ; கருணை [ அ ] 
* அவ்சாப் 

பண்பு ; ஒழுக்கம் [ அ ] 
* அன்சர் 

உதவி செய்பவர் [ அ ] 
* அன்வர் 

ஒளி மயமான [ அ ] 
* அன்வார் ஒளி ; பிரகாசம் 

[ அ ] 
* அஷ்ரப் பண்பாளர் 

[ அ ] 
* அஜ்மத் 

சிறப்பு ; மேன்மை [ அ ] 
* அஜ்மல் மிக அழகான 

[ அ ] 


574 


[ ஹூசேன் 


அஹ்மத் 
ஆதம் 
ஆபாக் 
ஆமிர் 
ஆமில் 
ஆரிப் 
ஆஸிப் 
ஆஷிக் 
ஆஜம் 
இக்திதார் 
இக்பால் 
இக்ராம் 
இப்திகார் 
இப்றாஹீம் 
இமாம் 
இம்தாத் 
இம்தியாஜ் 
இம்ரான் 
இர்பான் 
இர்ஷாத் 
னாயத் 
ன் ஆம் 
இஸ்லாம் 
இஷ்தியாக் 
இஷ்பாக் 
இஷ்ரத் 
இஜ்ஜத் 
இஹ்சான் 
ஈசார் 
உரூஜ் 


போற்றப்பட்டவர் [ அ ] 
மனிதன் 

[ அ ] 
வானத்து கரைகள் [ அ ] 
நிர்மாணிப்பவர் [ அ ] 
பிரபு , கணவான் [ அ ] 
இறையன்பர் 

[ அ ] 
சேர்த்தல் 

[ இ ] 
அன்பு பாராட்டுபவன் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
ஆட்சி ; அதிகாரம் [ அ ] 
உயர்வு ; எழுச்சி [ அ ] 
கொடை 

[ அ ] 
கௌரவம் 

[ அ ] 
அன்பான தந்தை [ அ ] 
தலைவர் ; வழிகாட்டி [ அ ] 

[ அ ] 
தனிப்பண்பு 

[ அ ] 
நிரம்பிய 

[ அ ] 
ஞானம் ; அறிவு [ அ ] 
நற்போதனை 

[ அ ] 
அன்பு ; கருணை [ அ ] 
பரிசு ; அன்பளிப்பு [ அ ] 
சமாதானம் 

[ அ ] 
அவா ; ஆர்வம் [ அ ] 
கருணை ; அன்பு 

[ அ ] 
மகிழ்ச்சி ; இன்பம் . [ அ ] 
கௌரவம் 

[ அ ] 
உபகாரம் 

[ அ ] 
தியாகம் 

[ அ ] 
உயர்வு 

[ அ ] 


உதவி 


ஹுசேன் ) 


575 


* உன் வான் 

கராமத் 
கஜன்பர் 
காசித் 
காதம் 
காமில் 
காலித் 
காவர் 
காஷிப் 
காஜி 
காஜிம் 
கிஜர் 
குர்பான் 
குர்ஷீத் 
கைசர் 
கோகப் 
சஆதத் 
சகாவத் 


தலைப்பு : முதன்மை [ அ ] 
சிறப்பு ; உயர்வு [ அ ] 
சிங்கம் 

[ அ ] 
தூதுவர் 

அ ] 
சேவகர் 

[ அ ] 
நிறைவுள்ளவர் [ அ ] 
நிலையான 

[ ] 
கிழக்கு 

[ அ ] 
வெளியிடுதல் [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
தியாகம் 

[ அ ] 
கதிரவன் 

[ பா ] 
பேரரசர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 
நன்மை ; நற்பேறு [ அ ] 
தருமம் ; கொடை 

[ அ ] 
சிறியவர் 

[ அ ] 
வாய்மை 

[ அ ] 
சேனையை முறியடிப்பவர் 

[ அ ] 
நற்பேறு பெற்ற [ அ ] 
தலைவர் 

[ அ ] 
மாண்பு மிக்கவர் 

[ அ ] 
தகை சார்ந்த 

[ அ ] 
செழிப்பு ; வளமை [ அ ] 
உலகத் தலைவர் [ அ ] 
நன்னிலை 

[ அ ] 
தலை வணங்குபவர் [ அ 


சதாகத் 
சப்தர் 


* சயீத் 

சர்தார் 
சர்தாஜ் 
சர்பராஜ் 
சர்வத் 
சர்வர் 

சலாமத் 
* சஜ்ஜாத் 


576 


( ஹுசேன் 


சாதிக் 
* சாபிர் 
* சித்தீக் 

சுல்தான் 
தகீ 
தசத்துக் 
தபீப் 
தம்யீஜ் 
தவ்கீர் 

தவ்சீப் 
* தவ்பீக் 

தவ்லத் 
தன்வீர் 
தஸத்துக் 
தஜம் முல் 
தாரிக் 
தாலிப் 
தாவூத் 
தாஹெல் 
துபேல் 


உண்மை உரைப்பவர் [ அ ] 
பொறுமைசாலி [ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
வேந்தர் : அரசர் [ அ ] 
இறைவனை பயப்படுபவர் 
தியாகம் 

[ அ ] 
பேசுபவர் 

[ அ ] 
அறிவு 

[ அ ] 
மாண்பு ; மதிப்பு [ அ ] 
புகழ் பாடுவது [ அ ] 
நற்போதனை 

[ அ ] 
செல்வம் 

[ அ ) 
ஒளிர் 

[ அ ] 
தியாகம் 

[ அ ] 
அணி அலங்காரம் [ அ ] 
நட்சத்திரம் 

[ பா ] 
தேடுபவர் 

[ அ ] 
அன்பு பாராட்டுபவர் ( இ ) 
தூயவர் 

( அ ) 
மூலம் ; வழி 

( அ ) 
அறிவிப்பாளன் [ அ ] 
உதவுபவர் 

[ அ ] 
ஈடுபாடு ; பற்றுறுதி [ பா ] 
பொருள் படைத்தவர் [ அ ] 
அச்சுறுத்துபவர் [ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
அரிய ; அரிதான ( அ ) 
நிர்வாகி 

[ அ ] 
காணிக்கை 

அ ) 
மகிழ்ச்சி ; இன்பம் [ அ ] 


நயாஜ் 
நயீம் 
நஜீர் 
நாசிர் 
நாதிர் 
நாஜிம் 
நிசார் 
நிஷாத் 


ஹசேன் ) 


577 


கருணை 


பய்யாஜ் 
பஷீர் 
பஜல் 
பாகர் 
பாரூக் 
பாஜில் 
பைஜ் 
மக்சூத் 
மக்பூல் 
மக்தூம் 
மர்கூப் 
மன்சூர் 
மன்ஜுர் 
மஜ்ஹர் 
மஹ்தி 
மஹ்பூப் 
மஹ்மூத் 
மாஹிர் 


வழங்குபவர் 

[ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 

[ அ ] 
கனவான் ; பிரபு [ அ ] 
பிரித்து ஆராய்பவர் [ அ ] 
கற்றவர் : மேதை [ அ ] 
பலன் ; கருணை [ அ ] 
விரும்பப்பட்ட [ அ ] 
ஒப்புதல் பெற்ற [ அ ] 
போற்றத்தக்க [ அ ] 
விரும்பத் தகுந்த [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
விரும்பம்பட்ட [ அ ] 
சான்றாளர் 

[ அ ] 
வழிகாட்டி 

[ அ ] 
விரும்பப்படுபவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வல்லுவர் 

[ அ ] 
தலைவர் ; தலைவன் [ அ ] 
உயர்ந்தவர் 

( அ ) 
உதவியாளர் 
அதிகார முள்ளவர் [ அ ] 
விரும்பப்பட்டவர் [ அ ] 
உண்மை உரைப்பவர் [ அ ] 
நற்செய்தி கூறுபவர் [ அ ] 
பேறு பெற்றவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
குறிக்கோள் 

[ அ ] 
விரும்பப்பட்டவர் 

[ அ ] 


* மீர் 


மு அஜ்ஜம் 


முஆவின் 


[ அ ] 


முக்ததிர் 
முக்தார் 
முசத்தக் 
முபஷ்ஷிர் 
முபாரக் 
மும்தாஜ் 
முயின் 
முராத் 
முர்தஜா 


578 


ஹுசேன் 


முர்ஷத் 
முனவ்வர் 
முனீப் 


முஸ்தபா 


முஷீர் 

முஷ்தாக் 
* முஜப்பர் 

முஹம்மத் 
முஹாபிஜ் 
முஹ்சின் 
யஹ்யா 
யாகூத் 
யாகூப் 
யாவர் 
ரகீப் 
ரபீ 
ரபீக் 
ரயீஸ் 
ரஜா 
ராகிப் 
ராகீம் 
ராஷித் 
ரியாஜ் 
லயீக் 
லாயக் 
லியாகத் 
வகார் 
வசீம் 
வலி 
வஜாஹத் 


வழிகாட்டி 

[ அ ] 
ஒளிமயமான 

[ அ ] 
கடைபிடிப்பவர் 

[ அ ] 
தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 

[ அ ] 
ஆலோசகர் 

[ அ ] 
ஆர்வம் உள்ளவர் [ அ ] 
வெற்றி கண்டவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
பாது காவலர் 

[ அ ] 
நலஞ் செய்பவர் 

[ அ ] 
உயிரூட்டுபவர் [ இ ] 
விலையுயர்ந்த கல் 
ஒரு தீர்க்கதரிசி 
உதவி கேட்பவர் 

[ அ ] 
பாதுகாவலன் 

[ அ ] 
உயர்வு ; உச்சி 

[ அ ] 
அன்புத் தோழர் [ அ ] 
தலைவர் ; பிரபு [ அ ] 
இச்சை ; விருப்பம் [ அ ] 
விரும்புகிறவர் [ அ ] 
எழுத்தர் 

[ அ ] 
போதனை சொல்பவர் ( அ ) 
மலர்ச்சோலை 

[ அ ] 
திறலாளர் 

[ அ ] 
தகுதியாளர் [ அ ] 
திறமை ; தகுதி [ அ ] 
மேன்மை ; மாண்பு [ அ ] 
அழகானவர் 

[ அ ] 
அதிபர் ; நண்பர் 

[ அ ] 
அழகுள்ள 

[ அ ] 


ஷாகிர் 


ஜகி 


579 

( ஹுசேன் - ஹுர்மத் 
* வஜீர் அமைச்சர் 

[ அ ] 
* வாசிப் 

புகழ்பாடுபவர் [ அ ] 
ஷபீக் 

இரக்கமுடையவர் [ அ ] 
ஷரீப் உயர்ந்தவர் 

[ அ ] 
* ஷப்பீர் 

சிறப்பான 

[ அ ] 
ஷவ்கத் மேன்மை 

[ அ ] 
நன்றியுள்ளவர் [ அ ] 
ஷாரிக் உதய சூரியன் 

[ அ ] 
ஷாஹெத் சான்றாளர் 

அ ] 
அறிவு படைத்தவர் 

[ அ ] 
ஜார் வெற்றி 

શિ ) 
ஜமால் எழில் ; அழகு 

[ அ ] 
ஜமீர் 

மனம் ; எண்ணம் அ ) 
ஜயீர் வழிகாட்டி 

[ அ ] 
ஜலால் சிறப்பு ; மேன்மை 

[ அ ] 
ஜவ்வாத் 

கொடை வள்ளல் [ அ ] 
ஜஹீர் உதவி செய்பவர் 

[ அ ] 
ஜாமின் 

பொறுப்பாளர் [ அ ] 
ஜாவீத் நிலையான 

[ அ ] 
ஜாஹித் 

பற்றற்றவர் 
ஹபீப் 

அன்பு நண்பர் [ அ ] 
ஹஷ்மத் மேதகைமை ; வலிமை ( அ ) 
ஹாமித் 

புகழ் பாடுபவர் [ அ ] 
ஹிக்மத் 

அறிஞர் ; மேதை [ அ ] 
ஹிமாயத் ஆதரவு 

[ அ ] 
ஹைதர் சிங்கம் 

[ அ] 
ஹுர்மத் 

கௌரவம் ; மதிப்பு ; 

உயர்வு [ அ ] 
0 ஹுர்மதுல் பெரிதும் மதிப்பு 

இக்ராம் அளிக்கப்பட்ட [ அ ] 


580 


[ ஹர்மத் - ஹைதர் 


93 


[ அ ] 


அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
கலீல் 

அன்பு நண்பர் 
ஹ சேன் அழகானவர் 

[ அ ] 
ஹ்ஸ்ஸாம் 

நிர்வாணமான வாள் [ அ ] 
ஹஸ்ஸா 

மார்க்கத்தின் கூரியவாள் 
முத்தீன் 

[ அ ] 
O ஹஸ்ஸா 

ஆண்டவனின் [ அ ] 
முல்லாஹ் 
ஹஸ்ஸா 

முல் ஹக் 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
காஜி 

வெற்றி வீரர் 
ஹுஜர் அணிமை ; முன்னிலை 

[ பா ] 
* உலகம் 

[ அ ] 
ஹஜ்ஜதுன் 

ஆதாரம் ; நபிமணி 
( ஸல் ) அவர்களின் 

சிறப்புப் பெயர் [ அ ] 
ஹைதர் 

சிங்கம் 

[ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அஜீம் மேம்பட்டவர் 

[ அ ] 
காஜி 

வெற்றி வீரர் [ அ ] 
வஸீம் அழகானவர் 

[ அ ] 
ஜாபர் 

[ அ ] 
ஜயீம் தலைவர் 

[ அ ] 
ஜலால் உயர்வு 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹுசேன் அழகானவர் 

[ அ ] 


ஆலம் 


நதி 


ஹசன் 


ஹ 


வற 


E 


அரபியின் 27 வது பார்சியின் 
31 வது உருதுவின் 34 வது 

எழுத்து 


5 


ஹாதி 


வழிகாட்டி 


அல்ஹாதி 


0 ஹாதின் 


ஆண்டவனின் குணப் 

பெயர் [ அ ] 
நபிமணி ( ஸல் ) அவர்கள் 
சிறப்புப் பெயர் 

[ அ ] 
ஆண்டவனின் அடிமை 


அப்துல் ஹாதி 


அலி 
முஹம்மத் 
ஹசன் 
ஹ சேன் 


உயர்ந்தவர் 
போற்றப்பட்டவர் 
நல்லவர் 


[ அ ] 
[ அ ] 
[ அ ] 
[ அ ] 


அழகானவர் 


ஹாரூன் 


1. தளபதி ; தலைவர் [ அ ] 


2 கிளர்ச்சி யூட்டப் 

பட்டவர் [ இ ] 


582 


ஹாரூன் - ஹிதாயத் 


O 


ஹாரூன் ரஷீத் 


ஆமீர் 
அலி 


அஹ்மத் 


ஆதில் 


நல் முயற்சியுடைய 

தலைவர் [ அ ] 
ஆணையாளர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நீதிமான் ; முறைவர் [ அ ] 
இறைவனை அஞ்சுபவர் 
அறிவிப்பாளர் 

[ அ ] 
நற்செய்தி தருபவர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
விண்மீன் 

[ அ ] 


நகீப் 
பஷீர் 
முஅஜ்ஜம் 
ஷிஹாப் 


ஹாஷிம் 


வாகை சூடுபவர் 


[ அ ] 


ஹாஷிமியுன் 


அலி 
சிகந்தர் 
மஸ்ஆத் 
மஹ்மூத் 
முபாரக் 
முனவ்வர் 
முஜப்பர் 
முஹம்மத் 
ஜபர் 

ஹசேன் 
ஹிதாயத் 


ஹாஷிம் பரம்பரையில் 
வந்தவர் ; நபிமணி ( ஸல் ) 
அவர்களின் சிறப்புப் 

பெயர் [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
காவலர் 
மேதகையான 

[ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
நற்பேறு பெற்ற [ அ ] 
ஒளி மிகுந்த [ அ ] 
வெற்றி வீரர் [ அ ] 
போற்றப்பட்டவர் [ அ ] 
வெற்றி 

[ அ ] 

[ அ ] 
சிறப்பு மொழி ; நல்வழி 


அழகானவர் 


ஹிதாயத் - ஹிலால் ) 


583 


ஆலம் 


மலிக் 


0 ஹிதாயதுல்லாஹ் ஆண்டவனின் 

நற்போதனை [ அ ] 
அலி உயர்ந்தவர் 

[ அ ] 
அன்வர் ஒளிமயமான 

[ அ ] 
உலகம் 

[ அ ] 
இமாம் 

வழிகாட்டி ; தலைவர் [ அ ] 
கமால் திறன் ; தேர்ச்சி 

[ அ ] 
கலீல் 

நண்பர் ; தோழர் [ அ ] 
சயீத் 

நற்பேறு வாய்ந்த [ அ ] 
சலீம் 

மரபொழுங்குள்ள [ அ ] 
பஷீர் 

நற்செய்தி தருபவர் [ அ ] 

வேந்தர் ; அரசர் [ அ ] 
முனீர் ஒளி மிகுந்த 

[ அ ] 
ரஷீத் 

போதனை பெற்றவர் [ அ ] 
அறிஞர் ; மேதை [ அ ] 
நல்லவர் 

[ அ ] 
ஹ - சேன் 

[ அ ] 
ஹிம்மத் 

துணிவு ; வீரம் ; 

தைரியம் [ அ ] 
O ஹிம்ம 

ஆண்டவனின் வீரம் 
துல்லாஹ் 

[ அ ] 
ஹிலால் 

முதலாம் நாள் பிறை 
அன்வர் 

ஒளிமிகுந்த [ அ ] 
அஹ்மத் 

போற்றப்பட்டவர் [ அ ] 
* சயீத் 

நற்பேறு பெற்ற [ அ ] 
முஅஜ்ஜம் சிறந்தவர் 

[ அ ] 
முனீர் கதிரெறிக்கின்ற 

[ அ ] 
முஹம்மத் போற்றப்பட்டவர் 

[ அ ] 
நல்லவர் 

[ அ ] 


ஹகீம் 
ஹசன் 


அழகானவர் 


ஹசன் 


584 


[ ஹூதா- ஹனர் 


ஹதா 


நற்போதனை ; 

நேரிய வழி [ அ ] 


நூரூல் ஹுதா 


நேர்வழியின் ஒளி 


[ அ ] 


ஹுமாயூன் 


வெற்றி ; சிறப்பு : 

மாண்பு [ அ ] 


அக்தர் 
* அலி 

அன்சர் 
அஹ்மத் 
ஆதில் 


ஆலம் 


கலீக் 

சலீம் 
* சிராஜ் 
* நசீர் 
* பரீத் 

பாஷா 
மலிக் 
மன்சூர் 
வகார் 
ஷரீப் 
ஜலீஸ் 


விண்மீன் 

[ பா ] 
உதவுபவர் 

[ அ ] 
உதவி செய்பவர் [ அ ] 
போற்றப்பட்டவர் 

[ அ ] 
முறைவர் ; நடுவர் 

[ அ ] 
உலகம் 

[ அ ] 
அன்பானவர் 

[ அ ] 
பணிவுள்ளவர் [ அ ] 
ஒளி விளக்கு [ அ ] 
உதவி செய்பவர் 

[ அ ] 
இணையற்றவர் 

[ அ ] 

[ பா ] 
வேந்தர் 

[ அ ] 
வெற்றி வீரர் 

[ அ ] 
மேன்மை ; மாண்பு [ அ ] 
உயர்ந்தவர் 

[ அ ] 
தோழர் 

[ அ ] 
கலை ; திறமை [ பா ] 


அதிபர் 


ஹனர் 


உயர்ந்த பெயர்கள் 


நல்ல நல்ல பெயர்கள் ஆண்டவனுக்கு 
உரியவையே ; எனவே , அவனை அந்தப் பெயர்களை 
கொண்டு அழையுங்கள் . 

( திருக்குர்ஆன் ) 
நிறை ஆற்றலுடைய ஆண்டவனுக்கு 99 
( குணப் ) பெயர்கள் உள்ளன . அவற்றை மனப் 
பாடம் செய்து கொள்பவன் , சொர்க்கத்தில் தனக் 
கென ஓரிடத்தை அமைத்துக் கொள்கிறான் . 

( புகாரீ - முஸ்லிம் ) 


அலீமு 135 


திருக்குர் ஆனில் ஆண்டவனுடைய திருநாமங் 
களில் அல்லாஹ் மட்டும் 2584 முறை வருகிறது . 

இடங்களிலும் , ரஹீம் 125 இடங் 
களிலும் தென்படுகின்றன . இதர 

பெயர்களின் 
கணக்கு விபரம் இதோ : அஜீஜு ( 88 ) ஹகீமு 
( 84 ) கபூரு ( 54 ) கபீரு ( 44 ) பசீரு ( 40 ) சமீவு ( 37 ) 
அஜீமு ( 29 ) வாஹிது ( 21 ) ஷஹீது ( 20 ) கனிய்யு 
( 18 ) ஹமீது ( 17 ) வகீலு ( 14 ) ஹலீமு ( 14 ) 
தவ்வாபு ( 14 ) வாசிவு ( 11 ) கரீமு ( 10 ) ரவூபு 
( 9 ) காலிகு ( 81 அலிய்யு 

( 8 ) 

ஹக்கு ( 8 ) 
மலிக் ( 7 ) லதீபு ( 7 ) கஹ்ஹாரு - கபீரு - வலிய்யு 
( 6 ) மற்றும் ஹய்யூ - காதிரு அபுவ்வு - ரகீபு 
கவிய்யு ஐந்தைந்து இடங்களிலும் , 
வஹ்ஹாபு - ஷகூரு - நூரு - நான்கு இடங்களிலும் , 
ஹபீஜு . பாதினு - ஜாஹிரு - கய்யூமு மூன்று இடங் 


கப்பாரு 


586 


வாரிசு 


ஹாதி - 


களிலும் , குத்தூசு - வதூது - மஜீது - மதீனு - முயீது 

ஜாமிவு - முகத்திரு - இரண்டு இடங்களி 
லும் , சலாமு - மோமினு - முஹிய்முனு - ஜப்பாரு 
முதகப்பிரு - பாரி - முசவ்விரு - ரஜ்ஜாகு 

- - முகீது - 
பத்தா ஹு-காபிஜு - முஹிய் - முமீது சமது - 
அவ்வலு ஆகிரு - முதஆலி - பர்ரு 
பதிய்யூ - மாலிகல் முல்கி - ரஷீது ஆகியவை ஒவ் 
வொரு இடத்திலும் வந்துள்ளன . 

இதர திருநாமங்கள் எம்பெருமானார் ( ஸல் ) 
அவர்களின் அருண் மொழிகளில் வந்துள்ளன . 
அவற்றின் பட்டியல் இதோ : பாசிது - காபிஜு 
ராபே - முயிஜ்ஜு - முஜில்லு ஹகமு அத்லு 
ஹஸீபு ஜலீலு முஜீபு பாயிசு - முஹ்ஸி - 
முப்தியூ - வாஜிது - மாஜிது . முகத்திமு - முசவ்விரு 
வாலி - முந்தகிமு - முக்சிது முக்னி மானிவு 
ஜார்ரு - நாபிவு - பாகி - சபூரு ஆகியவை . ( இப் 
பெயர்களின் பொருள்களுக்கு 118-123 பக்கங் 
களைப் பார்க்கவும் ) 


OR 


நம் குழந்தைக்கு , 

பெரியாரின் பெய 
ரைச் சூட்டும் போது , அந்தப் பெயருக்குரியவரின் 
நற்பண்பும் , உயர் ஒழுக்கமும் குழந்தையிடம் 
மிளிரும் என்று தான் நாம் நம்புகிறோம் . இதுவே 
அனுபவ உண்மையாகவும் இருக்கிறது . அதாவது 
பெயரின் மாந்தரீகச்சக்தி , அப்பெயருக்குரியவரின் 
வாழ்வில் நல்லதொரு திருப்பத்தை உண்டாக்கி 
விடுகிறது 

ஜனாப் முனீர் ரஷீதி O 


re 


பெண் பெயர்கள் 


இரண்டாவது பகுதி 


* கானம் 

பேகம் ஆகிய பதங்கள் 
முகலாயர் அளித்தவை . தமிழகத்தில் நாச் 
சியார் என்பது போலத்தான் இவைகளும் ! 


* ஆரா பாரசீகத்தின் அன்பளிப் 
பாம் . பார்சி அரசாங்க மொழியாக இருந்த 
போது , அதன் செழிப்பான கவிதை இலக் 
கியத்தில் மனதை பறிகொடுத்த மக்கள் 
அந்நாட்டின் நளினமான பெயர்களையும் 
விரும்பினர் . இதன் காரணமாக நர்கிஸ் 
கவ்ஹர் - நஸ்ரீன் - ஷீரீன் - சுரய்யா -ராஹத் 
ஆரா - பர்வீன் - பர்ஹத் ஆரா - மஸர்ரத் 
குஷ்நுமா - தில்ரூபா போன்ற நூற்றுக் 
கணக்கான பெயர்கள் இந்தியாவில் 
இறக்குமதியாயின . இவை வசீகரமான 
பெயர்களாக இருப்பினும் , பெயரில் மார்க் 
கத்தின் முத்திரை இருப்பது விரும்பத் 
தக்கது ! 


* தமிழகத்தில் ‘ ஜீலானி எனும் வார்த் 
தையை பெண்களும் , ஆண்களும் பெய 
ராகக் கொண்டுள்ளார்கள் . ஜீலான் என்பது 
பாரசீக நட்டின் ஒரு நகரமாகும் . ஜீலானி 
என்பதற்கு ஜீலான் நகரத்தைச் சார்ந்தவர் 

என்பது தான் பொருளாகும் . எனவே இது 
KXXX பெயர் ஆகாது ! 

* கானம் - பேகம் . சுல்தானா - பானு . 
S1 ஆகியவற்றை எந்தப் பெயருடனும் 

இணைத்துக் கொள்ளலாம் . 
% 

* முன்னி பேகம் (சிறியவள்) ரம் 
ஜானி ( ரமலானில் பிறந்தவள் ) போன்ற 
பெயர்கள் தவிர்க்கப்படவேண்டியவை ! 


0 


அ 


அக்தர் விண்மீன் 

( பா ) 
0 அக்தரிபேகம் நட்சத்திர மங்கை ( பா ) 
அக்தருன்னிஸா மங்கையருள் நட்சத்திரம் 

( அ ) 
* அப்ரோஜ் ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
* அர்ஜுமந்த் விலையுயர்ந்த 

( அ) 
* அன்ஜுமன் 

சங்கம் ; தோழமை ( பா ) 
* ஆலியா உயர்ந்தவள் 

( அ ) 
* கானம் பெருமகள் 

( பா ) 
* காஷிபா தெளிவுபடுத்துபவள் ( அ ) 
* சீமீன் வெள்ளியாலான 

( அ ) 
* சுல்தானா 

( அ ) 
* தய்யபா தூய்மையான 

(அ) 
* தல் அத் 

காட்சி ; தோற்றம் ( அ ) 
ஒளி ; பிரகாசம் 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* தஹ்சீன் புகழ் ; பாராட்டு 

( அ ) 
* தில்ஷாத் மனதிற்கு இன்பம் 
தருகிற 

( பா ) 
* நயீமா 

சீர்பெருமை கொண்ட ( அ ) 
* நஜ்ஹத் இனிமை ; புதுமை 

( அ ) 
* நாயாப் அரிய 

( அ ) 


அரசி 


* தன்வீர் 
* தஸ்னீம் 


1369-1 


2 


ஒரு பெயர் 


அரசி 


* நாஜிமா நிர்வகிப்பவள் 

( அ ) 
* நாஜ்னீன் மென்மையானவள் ( பா ) 
* நாஹீத் மாலை வெள்ளி 

( பா ) 
* பர்கந்தா அதிருஷ்டம் வாய்ந்த ( அ ) 
* பஹார் வசந்தம் 

( பா ) 
* பாதிமா 

( அ ) 
* பானு மங்கை 

( பா ) 
* பேகம் மங்கை 

( து ) 
* மலிகா 

( பா ) 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
* யாசமீன் மல்லிகை 

( அ ) 
* ரக்ஷான் பிரகாசிக்கிற 

( பா ) 
* ரஜியா 

மன நிறைவு பெற்ற ( அ ) 
* ராஹத் சாந்தி 

( அ ) 
* ரிப்அத் உயர்வு ; மேம்பாடு 

( அ ) 
* ரோஷன் ஒளி துலங்குகிற 

( அ ) 
* ஷகுப்தா மலர்ந்த 

( பா ) 
* ஷாயிஸ்தா நல்லொழுக்சுமுள்ள ( பா ) 
* ஷாஹ்நாஜ் புலவி கொள்கிற ( பா ) 
* ஜபீன் நெற்றி 

( பா ) 
* ஜஹான் பூமி ; உலகம் 

( பா ) 
* ஜீனத் 

அணி ; அலங்காரம் ( அ ) 
அக்பர் பெரிய 

( அ ) 
0 அக்பரி பேகம் உயர்ந்த மங்கை 

( அ ) 
0 அக்பருன்னிஸா மங்கையருள் உயர்ந்தவள் 

( அ ) 
* தஹ்சீன் பாராட்டுதல் 

( அ ) 
* ஷவ்வத் மேதக்க 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 


3 


* ஜியா 
அக்மல் ஜஹான் 


அக்லாக் 
0 அக்லாகு 

ன்னிஸா 
* அம்பரீன் 
* சயீதா 
* நிகார் 
* ஜஹான் 


ஒளி; பிரகாசம் 

( அ ) 
உலகில் சிறப்பு வாய்ந்தவள் 

( அ ) 
பண்பு ; ஒழுக்கம் 

( அ ) 
மங்கையருள் பண்பு 
மிக்க 

( அ ) 
வாசனைப் பொருள் ( அ ) 
நற்பேறு பெற்றவள் ( அ) 
அழகு ; அணி 

( பா ) 
உலகம் 

( பா ) 


அங்கபீன் 


( அ ) 


தேன் ; இனிமை 
நளிமை 


அதா 


( அ ) 


0 நாஜுக் அதா இராப்பாடிப் பறவை ; 

அல்லிசைப்புள் ( பா ) 
அத்ஹர் தூய்மையான 

( அ ) 
0 அத்ஹருன்னிஸா மங்கையருள் தூயவள் ( அ ) 
* அமீனா நம்பிக்கையான 

( அ ) 
* அனீஸா நண்பி , தோழி 

( அ) 
* அஜுமா மேம்பட்டவள் 

( அ ) 
* அஹ்சனத் போற்றத்தக்க 

( அ ) 
* ஆயிஷா நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
* ஆலியா உயர்ந்தவள் 

( அ ) 
* கானம் பெருமகள் 

( பா ) 
* குல்ஸம் கொடியின் பட்டுக்கரை ( அ ) 
* சமீனா 

விலையுயர்ந்த 
* சயீதா 

நற்பேறு பெற்றவள் ( அ ) 
* சாதிகா வாய்மையான 

( அ ) 


4 


விண்மீன் தொடர் 


அரசி 


மாலை வெள்ளி 


ஒரு பெயர் 


* சுரய்யா 
* சுல்தானா 
* நாஹீத் 
* பாதிமா 
* மும்தாஜ் 
* யாசமீன் 
* ரயீஸா 
* ஷாஹ்நாஜ் 
* ஜமீலா 
* ஜரீனா 
* ஹுஸ்னா 


உயர்ந்தவள் 
மல்லிகை 
தலைவி 
பிணக்குள்ள 


( அ ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 


அழகி 


தங்க நிறமான 
எழிலரசி 


அப்சர் 


அதிகாரி 


( பா ) 


0 அப்சரி பேகம் 
* அதியா 
* ஆலியா 
* சபீஹா 
* சுல்தானா 
* தஹ்சீன் 
* தாஹிரா 
* நஜ்மா 
* நாஜிமா 
* பானு 
* ஜஹான் 


அதிகாரமுள்ள நங்கை ( அ ) 
கொடை 

( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 
எழிலரசி 

( அ ) 
ஆட்சி செய்பவள் ( அ ) 
பாராட்டு 

( அ ) 
தூயவள் 

( அ ) 
விண்மீன் 

( அ ) 
நிர்வகிப்பவள் 

( அ ) 
மங்கை 

( பா ) 
பூமி ; உலகம் 

( பா ) 
ஒளிபெறச் செய்கிற ( பா ) 


அப்ரோஜ் 
* அக்தர் 
* அன்ஜுமன் 
* ஆலியா 
* கானம் 


விண்மீன் 
சங்கம் ; தோழமை 
உயர்ந்தவள் 
பெருமகள் 


( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 


ஒரு பெயர் 


* பானு 


* சமீனா பகட்டான 

( பா ) 
* தபஸ்ஸும் குறுநகை 

( அ ) 
* தல் அத் காட்சி ; தோற்றம் 

( அ ) 
* தவ்கீர் 

மாண்பு ; மதிப்பு ( அ ) 
* தவ்லத் செல்வம் 

( அ ) 
* தஸ்னீம் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* தாஹிரா தூய்மையான 

( அ ) 
* தில்ஷாத் மனதிற்கு இன்பமான ( பா ) 
* நஹத் நறுமணம் 

( அ ) 
* நஜ்ஹத் இனிமை ; புதுமை ( அ ) 
* நிஷாத் 

மகிழ்ச்சி ; இன்பம் ( அ ) 
* பர்கத் 

செம்மை ; வளமை ( அ ) 
* பாதிமா 

( அ ) 
மங்கை 

( பா ) 
* மெஹர் 

அன்பு ; கதிரவன் ( அ ) 
* ரவ்னக் எழில் 

( பா ) 
* ருக்சானா மலர்க்கன்னங்களுடைய 

( பா ) 
* ஷமீம் நறுமணம் 

( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
அப்ஷான் 

தெளித்தல் ; துளிகள் சிதறல் ; 

மின்னும் துளிகள் ( பா ) 
* அன்ஜும் விண்மீன் 

( அ ) 
* சுரய்யா 

நட்சத்திரத் தொடர் ( அ ) 
* தல் அத் 

முகம் ; தோற்றம் ( பா ) 
* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
அப்ஜல் மேன்மைமிக்க 

( பா ) 
0 அப்ஜலுன்னிஸா மங்கையருள்மாண்புமிக்க( அ 
* ஆலியா உயர்ந்தவள் 

( அ ) 


6 


( அ ) 
( அ ) 
( அ ) 


* சபீஹா 

எழிலரசி 
* ரயீஸா 

தலைவி 
அமீர் 

ஆணையாளர் 
0 அமீருன்னிஸா 

மங்கையர் திலகம் 
* பானு 

சீமாட்டி 
அமீனா 

நம்பிக்கையாக 


( அ ) 
( பா ) 


( அ ) 


வீண்மீன் 
பண்பாளர் 
சீமாட்டி 
பெருமகள் 
பட்டு ஓரம் 
வாய்மையுள்ள 


அரசி 


* அக்தர் 
* அஷ்ரப் 
* காதூன் 
* கானம் 
* குல்ஸம் 
* சாதிகா 
* சுல்தானா 
* தாஜ 
* நய்யர் 
* நாஜ் 
* நாஹீத் 
* பாகிரா 
* பேகம் 
* யாசமீன் 
* ஷாஹீன் 
அல் அம்மது 


மணிமகுடம் 
நட்சத்திரம் 
நளினம் 
மாலை வெள்ளி 
பெருமை மிக்கவள் 
மதிப்புமிக்க மங்கை 
மல்லிகை 
கருடன் 


( பா ) 
( அ ) 
( து ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 
( து ) 
( பா ) 
( பா ) 


( அ ) 
( காரணப் 

பெயர் இது - 
ஸலீமின் சித்தியை அம்ம 
துஸ்ஸலீம் என்றும் , நயீமின் 
சித்தியை அம்மதுந்நயீம் 
என்றும் , கதீரின் சித்தியை 
அம்மதுல் கதீர் என்றும் , 


7 


அர்ஜுமனந்த் 
* அக்தர் 
* ஆரா 
* இக்பால் 
* கவ்ஸர் 
* கவ்ஹர் 
* காதூன் 
* கானம் 
* சுல்தானா 
* தஹ்சீன் 
* நாஹீத் 
* நிகார் 


ஜஹ்ராவின் சித்தியை அம் 
மதுஜ் ஜஹ்ரா என்றும் , 
அஜீஜின் சித்தியை அம்ம 
துல் அஜீஜ் , என்றும் அழைக் 
கிறார்கள் . சிலர் இதை சிறப் 
புப் பெயராகவும் சூட்டிக் 
கொள்கிறார்கள் . ) 
விலையுயர்ந்த ; உயர்ந்த ( அ ) 
நட்சத்திரம் 

( பா ) 
அலங்கரிப்பவள் 

( பா ) 
உயர்வு ; எழுச்சி 

( அ ) 
சொர்க்க நதி 

( அ ) 
முத்து 

( பா ) 
சீமாட்டி 

( து ) 
பெருமகள் 

( பா ) 

( அ ) 
புகழ் ; பாராட்டு 

( அ ) 
மாலைவெள்ளி 

( பா ) 
அணி ; அழகு 

( பா ) 
உயர்குடி மங்கை ( பா ) 
பண்பு ; கருணை 

( அ ) 
சீமாட்டி 

( து ) 
பெருமகள் 

( பா ) 
கதிரவன் 

( பா ) 
விண்மீன் தொடர் ( அ ) 
சாந்தி 

( அ) 
பாராட்டு 

( அ ) 
தூயவள் 

( அ ) 
உலகம் 

( பா ) 


அரசி 


* பானு 


அல்தாப் 
* காதூன் 
* கானம் 
* குர்ஷித் 
* சுரய்யா 
* தஸ்கீன் 
* தஹ்சீன் 
* தாஹிரா 
* ஜஹான் 


8 


அல்மாஸ் 


வைரக்கல் 


( அ ) 


* ஆப்ரு 
* இப்பத் 
* காதூன் 

கானம் 
* தபஸ்ஸம் 
* தாஜ் 
* நஜ்மா 
* நாதிரா 
* நாஹீத் 
* நிகார் 
* நிகாஹ் 
* நிஷாத் 
* பானு 
* பேகம் 
* ஜஹான் 
* ஜொஹ்ரா 


கௌரவம் 

( பா ) 
நெறி ; கற்பு 

( அ ) 
சீமாட்டி 

( து ) 
பெருமகள் 

( பா ) 
குறுநகை 

( அ) 
மணிமகுடம் 

( அ ) 
விண்மீன் 

( அ ) 
அரிதான ; சிறந்த ( அ ) 
மாலை வெள்ளி 

( பா ) 
அணி ; அழகு 

( பா ) 
உருவெளித் தோற்றம் ( அ ) 
மகிழ்ச்சி ; இன்பம் ( அ ) 
சிறந்த மங்கை 

( அ ) 
உயர்குடி நங்கை ( து ) 
உலகம் 

( பா ) 
விண்மீன் 

( அ ) 


அல்ஹம்தி பேகம் 


ஆண்டவன் புகழ்பாடும் 
சீமாட்டி 

( அ) 


சிநேகிதி ; தோழி 


( அ ) 


விண்மீன் 


( அ ) 


அனீஸா 
* அக்தர் 
* அன்ஜும் 
* இஸ்மத் 
* கவ்சர் 
கஹ்கஷான் 
காதூன் 
கானம் 
* கிஷ்வர் 


( அ ) 
( அ ) 
( அ ) 


நெறி ; கற்பு 
சொர்க்க நதி 
வான கங்கை 
சீமாட்டி 
பெருமகள் 
அரசு ; ஆட்சி 


( பா ) 
( பா ) 


9 


அன்வர் 


* குர்ஷீத் கதிரவன் 

( பா ) 
* சர்வத் 

செழிப்பு ; வளமை ( அ ) 
* தல் அத் 

காட்சி ; தோற்றம் ( அ ) 
* தன்வீர் ஒளிர் 

( அ ) 
* நக்ஹத் நறுமணம் 

( அ ) 
* நஸ்ரீன் காட்டுரோஜா 

( அ ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை ( து ) 
* மஜ்ஹர் விரிவுரை 

( அ ) 
* மஸ்ரூர் இன்பமான 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
0 அனீஸ் சுல்தானாநட்புள்ள அரசி 

( உ ) 
0 அனீஸ் பாதிமா சிறந்த நண்பி 

( அ ) 
ஒளிமயமான 

( அ ) 
0 அன்வரி கவ்சர் ஒளிமிகுந்த சொர்க்கநதி ( அ ) 
0 அன்வரி பேகம் ஒளிபடைத்த பெருமகள் ( உ ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* பேகம் பெருமகள் 

( து) 
* ஜபீன் நெற்றி 

( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
அன்ஜுமன் சங்கம் ; தோழமை 

( பா ) 
* அக்தர் விண் மீன் 

( பா ) 
* அஷ்ரப் பண்புள்ள 

( அ ) 
* ஆரா அலங்கரிப்பவள் 

( பா ) 
* சுரய்யா 

விண்மீன் தொடர் ( அ ) 
* தில்ஷாத் மனதிற்கு இன்பும் 
தருகிற 

( பா ) 
* நக்மா ராகம் ; கீதம் 

( அ ) 
* பஹார் வசந்தம் 

( பா ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 


10 


* ரஅனா அலங்காரம் 

( அ ) 
* ராஹத் சாந்தி 

( அ ) 
அன்ஜும் விண்மீன் 

( அ ) 
0 அன்ஜு 

மங்கையரின் நட்சத்திரம் 
முன்னிஸா 

( அ ) 
* சுல்தானா அரசி 

( அ ) 
* தல் அத் 

காட்சி ; தோற்றம் ( அ ) 
* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
* நிகாஹ் பார்வை 

( அ) 
* நிஷாத் மகிழ்ச்சி 

( அ ) 
* ரஅனா 

நொய்மையான ( பா ) 
* ரக்ஷான் பிரகாசமான 

( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
அஸ்கரி ( Asgari ) சிறியவள் 

( அ ) 
* பேகம் சீமாட்டி 

( து ) 
* ஷாஹ்நாஜ் புலவி கொள்கிற ( பா ) 
அஸ்மா அழகி ; உயர்வு பெற்றவள் 

( அ) 
* ஆலியா உயர்ந்தவள் 

( அ ) 
* தாரா நட்சத்திரம் 

( து ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* ஜர்ரீன் தங்க நிறமான 

( அ ) 
* ஜியா பிரகாசம் 

( அ ) 
அஷ்ரப் பண்பு மிக்கவள் 

( அ ) 
o அஷ்ரபுன்னிஸா மங்கையரின் மாண்பு 
கொண்டவள் 

( அ ) 
* ஆசிமா 

பாதுகாப்பு பெற்ற ( அ ) 


11 


* ஆயிஷா 
* ஆலியா 
* கவ்சர் 
* கவ்ஹர் 
* கஜாலா 
* காதூன் 
* கானம் 
* குல்சூம் 
* குல் நார் 
* சபிய்யா 
* சபீஹா 
* சயீதா 
* சிதாரா 
* சித்தீகா 
* சுரய்யா 
* தாஹிரா 
* ருக்கைஸா 


நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 
சொர்க்க நதி 

( அ ) 
முத்து 

( பா ) 
மான்குட்டி 

( அ ) 
சீமாட்டி 

( து ) 
பெருமகள் 

( பா ) 
பட்டுக்கரை 

( அ ) 
மலர்மங்கை 

( பா ) 
தோழி 

( அ ) 
அழசி 

( அ ) 
நற்பேறு பெற்றவள் ( அ ) 
விண்மீன் 

( அ ) 
உண்மை பேசுபவள் ( அ ) 
விண்மீன் தொடர் ( அ ) 
தூயவள் 

( அ ) 
" ஒரு பெயர் 

( அ ) 
தங்க நிறமான 

( பா ) 
உலகம் 

( பா ) 


* ஜரீனா 


* ஜஹான் 


அஜ்ஹர் 
* நாஹீத் 
* ஜபீன் 
* ஜமால் 
* ஜஹான் 


ஒளிமயமான 
மாலை வெள்ளி 
நெற்றி 
எழில் ; அழகு 
உலகம் 


( அ ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 
( பா ) 


( அ ) 


அஹ்சனத் 
* நஜ்மா 
* பானு 
* பேகம் 


போற்றத்தக்க 
நட்சத்திரம் 
பெருமாட்டி 
உயர்குடி மங்கை 


( அ ) 
( பா ) 


12 


அஹ்மத் 

பெரிதும் போற்றப் 
பட்டவர் 

( அ ) 
0 அஹ்மதுன்னிஸா மங்கையருள் போற்றப் 
பட்டவள் 

( அ ) 
0 அஹ்மதி பேகம் போற்றப்பட்ட 
பெருமகள் 

( அ ) 


அ 


அறிவுள்ளமங்கை 
உயர்குடிப் பெண் 
புகழ் ; பாராட்டு 
நளினம் 
சீமாட்டி 
நளினமான 


எண்ணம் 


அகீலா 
* காதூன் 
* தஹ்சீன் 
* நாஜ் 
* பேகம் 
* ஷாஹ்நாஜ் 
அதாதியா 
அதியா 
* அக்தர் 
* அஷ்ரப் 
* ஆப்ரீன் 
* கவ்சர் 
* கவ்ஹர் 
* காதூன் 
கானம் 


கொடை 


( அ ) 
( து ) 
( அ ) 
( பா ) 

( து ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 

( து ) 
( பா ) 


விண்மீன் 
பண்பாளர் 
மகிழ்ச்சியார்பரிப்பு 
சொர்க்க நதி 
முத்து 
சீமாட்டி 
பெருமகள் 


13 


அரசி 


* தஸ்னீம் 
* தஹ்சீன் 


* ஷமீம் 


* சுல்தானா 

( அ ) 
சொர்க்க நதி 

( அ ) 
புகழ் ; பாராட்டு ( அ ) 
* தாஜ் மணிமகுடம் 

( அ ) 
* நஸ்ரீன் காட்டு ரோஜா 

( அ ) 
* நாஜிஷ் பெருமை 

( பா ) 
* நிஷாத் 

மகிழ்ச்சி ; இன்பம் ( அ ) 
* பேகம் பெருமகள் 

( து ) 
நறுமணம் 

( அ ) 
* ஜர்ரீன் தங்க நிறமான 

( பா ) 
அதீக் 

அரும்பொருள் 
0 அதீகா பேகம் சிறப்பான பெருமகள் ( உ ) 
0 அதீகுன்னிஸா மங்கையருள் அரிதான ( அ ) 
அபீபா 

நெறிதவறாத மங்கை ; 
கற்புக்கரசி 

( அ ) 
* அக்தர் விண்மீன் 

( பா ) 
* அம்பர் 

வாசனைப் பொருள் ( அ ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
அம்பர் 
அம்பரீன் 

வாசனைப்பொருள் ( அ ) 
அலீமா 

யாவும் அறிந்தவள் ( அ) 
0 அலீமுன்னிஸா மங்கையருள் யாவும் 
அறிந்தவள் 

( அ ) 
அஸ்கர் 

படை ; வீரம் 
0 அஸ்கரி பேகம் வீர மங்கை 

( பா ) 
0 அஸ்கருன்னிஸாமங்கையருள் வீரமுள்ள ( அ ) 
அஜீபா 

வினோதமானவள் ( அ ) 


14 


0 அஜீபுன்னிஸா மங்கையருள் வினோத 
மானவள் 

( அ ) 
* காதூன் பெருமகள் 

( து ) 
அஜீம் மேம்பட்ட 

( அ ) 
0 அஜீமா பேகம் 

மேம்பட்ட சீமாட்டி ( பா ) 
• அஜீமுன்னிஸா மங்கையருள் உயர்ந் 
தவள் 

( அ ) 
அஜீரா உதவி செய்பவள் 

( அ ) 
அஜீஜா 

மனங்கவருபவள் : 
வல்லமை பெற்றவள் 

( அ ) 
அஜீஜுன்னிஸா மங்கையருள் வசீகரமான 

( அ ) 
அஜ்மத் 

மேன்மை ; மேதக்க ( அ ) 
0 அஜ்ம துன்னிஸா மங்கையரின் மேன்மை ( அ ) 
* ஆப்ரீன் மகிழ்ச்சியார்ப்பரிப்பு 

(பா) 
* சுல்தானா 

(அ ) 
* பர்வீன் 

நட்சத்திர தொடர் ( பா ) 
* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
அஜ்ரா கன்னி 

( அ ) 
* அம்பர் நறுமணமுள்ள 

( அ ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* குர்ஷீத் கதிரவன் 

( பா ) 
* சமன் பகட்டான 

( அ ) 
* சயீதா நற்பேறுபெற்ற 

( அ ) 
* சர்வத் செழிப்பு ; வளமை 

( அ ) 


அரசி 


15 


அரசி 


* சுல்தானா 
* தவ்கீர் 
* தஸ்னீம் 
* தஹ்சீன் 

நிகார் 
* நிஷாத் 


( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 


* பானு 


* மர்யம் 
* மும்தாஜ் 
* யாசமன் 
* ஷமீம் 
* ஷீரீன் 
* ஜமால் 

ஹசீன் 


மாண்பு ; மதிப்பு 
சொர்க்கத்தின் நதி 
புகழ் ; பாராட்டு 
அணி ; அழகு 
மகிழ்ச்சி ; இன்பம் 
மங்கை 
ஒரு பெண் 
உயர்ந்தவள் 
மல்லிகை 
நறுமணம் 
கனிந்த 
எழில் ; அழகு 
அழகான 


( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 


-I 


ஆபாக் 
* ஆலியா 
* ஜஹான் 
ஆப்தாப் 


வானத்து கரைகள் 
உயர்ந்தவள் 
உலகம் 


( அ ) 
( அ ) 
( பா ) 


கதிரவன் 


( பா ) 


காதூன் 
* நஸ்ரீன் 
* பேகம் 
* ஜஹான் 


சீமாட்டி 
காட்டுரோஜா 
மதிப்பு மிக்க மங்கை 
உலகம் 


( து ) 
( பா ) 
( து ) 
( பா ) 


16 


ஆஸிப் 


ஆஸியா 


ஆப்ரீன் 

மகிழ்ச்சி ஆர்ப்பரிப்பு ( பா ) 
ஆப்ரூ கௌரவம் 

( பா ) 
ஆமினா 

ஆறுதல் ; பாதுகாப்பு ( அ ) 

சேர்த்தல் 
* ஆஸிபா பேகம் சேர்க்கும் பெருமாட்டி ( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
மருத்துவள் 

( அ ) 
* அக்தர் நட்சத்திரம் 

( பா ) 
* நஸ்ரீன் 

காட்டு ரோஜா ( பா ) 
* அஜ் ஹத் களிப்பு 

( பா ) 
* பேகம் 

மதிப்புள்ள மங்கை ( து ) 
* ஜொஹ்ரா பிரகாசமான 

( அ ) 
ஆஸ்மான் வானம் 

( பா ) 
* கானம் பெருமகள் 

( பா ) 
* பேகம் சீமாட்டி 

( து ) 


ich 


ஆகிலா 


* பர்வீன் 
* ஷாஹநாஜ் 


அறிவுள்ளவள் 

( அ ) 
நட்சத்திரத் தொடர் ( பா ) 
துண்ணயமுடைய 

( பா ) 
பாதுகாப்பு பெற்றவள் ( அ ) 
விண்மீன் 

( அ ) 


ஆசிமா 


* அன்ஜும் 


ஆகிமா - ஆபிதா ] 


17 


* கவ்ஹர் 
* காதூன் 
* நிகார் 
* பேகம் 


ஆதிபா 
ஆதிரா 


ஆதிலா காதூன் 
ஆபிதா 
* அல்மாஸ் 
* அன்ஜும் 
* கவ்சர் 
* காதூன் 

கானம் 
* குர்ஷீத் 
* சதாகத் 
* சர்வத் 
* சுல்தானா 
* தல் அத் 
* தஸ்னீம் 
* தஹ்சீன் 
* நஸ்ரீன் 
* நஜ்ஹத் 
* பர்வீன் 
* பேகம் 
* மர்யம் 
* மும்தாஜ் 
* யாசமீன் 
* ரஜியா 


முத்து 

( பா ) 
பெருமாட்டி 

( து ) 
அணி ; அழகு 

( பா ) 
சீமாட்டி 

( து ) 
கருணையுள்ளவள் 

( அ ) 
கொடை வள்ளல் 

(அ ) 
நீதி வழங்கும் சீமாட்டி ( அ ) 
கடவுட்பற்றுள்ளவள் ( அ ) 
வைரக்கல் 

( அ ) 
விண் மீன் 

( அ) 
சொர்க்க நதி 

( அ ) 
சீமாட்டி 

( து ) 
பெருமகள் 

( பா ) 
கதிரவன் 

( பா ) 
வாய்மை 

( அ ) 
செழிப்பு ; வளமை ( அ ) 

( அ ) 
காட்சி ; தோற்றம் ( அ) 
சொர்க்க நதி 

( அ ) 
புகழ் ; பாராட்டு 

( அ ) 
காட்டு ரோஜா 

( அ ) 
இனிமை ; புதுமை ( அ ) 
நட்சத்திர தொடர் ( அ) 
மதிப்புமிக்க மங்கை ( து ) 
ஒரு பெண் 
உயர்ந்தவள் 

( அ ) 
மல்லிகை 

( அ ) 
மனநிறைவு பெற்றவள் ( அ ) 


அரசி 


1369-2 


18 


[ ஆபிதா - ஆயிஷா 


( து ) 


அரசி 


* ஷவ்கத் 
* ஷாஹ்நாஜ் 
* ஷீரீன் 
ஆமிரா 

காதூன் 
* கிஷ்வர் 
* சுல்தானா 
* தவ்கீர் 
* தஹ்சீன் 
* நய்யர் 
* நிஷாத் 
* பஜீலத் 
* பானு 
* மஸ்ரூர் 
* ஜீனத் 
ஆமிலா 


மேதக்க 

( அ ) 
நளினமான 

( பா ) 
கனிந்த 

( அ ) 
நிர்மாணிப்பவள் ( அ ) 
சீமாட்டி 
அரசு ; ஆட்சி 

( பா ) 

( அ ) 
மாண்பு ; மதிப்பு ( அ ) 
புகழ் ; பாராட்டு 

( அ ) 
விண்மீன் 

( அ ) 
மகிழ்ச்சி ; இன்பம் ( அ ) 
மேன்மை ; சிறப்பு ( அ ) 
மங்கை 

( பா ) 
பேருவகைபெற்ற ( அ ) 
அணி ; அலங்காரம் ( அ ) 
தலைவி ; உரியவள் ; 
ஆட்சி செலுத்துபவள் ( அ ) 
நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
முத்து 

( பா ) 
சீமாட்டி 

( து ) 
பெருமகள் 

( பா ) 
கதிரவன் 

( பா ) 

( அ ) 
தூய்மையான 

( அ ) 
புகழ் ; பாராட்டு ( அ ) 
விண்மீன் 

( அ ) 
மாலை வெள்ளி 

( பா ) 
அணி ; அழகு 

( பா ) 
நட்சத்திர தொடர் ( பா ) 


ஆயிஷா 
* கவ்ஹ்ர் 
* காதூன் 
* கானம் 
* குர்ஷீத் 
* சுல்தானா 
* தய்யபா 
* தஹ்சீன் 
* நஜ்மா 
* நாஹீத் 
* நிகார் 
* பர்வீன் 


அரசி 


ஆயிஷா - ஆலியா ) 


19 


* பானு 
* பேகம் 
* மும்தாஜ் 
* ரக்ஷான் 
* ரஹ்மத் 
* ஜஹான் 
* ஜீனத் 


மங்கை 
உயர்குல மங்கை 
உயர்ந்தவள் 
பிரகாசமான 
பரிவு ; கருணை 
உலகம் 
அலங்காரம் ; அணி 


( பா ) 
( து ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 


( அ ) 


ஆரிபா 


( அ ) 


* காதூன் 
* தவ்கீர் 
* தஸ்னீம் 
* தஹ்சீன் 
* பர்ஹத் 
* பேகம் 
* மஸ்தூர் 
* ஜமர்ருத் 
ஆலம் அப்ரோஜ் 


மெய்ஞ்ஞானம் 

பெற்றவள் 
சீமாட்டி 
மாண்பு ; மதிப்பு 
சொர்க்கத்தின் நதி 
புகழ் ; பாராட்டு 
பேரின்பம் 
மதிப்புள்ள மங்கை 
அடக்கமுள்ள 
மரகதம் 


( து ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( து ) 
( பா ) 
( அ ) 


( பா ) 


உலகை ஒளிமய 

மாக்குபவள் 
உலகத்தை அலங்கரிப் 
பவள் 


ஆலம் ஆரா 


( பா ) 


ஆலியா 


( அ ) 


* அக்தர் 
* காதூன் 

கானம் 
* கிஷ்வர் 
* குர்ஷீத் 
* சர்வத் 


உயர்ந்தவள் 
விண்மீன் 
சீமாட்டி 
பெருமகள் 
அரசு ; ஆட்சி 
கதிரவன் 
செழிப்பு; வளமை 


( UT ) 

( து ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 


2.0 


ஆலியா - ஆலிமா 


அரசி 


* சுல்தானா 
* தவ்கீர் 
* தஸ்னீம் 
* நய்யர் 
* நணீம் 
* நாஜ்னீன் 
* நிகார் 
* நிஷாத் 
* பர்வீன் 
* பேகம் 
* ஜமர்ருத் 
* ஜஹான் 


( அ) 
மாண்பு ; மதிப்பு 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
ஒளிமிக்க விண்மீன் 
மென் காற்று 

( அ ) 
மென்மையானவள் ( பா ) 
அணி ; அழகு 

( பா ) 
மகிழ்ச்சி ; இன்பம் ( அ ) 
நட்சத்திரத் தொடர் ( பா ) 
பெருமகள் 

( து ) 
மரகதம் 

( அ ) 
உலகம் 

( பா ) 
அறிவு படைத்தவள் ; 
கற்றவள் 

( அ ) 
சீமாட்டீ 
கதிரவன் 

( பா ) 
மறைவான 


ஆலிமா 


( து ) 


* காதூன் 
* குர்ஷித் 
* மஸ்தூர் 


( அ ) 


- 


இக்திதாருன்னிஸா மங்கையருள் அதிகாரம் 

கொண்டவள் 


( அ ) 


இக்திதார் ஜமானி உலகின் மீது அதிகாரம் 

பெற்றவள் 


( அ ) 


இக்பால் - இப்திகார் ) 


21 


அரசி 


இக்பால் 

உயர்வு ; எழுச்சி ( அ ) 
0 இக்பாலுன்னிஸாமங்கையரின் உயர்வு ( அ ) 
* ஆலியா உயர்ந்தவள் 

( அ ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* கானம் பெருமகள் 

( பா ) 
* கிஷ்வர் அரசு ; ஆட்சி 

( பா ) 
* சுரய்யா 

நட்சத்திர தொடர் ( அ ) 
* சுல்தானா 

( அ ) 
* நாஜியா நுண்ணயமானவள் 

( அ ) 
* ரயீஸா ஆணையிடுபவள் 

( அ ) 
* ரஜியா 

மகிழ்ந்த 
* ஜரீனா 

தங்க நிறமான ( பா ) 
க்ராம் 

கொடை ; அன்பளிப்பு ( அ ) 
* ஜமால் எழில் ; அழகு 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
இக்ரார் ஒப்புதல் ; இணக்கம் 

( அ ) 
* பானு பெருமகள் 

( பா ) 
இக்லாஸி பேகம் அன்பு பாராட்டும் 
பெருமகள் 

( பா ) 
இத்ரீஸ் 

கல்வியில் மூழ்கியவர் 
* தய்யபா தூயவள் 

( அ ) 
* பானு சீமாட்டி 

( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
இப்திகார் 

உயர்வு : கௌரவம் ( அ ) 
0 இப்திகா மங்கையரின் மாண்பு 
ருன்னிஸா 

( அ ) 
* மாஜிதா உயர்ந்தவள் 

( அ ) 


22 


[ இப்திகார் இன் ஆம் 


கனிந்த 
உலகம் 


( அ ) 
( பா ) 


மங்கையரின் வழிகாட்டி ( அ ) 


தனிப்பண்பு ; தெளிவு 


( அ ) 


விண்மீன் 
சீமாட்டி 
பெருமகள் 
ஆட்சி ; அரசு 
செழிப்பு : வளமை 
தலைவர் 


( பா ) 

( து ) 
( பா ) 
( பா ) 
( அ) 
( அ ) 


* ஷீரீன் 
* ஜஹான் 
இமாமுன்னிஸா 
இம் தியாஜ் 
* அக்தர் 
* காதூன் 
* கானம் 
* கிஷ்வர் 
* சர்வத் 
* சர்வர் 
* சுல்தானா 
* தய்யபா 
* தஜ்யீன் 
* நாஹீத் 
* பாதிமா 
* பானு 
* பேகம் 
* புஷ்ரா 
* ரஅனா 
* ஷகீலா 
* ஷாயிஸ்தா 
இன் ஆம் 


அரசி 


( அ ) 


தூய்மையான 
அலங்காரம் 
மாலை வெள்ளி 
ஒரு பெயர் 
உயர் குடி மங்கை 


( அ ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 
( பா ) 
( து ) 
( அ ) 
( அ) 
( உ ) 
( பா ) 


தோற்றம் ; முகம் 
அலங்காரம் 
அழகி 
நல்லொழுக்கமுள்ள 


பரிசு 


( அ ) 


* ஆலியா 
* பாதிமா 
* ஷாஹ் வார் 
* ஷாயிஸ்தா 
* ஜ 

கிய்யா 
* ஜமீலா 


உயர்ந்தவள் 
ஒருபெயர் 
கொற்றவர்க்குரிய 
நல்லொழுக்கமுள்ள 
திறனுள்ளவள் 


( அ ) 
( அ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 


அழகி 


23 


இந்திஜார் - இஜாஸ் ] 


இந்தி ஜார் 

எதிர்நோக்குதல் ( அ ) 
* ஆயிஷா நல்வாழ்வு வாழ்பவள் ( அ ) 
* ஆலியா உயர்ந்தவள் 

( அ ) 
* பாதிமா ஒரு பெயர் 

( அ ) 
* பானு 

உயர்குல மங்கை ( பா ) 
இஷ்தியாக் அவா , ஆர்வம் 

( அ ) 
* நாஹீத் மாலை வெள்ளி 

( பா ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
இஷ்பாக் கருணை ; அன்பு 

( அ ) 
0 இஷ்பாகுன்னிஸா மங்கையருள் கருணைமிக்க 

( அ ) 
* கானம் சீமாட்டி 

( து ) 
* தன்வீர் 

( அ ) 
* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
இஜாஸ் அற்புதம் 

( அ ) 
* ஆரிபா ஞானமுள்ளவள் 

( அ ) 
* நஸ்ரீன் காட்டுரோஜா 

( அ ) 
* நஜ்மா நட்சத்திரம் 

( பா ) 
* பர்வீன் 

வீண்மீன் தொடர் ( பா ) 
* பேகம் 

பெருமாட்டி 
* ருகையா 

( அ ) 
இஹ்சானா பேகம் நலஞ்செய்யும் உயர்குல 
மங்கை 

( அ ) 


ஒளி 


ஒரு பெயர் 


e 


( அ ) 


( அ ) 


( அ ) 


( அ ) 


இப்பத் 
* அமீனா 
* அல்மாஸ் 
* அன்ஜும் 
* ஆரா 
* கவ்சர் 
* கானம் 
* நஸீம் 
* ஜஹான் 
* ஜேபா 
இர்பான் 
* பாதிமா 
* ஷாஹிதா 
* ஜஹான் 
* ஜாஹிதா 
இனாயத் 
* சுல்தானா 
* புஷ்ரா 
இஸ்மத் 


நெறி ; கற்பு 
நம்பிக்கையானவள் 
வைரக்கல் 
விண்மீன் 
அணி செய்பவள் 
சொர்க்கத்தின் நதி 
பெருமாட்டி 
மென்காற்று 
உலகம் 
அலங்காரமுள்ள 
அறிவு ; ஞானம் 


( பா ) 

( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( பா ) 


ஒரு பெயர் 


( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 


( அ ) 


சான்றாளர் 
உலகம் 
கடவுட்பற்றுள்ளவள் 
அன்பு ; கருணை 
அரசி 
தோற்றம் ; முகம் 
நெறி ; கற்பு 
அணி செய்பவள் 


( அ ) 


( அ ) 


( அ ) 


* ஆரா 


( பா ) 


25 


( அ ) 
( பா ) 


இஸ்மத் - இஷ்ரத் ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி 
* கவ்ஹர் 

முத்து 
* காதூன் 

சீமாட்டி 
* கானம் 

பெருமகள் 
* சுல்தானா 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் 
* பானு 

உயர் குல மங்கை 
* ஜஹான் 

பூமி ; உலகம் 


அரசி 


( பா ) 

( அ ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 


இஷ்ரத் 


அரசி 


* அப்ரோஜ் 
* ஆப்ரின் 
* ஆரா 

கானம் 
* கைசர் 
* சுல்தானா 
* தன்வீர் 
* தஸ்னீம் 
* நஸீம் 
* நிகார் 
* நிகாஹ் 
* பர்கந்தா 
* பர்வீன் 
* பஹார் 
* பானு 
* பிர்தௌஸ் 
* பேகம் 
* யாசமீன் 
* ரீஹானா 
* ரூஹி 


மகிழ்ச்சி ; இன்பம் 

( அ ) 
ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
மகிழ்ச்சியார்ப்பரிப்பு ( பா ) 
அணி செய்பவள் ( பா ) 
மதிப்புமிக்க சீமாட்டி ( து ) 
பேரரசர் 

( அ ) 

( அ ) 
ஒளி 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
மென் காற்று 

( அ ) 
அணி ; அழகு 

( பா ) 
பார்வை 

( அ ) 
அதிருஷ்டம் வாய்ந்த ( அ ) 
நட்சத்திர தொடர் ( பா ) 
வசந்தம் 

( பா ) 
உயர்குல மங்கை ( பா ) 
சொர்க்கம் 

( அ ) 
பெருமாட்டி 

( து ) 
மல்லிகை 

( பா ) 
மலர்ச்செண்டு 

( அ) 
உயிரான 

( பா ) 


26 


( இஷ்ரத் - உமர் 


ஒளி துலங்குகிற 
அழகி 
உலகம் 


* ரோஷன் 
* ஜமீலா 
* ஜஹான் 
இஜ்ஜத் 
* ஆரா 
* பாதிமா 


கௌரவம் ; மதிப்பு 
அணி செய்பவள் 


( பா ) 

( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( அ ) 


ஒரு பெயர் 


- 


ஈ 


ஈசார் 


தியாகம் 
உயர்குல மங்கை 


( அ ) 
( பா ) 


* பானு 


20 


உ 


உமர் 


கல்வி ; நீதி 

( அ ) 
0 உமருன்னிஸா மங்கையருள் கல்வியும் 

நீதியும் பெற்றவள் ( அ ) 
0 உம்ரானா பேகம் கல்வி பெற்ற சீமாட்டி ( உ ) 


உமாமா - உல்பத் 


27 


உமாமா 


தலைவி 


( அச 


அன்னை 


( அ ) 


( காரணப் பெயர் ; உம்மே 
குல்ஸும் என்றால் குல்ஸ 
மின் அன்னை - சலீமீன் அன் 
னையை 

உம்மே சலீம் என் 
பார்கள் ; இதைப் போலவே 
குழந்தைகளின் பெயருடன் 
உம்மைச் சேர்த்து தாயை 
குறிப்பிடுகிறார்கள் சில சம 
யங்களில் சிறப்புப் பெயராக 
வும் இவ்வாறு சூட்டிக் 
கொள்வது உண்டு ) 


உரூஜ் 


உயர்வு 


( அ ) 


( அ ) 


* பாதிமா 
* மர்யம் 


ஒரு பெயர் 
ஒரு பெண் 
அரசி 
தலைவி 


* மலிகா 


( அ ) 
( அ ) 


* ரயீஸா 


உல்பத் 


அன்பு 


( பா ) 


* பானு 


* பேகம் 


பெருமகள் 
சீமாட்டி 
உலகம் 


( பா ) 

( து ) 
( பா ) 


* ஜஹான் 


கராமதுன்னிஸா மங்கையருள் சிறந்தவள் ( அ ) 
கரீமா வள்ளல் 

( அ ) 
0 கரீமுன்னிஸா மங்கையருள் இரக்க 

ரக்க குண 
முடையவள் 

( அ ) 
கலீமுன்னிஸா மங்கையருள் சொல்வள முள் 
ளவள் 

( அ ) 
கவ்சர் 

சொர்க்கத்தின் ஒரு நதி ( அ ) 
கவ்சருன்னிஸா மங்கையருள் புனிதமானவள் 

( அ ) 
* அங்கபின் தேன் ; இனிமை ( அ ) 
* அம்பரீன் வாசனைப் பொருள் ( அ ) 
* அல்தாப் பண்பு ; ஒழுக்கம் ( அ ) 
* ஆலியா உயர்ந்தவள் 

( அ ) 

( அ ) 
* தய்யபா தூய்மையான 

( அ ) 
* தஸ்னீம் சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* தஹ்சீன் புகழ் ; பாராட்டு 

( அ ) 
* நாயாப் அரிதான 

( அ ) 
* நாஜ்னீன் மென்மையானவள் 

( பா ) 
* நாஹீத் மாலைவெள்ளி 

( பா ) 


* சுல்தானா 


அரசி 


கவ்சர் - காஜிமா ] 


2.9 


* நிகார் 
* நிகாஹ் 
* நிஷாத் 
* பர்வீன் 
* பாகிரா 
* மும்தாஜ் 
* ஷமீம் 
* ஷாயிஸ்தா 
* ஷீரீன் 
* ஜஹான் 


அணி ; அழகு 

( பா ) 
உருவெளித் தோற்றம் ( அ ) 
மகிழ்ச்சி ; இன்பம் ( அ ) 
நட்சத்திர தொடர் ( பா ) 
பெருமை கொண்டவள் ( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 
நறுமணம் 
நல்லொழுக்கமுள்ள ( பா ) 
கனிந்த 
உலகம் 

( பா ) 
அடிமைப் பெண் 

( பா ) 
விண்மீன் 

( பா ) 
ஒளிகள் 

( அ ) 
நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
கடவுட்பற்றுள்வள் ( அ ) 
பெருமாட்டி 

( து ) 
தலைவணங்குவள் ( அ ) 
தூயவள் 

( அ ) 
( அ ) 


கனீஜ் 


* அக்தர் 
* அன்வார் 
* ஆயிஷா 
* ஆரிபா 
* காதூன் 
* சாஜிதா 
* தாஹிரா 
* பாதிமா 
கஹ்கஷான் 
அல் - கஹ்லாஉ 


ஒரு பெயர் 


வானகங்கை 


( பா ) 


காஜிமா 


கருமையான கண்கள் 
கொண்டவள் 

( அ ) 
சினத்தை அடக்கிக் கொள் 
பவள் 

( அ ) 
சீமாட்டி 
சாந்தி 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
புகழ் ; பாராட்டு (அ ) 


காதூன் 
* தஸ்கீன் 
* தஸ்னீம் 
* தஹ்சீன் 


30 


( கர்ஜிமா - குல்ஸும் 


( அ ) 


* ரஹ்மத் 
காஷிபா 


பரிவு ; கருணை 
விளங்கச் செய்பவள் ; 

தெளிவாக்குபவள் 
விண்மீன் 


( அ ) 


* அக்தர் 
* அன்ஜும் 
* கானம் 
* தன்வீர் 
* தஸ்னீம் 
* பர்வீன் 
* பேகம் 


பெருமகள் 
ஒளிர் 
சொர்க்கத்தின் நதி 
நட்சத்திர தொடர் 
மங்கை 


( பா ) 

( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( து) 


( பா ) 


கிஷ்வர் 
* அல்தாப் 
* ஆரா 
* ஆலியா 
* தமன்னா 
* நஸ்ரீன் 


ஆட்சி ; அரசு 
பரிவு ; கருணை 
அலங்கரிப்பவள் 
உயர்ந்தவள் 
ஆர்வம் 
காட்டு ரோஜா 
உயர்குடி மங்கை 
உலகம் 


( அ ) 
( பா ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 


* பானு 


* ஜஹான் 
குப்ரா 


மிகப் பெரியவள் 


( அ ) 


* காதூன் 
* கானம் 
* பேகம் 


உயர்குல மங்கை 
சீமாட்டி 
பெருமாட்டி 


( து ) 
( பா ) 
( து ) 


குல்ஸும் 


பரந்த முகமும் , தடித்த கன் 
னங்களும் கொண்ட ; 
கொடியின் தலைப்பில் 
இருக்கும் பட்டுக்கரை ( அ ) 
விண்மீன் 

( பா ) 


* அக்தர் 


31 


குல்ஸும் - குல் ] 


* அதா 
* அஹ்சனத் 
* ஆப்ரீன் 
* ஆரிபா 
* ஆலியா 
* கவ்சர் 
* சர்வத் 
* சுல்தானா 
* தய்யப்பா 
* தல் அத் 
* பேகம் 
* ரஅனா 
* ரஜியா 
* ராஹத் 
* கொஹரா 


நளினம் 

( பா ) 
போற்றத்தக்க 

( அ ) 
புகழ்மொழி 

( பா ) 
கடவுட் பற்றுடையவள் ( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
செழிப்பு; வளமை ( அ ) 

( அ ) 
தூய்மையான 

( அ) 
காட்சி ; தோற்றம் ( அ ) 
பெருமாட்டி 

( து) 
அலங்காரம் 

( அ ) 
மனநிறைவு பெற்றவள் ( அ ) 
சாந்தி 

( அ ) 
பிரகாசமான 

( அ ) 


அரசி 


கவ்ஹர் 
கலே சனோபர் 
குலே அனா 


முத்து 

( பா ) 
மணமுள்ள நண்மலர் ( பா ) 
சிவப்பும் , மஞ்சளும் கலந்த 

( பா ) 
மலர் 

( பா ) 
மலர் போன்ற உடல் 
கொண்டவர் 

( பா ) 


ஒரு மலர் 


குல் 
0 குல் அந்தாம் 


32 


[ குல் - குல் ஜார் 


0 குல் அப்ஷான் மலர்களை பரப்புபவர் ( பா ) 
குல் இஜார் மலர் கன்னங்கள் 
கொண்டவர் 

( பா ) 
0 குல் செஹ்ரா மலர் முகம் பெற்றவர் ( பா ) 
0 குல்நார் மலர் போன்றவர் 

( பா ) 
0 குல்நாஜ் 

( பா ) 
0 குல்பதன் மலர் போன்ற உடல் 
பெற்றவர் 

( பா ) 
0 குல்பாம் மலர் போன்ற உடல் 
பெற்றவர் 

( பா ) 
0 குல்ருக் 

மலர் கன்னங்கள் 
கொண்டவர் 

( பா ) 
0 குல்ரூ 

மலர் முகம் பெற்றவர் ( பா ) 
0 குல்ரேஜ் மலர்களை பொழிபவர் ( பா ) 
0 குல்நார் ஆப்ரீன் போற்றுதலுக்குரிய 
0 குல்நாஜ் கானம் 

மலர் மங்கை ( பா ) 
குல்ஷன் 

மலர்ச்சோலை ; முல்லை 
வனம் 

( பா ) 
* ஆரா அணி செல்வள் 

( பா ) 
* கானம் பெருமாட்டி 

( பா ) 
+ சுல்தானா 

( அ ) 
* நஸீம் மென்காற்று 

( பா ) 
* நிஷாத் மகிழ்ச்சி ; இன்பம் 

( அ ) 
* பஹார் வசந்தம் 

( பா ) 
* பானு 

மதிப்புமிக்க மங்கை ( பா ) 
* பேகம் பெருமகள் 

( து ) 
* மஸ்ரூர் பேருவகை பெற்ற 

( அ ) 
குல் ஜார் மலர்ச்சோலை 

( பா ) 
* ஆயிஷா நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 


அரசி 


குல்ஜார் - கதீஜா ) 


33 


* ஆலியா 
* இஷ்ரத் 
* காதூன் 
* கானம் 


* நணீம் 


* நாஹீத் 
* பாதிமா 
* பானு 
* ஷ குப்தா 


உயர்ந்தவள் 
மகிழ்ச்சி 
சீமாட்டி 
பெருமகள் 
மென்காற்று 
மாலை வெள்ளி 
ஒரு பெயர் 
பெருமாட்டி 
மலர்ந்த 
நறுமணம் 
உலகம் 


( அ ) 
( அ ) 
( து ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 
( பா ) 


* ஷமீம் 


* ஜஹான் 


கதீஜா 


* அக்தர் 
* ஆரிபா 
* ஆலியா 
* கவ்சர் 
* காதூன் 
* கானம் 
* குர்ஷித் 


மதிப்புமிக்க அன்னையார் 
நபிமணி ( ஸல் ) அவர்களின் 
முதல் இல்லக் கிழத்தியார் 

( அ ) 
விண்மீன் 

( பா ) 
மெய்ஞ்ஞானி 

( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
பெருமாட்டி 

( து ) 
உயர் குல மங்கை ( பா ) 
கதிரவன் 

( பா ) 


1363--3 


34 


[ கதீஜா - காதூன் 


* சர்வத் 
* பஜீலத் 
* பேகம் 
* ஜமால் 


செழிப்பு ; வளமை 
மேன்மை ; சிறப்பு 
பெருமகள் 
எழில் 


( அ ) 
( அ ) 
( து ) 
( அ ) 


கத்தாபா 


பிரசாரம் செய்பவள் 


( அ ) 


கலீ குன்னிஸா மங்கையருள் அன்பானவள் 

( அ ) 
கஜஸ்தா நற்பேறுமிக்க 

( பா ) 
* அக்தர் விண்மீன் 

( பா ) 
* ஆரிபா 

கடவுட் பற்றுடையவள் ( அ ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* கவ்ஹர் முத்து 

( பா ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* கானம் பெருமகள் 

( பா ) 
* கிஷ்வர் ஆட்சி ; அரசு 

( பா ) 
* நய்யர் விண்மீன் 

( அ ) 
* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
* பேகம் உயர் குல மங்கை 

( து ) 
* ஷஹ்நாஜ் நளினமான 

( பா ) 
காதூன் சீமாட்டி 

( து ) 
( பொதுவாகவே இதை 
எல்லாப் பெயர்களுக்கும் 
சேர்த்துக் கொள்கிறார்கள் . 
ஆகிலாகாதூன் , 

அக்பர் 
காதூன் , சல்மா காதூன் , 
நஜ்மா காதூன் , என்பது 
போல் ) 


காலிதா - கானம் ) 


35 


காலிதா 


* அக்தர் 
* அம்பர் 
* அன்ஜும் 
* இப்பத் 
* கவ்சர் 
* காதூன் 
* கானம் 
* குத்ஸியா 
* குர்ஷீத் 
* சபியா 
* சாபிரா 
* சுரய்யா 
* சுல்தானா 
* தபஸ்ஸும் 
* தரன்னும் 
* தல் அத் 
* தஸ்னீம் 
* நக்ஹத் 
* நர்கிஸ் 
* பர்வின் 
* பேகம் 
* பிர்தெளஸ் 
* ஜகிய்யா 


என்றும் நிலைத்தவள் ; 
வெற்றி கண்டவள் 

( அ ) 
விண்மீன் 

( பா ) 
வாசனைப் பொருள் 

( அ ) 
விண்மீன் 

( அ ) 
நெறி ; கற்பு 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
பெருமாட்டி 

( து ) 
பெருமகள் 

( பா ) 
தூயவள் 

( அ ) 
கதிரவன் 

( பா ) 
தூயவள் ; தோழி 

( அ ) 
பொறுமைசாலி 

( அ ) 
விண்மீன் தொடர் ( அ ) 
அரசி 

( அ ) 
குறுநகை 

( அ) 
ராகம் 

( பா ) 
காட்சி ; தோற்றம் 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
நறுமணம் 

( அ ) 

( பா ) 
நட்சத்திர தொடர் 

( பா ) 
உயர்குல மங்கை 

( து ) 
சொர்க்கம் 

( அ ) 
திறன் பெற்றவள் ( அ ) 
சீமாட்டி ; பெருமகள் ( பா ) 

( இதைப்பெயருக்குக் கடை 
சியில் சேர்த்துக் கொள்கி 
றார்கள் , அமீனா கானம் , 


ஒரு மலர் 


கானம் 


36 


[ குர்ஷீத் - குஷ்பக்த் 


சபீஹா 


அரசி 


குர்ஷீத் 
* அப்ஷான் 
* கானம் 
* சுல்தானா 
* பானு 
* ரக்ஷான் 
* ஜஹான் 
குல் அந்தாம் 
குஷ் நுமா 


கிஷ்வர் கானம் , 
கானம் என்பது போல் ) 
கதிரவன் 

( பா ) 
மின்னும் துளிகள் ( பா ) 
பெருமகள் 

( பா ) 

( அ ) 
உயர்குல மங்கை ( பா ) 
பிரகாசமான 

( பா ) 
உலகம் 

( பா ) 
அழகானவள் 

( பா ) 
நல்ல தோற்றமுடையவள் 

( பா ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
முத்து 

( பா ) 
நட்சத்திர தொடர் ( பா ) 
பெருமகள் 

( பா ) 
உலகம் 

( பா ) 
மகிழ்ச்சியான 

( பா ) 
ஒருபெயர் 

( அ ) 
உயர்குடி மங்கை ( து ) 
நற்பேறு வாய்ந்த ( பா ) 


* கவ்சர் 
* கவ்ஹர் 
* பர்வீன் 
* பானு 
* ஜஹான் 


குஷ் நூதி 
* பாதிமா 
* பேகம் 


குஷ்பக்த் 
* அக்தர் 
* ஆயிஷா 


* ஆலியா 


விண்மீன் 
நல்வாழ்வு வாழ்பவள் 
உயர்ந்தவள் 
சீமாட்டி 
பெருமகள் 
விண்மீன் தொடர் 


( பா ) 
( அ ) 
( அ ) 
( து ) 
( பா ) 
( அ ) 


* காதூன் 
* கானம் 
* சுரய்யா 


குஷ்பக்த் - கஜாலா ] 


37 


அரசி 


* சுல்தானா 
* பேகம் 
* யாசமீன் 
* ஜஹான் 
குஷ்ஹால் 
* பாதிமா 


உயர்குடி மங்கை 
மல்லிகை 
உலகம் 


( அ ) 
( து ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( து ) 


நல்ல நிலையில் உள்ள 


ஒரு பெயர் 


* பானு 


உயர்குல மங்கை 


* பேகம் 


கைருன்னிஸா 


மங்கையருள் நன்மை 
பெற்றவள் 


( அ ) 


( அ ) 


கவுஸியா 

முறையீடு கேட்பவள் 
0 கவுஸுன்னிஸா மங்கையருள் பரிவு 

கொண்டவள் 
* காதூன் 

உயர்குடி மங்கை 
* சுல்தானா 
* பேகம் 

பெருமாட்டி 
கஜாலா 

மான் குட்டி 
* அப்ஸுன் வசீகரம் 
* கமர் 

சந்திரன் 
* சீமீன் 

வெள்ளியாலான 


( அ ) 
( து ) 
( அ) 
( து ) 


அரசி 


( அ ) 


( பா ) 

( அ ) 
( பா ) 


3.8 


( கஜாலா - கமர் 


* நாயாப் 
* மஸ்தூர் 
* பேகம் 


அரிதான 
அடக்கமுள்ள 
உயர்குல மங்கை 


( பா ) 
( அ ) 
( து ) 
( அ ) 


கஜல் 


கவிதை 


( அ ) 


கீரத் 
0 கீரதுன்னிஸா 
* ஆமீனா 
* ஆலியா 
* ஜஹான் 


நாணம் ; தன்மானம் 
மங்கையரின் நாணம் 
நம்பிக்கையான 
உயர்ந்தவள் 
உலகம் 


( அ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 


கதருன்னிஸா 
கமர் 


மங்கையரின் சிறப்பு ( அ ) 
சந்திரன் ; வெள்ளி 

( அ ) 
மங்கையருள் சந்திரன் ( அ ) 
ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
மின்னும் துளிகள் ( பா ) 

( அ ) 
காட்சி ; தோற்றம் ( அ ) 
சொர்க்கத்தின் நதி 

( அ ) 
புகழ் ; பாராட்டு 

( அ ) 
மணிமகுடம் 

( அ ) 
இன்பம் தருகிற 

( பா ) 


0 கமருன்னிஸா 
* அப்ரோஜ் 
* அப்ஷான் 
* சுல்தானா 
* தல் அத் 
* தஸ்னீம் 
* தஹ்சீன் 
* தாஜ் 
* தில்ஷாத் 


அரசி 


கமர் - குத்ஸியா ) 


39 


* நாஜிஷ் 
* நாஜ் 
* நாஜ்னீன் 
* நிகாஹ் 
* பர்கந்தா 
* பஜீலத் 
* பானு 
* ரஷான் 
* ரிப்அத் 
* ஷகுப்தா 
* ஷாயிஸ்தா 
* ஷீரீன் 
* ஜபீன் 
* ஜர்ரீன் 
* ஜஹான் 


கரீனா 


பெருமை 

( பா ) 
நளினம் 

( பா ) 
மென்மையானவர் ( பா ) 
உருவெளி தோற்றம் ( அ ) 
அதிருஷ்டமான ( அ ) 
மேன்மை ; சிறப்பு ( அ ) 
உயர்குல மங்கை ( பா ) 
பிரகாசமான 

( பா ) 
முன்னேற்றம் 

( அ ) 
மலர்ந்த 

( பா ) 
நல்லொழுக்கமுள்ள ( பா ) 
கனிந்த 

( அ ) 
நெற்றி 

( பா ) 
தங்க நிறமான 

( பா ) 
உலகம் 

( பா ) 
வகைமுறை ; தோரணை ( அ ) 
உயர்குடி மங்கை ( து ) 
அணி ; அழகு 

( பா ) 
மங்கையருள் வல்லமை 
பெற்றவள் 

( அ ) 
தூய்மையான , உன்னத 
மான 

( அ ) 
விண்மீன் 

( பா ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
பெருமாட்டி 

( பா ) 
அலங்கரரம் 

( அ ) 
புகழ் ; பாராட்டு 

( அ ) 
அணி ; அழகு 

( அ ) 
களிப்பு 

( பா ) 


* காதூன் 
* நிகார் 
காதருன்னிஸா 


குத்ஸியா 


* அக்தர் 
* கவ்சர் 
* கானம் 
* தஜ்யீன் 
* தஹ்சீன் 
* நிகார் 
* நுஜ்ஹத் 


40 


[[ குத்ஸியா - கைசர் 


* பானு 
* பிர்தெளஸ் 
* பேகம் 
* ஷமீம் 
குத்ரதுன்னிஸா 


உயர்குடி மங்கை ( பா ) 
சொர்க்கம் 

( அ ) 
பெருமாட்டி 

( து ) 
நறுமணம் 

( அ ) 
மங்கையருள் நிறை 

ஆற்றல் உள்ளவள் ( அ ) 
மங்கையருள் ஏற்றுக் 
கொள்ளப்பட்டவள் 

( அ ) 
கண்ணுக்கு குளிர்ச்சி 
யான ; அருமையான ( அ ) 


குபூலுன்னிஸா 


குர் அதுல் ஐன் 


குரேஷா 
* காதூன் 
* கானம் 
* சமன் 
* தஸ்கீன் 
* தஜ்யீன் 
* தஹ்சீன் 
* பேகம் 
* யாசமீன் 
* ஜைனப் 


பெருமாட்டி 
உயர்குடி மங்கை 
பகட்டு 
தேறுதல் 
அலங்காரம் 
புகழ் ; பாராட்டு 
சீமாட்டி 
மல்லிகை 
மனங்கவர்ந்த 
பேரரசு 


( து ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( து ) 
( பா ) 
( அ ) 


அரசி 


கை சர் 
* சுல்தானா 
* தாஜ் 
* நிகார் 
* பர்வீன் 
* பேகம் 
* ஜஹான் 


மணிமகுடம் 
அணி ; அழகு 
விண்மீன் தொடர் 
சீமாட்டி 


( அ ) 
( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 

( து ) 
( பா ) 


உலகம் 


ச 


ஒரு பெயர் 


சமர் பலன் 

(அ ) 
0 சமீராயாசமீன் பலனுள்ள மல்லிகை ( பா ) 
0 சம்ரானா கவ்சர் 

புனித நதி ( பா ) 
* தய்யபா தூயவள் 

( அ ) 
* நாஜான் பெருமையுள்ள ( பா ) 
* பாதிமா 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
சமீனா விலையுயர்ந்த 

( அ ) 
* இஸ்மத் நெறி ; கற்பு 

( அ ) 
* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
* யாசமீன் மல்லிகை 

( பா ) 
* ஷவ்கத் மேதக்க 

( அ ) 
சர்வத் 

செழிப்பு ; வளமை ( அ ) 
* அப்ரோஜ் ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
* சூலத் ஆற்றல் 

( அ ) 
* தஜ்யீன் அலங்காரம் 

( பா ) 
* நாஜ்னீன் மென்மையானவள் ( பா ) 
* நிஷாத் மகிழ்ச்சி 

( பா ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* பேகம் 

( து ) 


22 


42 


( சர்வத் - சுரய்யா 


* ரக்ஷான் பிரகாசிக்கிற 

( பா ) 
* ஜமால் எழில் ; அழகு 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
சுரய்யா 

ஒன்றாக இணைந்துள்ள 
ஆறு விண்மீன்களின் 
தொடர் 

( அ ) 
* அப்ஷான் சிதறும் துளிகள் ( பா ) 
* ஆப்ரீன் புகழ்ச்சியுரை 

( பா ) 
* இக்பால் உயர்வு 

( அ ) 
* கமர் சந்திரன் 

( அ ) 
* தன்வீர் ஒளிர் 

( அ ) 
* தஜ்யீன் அலங்காரம் 

( பா ) 
* தாஜ் மணிமகுடம் 

( அ ) 
* நாஜனீன் மென்மையானவள் 

( பா ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் ( பா ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
பெருமகள் 

( து) 
* முபீன் 

வெளிப்படையான ( அ ) 
* மஹ்மூதா 

போற்றப்பட்டவள் ( அ ) 
* ஜபீன் நெற்றி 

( பா ) 
* ஜமால் எழில் ; அழகு 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
உண்மையாகவே ஒரு நல்ல பெயரானது 
நற்குணமும் தூய்மையும் பண்பும் அமையப் 
பெற்றதாகும் ; அது உண்மையான மேம்பாட் 
டின் இயற்கைத் தோற்றமே . இத்தகைய சிறப்பு 
வாய்ந்த பெயர் உலகிலும் கொண்டாடப் 
படுகிறது . வானத்திலும் எழுதப்படுகிறது . 

ஜே . ஹாமில்டன் . 


* பேகம் 


சஅதியா நன்மையான 

( அ ) 
* அல்மாஸ் வைரக்கல் 

( அ ) 
* அன்ஜும் நட்சத்திரம் 

( அ ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* காதூன் 

பெருமகள் 
* கானம் சீமாட்டி 

( பா ) 
* கிஷ்வர் ஆட்சி ; அரசு 

( பா ) 
* தஸ்னீம் சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* பேகம் உயர்குல மங்கை 

( து ) 
* வகார் 

பெருமை ; மாண்பு ( அ ) 
* ஷமீம் நறுமணம் 

( அ ) 
சஆதத் 

நற்பேறு ; செல்வ நிலை ( அ ) 
0 சஆததுன்னிஸா மங்கையரின் நற்பேறு (அ ) 
* அப்ரோஜ் ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
* அன்ஜுமன் சங்கம் ; தோழமை ( பா ) 
* அஸ்மா அழகி 

( அ ) 
* ஆப்ரூ கௌரவம் 

( பா ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
சுல்தானா 

( அ ) 
* தஸ்னீம் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 


* 


அரசி 


44 


( சஆதத் - சயீதா 


* நய்யர் 
* பர்வீன் 
* பர்ஜானா 
* பாதிமா 


நட்சத்திரம் 
விண்மீன் தொடர் 
புத்திசாலி 


ஒரு பெயர் 


( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 

( து ) 
( பா ) 


* பானு 


உயர்குடி மங்கை 


33 


* பேகம் 
* ஜஹான் 


உலகம் 


சகீனா 


* ஆரிபா 
* கவ்சர் 
* காதூன் 
* கானம் 
* பேகம் 


மேன்மை ; நிம்மதி ( அ ) 
கடவுட் பற்றுள்ளவள் ( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
பெருமகள் 

( து ) 
சீமாட்டி 

( பா ) 


சமீ ஆ 


* பேகம் 


சயீதா 
0 சயீதுன்னிசா 


* அப்ஷான் 
* அன் ஜும் 
* கவ்ஹர் 
* கானம் 
* நாஜ் 
* நுஜ் ஹத் 
* மஜ்ஹர் 


செவியுறுபவள் 

( அ ) 
உயர்குல மங்கை ( து ) 
நற்பேறு பெற்றவள் ( அ ) 
மங்கையருள் அதிர்ஷ்டம் 
வாய்ந்தவள் 

( அ ) 
ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
விண்மீன் ; நாண்மீன் ( அ ) 
முத்து 

( பா ) 
உயர் குல மங்கை ( பா ) 
நளினம் 

( பா ) 
களிப்பு 

( பா ) 
சான்றானர் 

( அ ) 
நறுமணம் 

( பா ) 
பிரகாசமான 

( அ ) 


* ஷமீம் 


* ஜொஹ்ரா 


சர்தாஜ் - சன்ஜீதா ] 


சர்தாஜ் 


* பானு 
* மப்தூன் 
* ஜஹான் 
சர்வர் 


0 சர்வர் பேகம் 


* ஜஹான் 


சலீகா 


* காதூன் 


* பானு 


சலீமா 


தலைவர் 

( பா ) 
பெருமகள் 

( பா ) 
வசீகரிக்கப்பட்ட ( பா ) 
உலகம் 

( பா ) 
தலைவர் 

(அ) 
தலைமை தாங்கும் 
சீமாட்டி 

( பா ) 
உலகம் 

( பா ) 
பண்பு ; ஒழுக்கம் ( அ ) 
பெருமகள் 

( து ) 
உயர்குடி மங்கை ( பா ) 
நன்னிலை பெற்றவள் ; 

சிறப்பு கொண்டவள் ( அ ) 
கடவுட் பற்றுடையவள் ( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
சீமாட்டி 

( து ) 
மாலை வெள்ளி 

( பா ) 
உயர்குடி மங்கை 

( பா ) 
இயற்கை 

( பா ) 
பாதுகாப்பான 

( அ ) 
மிருதுவான கை கால்கள் 
கொண்டவள் 

( அ ) 
நிறை அறிவுள்ளவள்; 

அமைதியானவள் ( பா ) 
பெருமாட்டி 

( து ) 


* ஆரிபா 
* ஆலியா 
* கவ்சர் 
* காதூன் 
* நாஹீத் 
* பானு 
* பித்ரத் 
சல்மா 


சல்மீது 


சன்ஜீதா 


* காதூன் 


46 


[ சாரா - சாஹிரா 


* பானு 


சாரா 


சாலிமுன்னிஸா 


உயர்குடி மங்கை ( பா ) 
கலப்படமில்லாத ; உயர்ந்த 

( அ ) 
மங்கையருள் பிரியமான 
வள் ( கண்ணுக்கும் 
மூக்கிற்கும் இடையே 
உள்ளே தோல் ;சாலிமு ) ( அ ) 
இறைவனின் நட்பு 
பெற்றவள் 

( அ ) 
சுற்றுலா வருபவள் ( அ ) 
விண்மீன் தொடர் 

( பா ) 
உயர் குடி மங்கை ( பா ) 


சாலிகா 


சாயிரா 


* பர்வீன் 
* பானு 


தலை வணங்குபவள் 


( அ ) 


சாஜிதா 
* அக்தர் 
* கவ்ஹர் 
* நக்மா 
* நுஜ்ஹத் 
* பானு 
* பேகம் 
* ஜஹான் 


விண்மீன் ; நாண் மீன் 
முத்து 
கீதம் 
களிப்பு 
உயர்குடி மங்கை 
பெருமாட்டி 
உலகம் 


( பா ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 


( பா ) 


சாஹிரா 


வசீகரிக்கும் சக்தி 
படைத்தவள் 


( அ ) 


* நசீம் 
* பர்வீன் 
* பானு 
* ஷமீம் 


தென்றல் 
விண்மீன் தொடர் 
சீமாட்டி 
நறுமணம் 


( அ ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 


சிதாரா - சையதா ] 


47 


( அ ) 


( பா ) 


( அ ) 


சிதாரா 
* ஜபீன் 
சிராஜுன்னிஸா 
சீமா 
* அக்தர் 
* ஜமால் 
சீமீன் 


விண்மீன் ; நாண்மீன் 
நெற்றி 
மங்கையர் விளக்கு 
முகம் ; தோற்றம் 
நட்சத்திரம் 
எழில் ; அழகு 
வெள்ளியாலான 
நட்சத்திரம் 
சொர்க்கத்தின் நதி 


( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 


* அக்தர் 
* கவ்சர் 
* தாஜ் 
* நிகார் 


( பா ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 


மணிமுடி 


அணி ; எழில் 


சுல்தானா 


அரசி 


( அ ) 


* மெஹர் 
* ஜஹான் 


கதிரவன் 
உலகம் 


( அ ) 
( பா ) 


சு ஆதா 


( இதைப் பொதுவாகவே 
பெயருக்குக் கடைசியில் 
சேர்த்துக் கொள்ளலாம் , 
கமர் சுல்தானா , ஆயிஷா சுல் 
தானா என்பது போல்- ) 

நற்பேறுபெற்றவள் ( அ ) 
நறுமணமுள்ள ஒரு புல் ( அ ) 

தலைவி ; சையத் 
பரம்பரையில் வந்த 
பெருமாட்டி 

( அ) 


சுன்புல் 


சையதா 


சகீரா 


( அ ) 


சிறியவள் 
சீமாட்டி 


அரசி 


( து ) 
( அ ) 


* காதூன் 
* சுல்தானா 
* பேகம் 
* யாசமீன் 
சதப் 
சதாகத் 


பெருமகள் 
மல்லிகை 


( பா ) 


முத்துச் சிப்பி 


( அ ) 


வாய்மை 


( அ ) 


* நிகார் 


* பானு 


( பா ) 
( பா ) 


சபா 


( அ ) 


* ரூஹி 
சபியா 
0 சபியுன்னிஸா 
* அல்தாப் 
* கானம் 
* தஸ்னீம் 
* நசீம் 
* சுல்தானா 


அணி ; அழகு 
உயர்குடி மங்கை 
கிழக்கிலிருந்து வீசும் 

மென் காற்று 
புத்துயிர் தருகிற 
நட்பு பாராட்டுபவள் 
மங்கையர்த் தோழி 
கருணை ; பண்பு 
உயர்குல மங்கை 
சொர்க்கத்தின் நதி 
மென்காற்று 


( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( அ ) 


அரசி 


சபியா - 

சாதிகா ) 


49 


( அ ) 


* பாஜ் அ 
* ஷமீம் 
* ஷாஹீன் 
சபீஹா 
* அன்ஜும் 
* சயீதா 
* சுல்தானா 
* நக்ஹத் 
* நாஜான் 
* நிகார் 
* பேகம் 
* ரத்ஷான் 
* ஜீனத் 


சபூரா 


மேன்மைமிக்க 

( அ ) 
நறுமணம் 
கருடன் 

( பா ) 
அழகி 

( அ ) 
நட்சத்திரம் 

( அ ) 
அதிருஷ்டசாலி 

( அ ) 
அரசி 

( அ ) 
நறுமணம் 

( அ ) 
பெருமை கொண்ட ( பா ) 
அணி ; அழகு 

( பா ) 
பெருமாட்டி 

( து ) 
பிரகாசமான 

( பா ) 
எழில் மிகு 

( அ ) 
பொறுமைசாலி 

(அ ) 
அணியை சின்னாபின்ன 
மாக்குபவள் 

( அ) 
மனங்கவர்ந்தவள் ( பா ) 
உயர்குடி மங்கை (து ) 
சவுக்கு போன்றதொரு 
மரம் 

( அ ) 
எழில் ; அழகு 

( அ ) 
உலகம் 

( பா ) 
மனங்கவர்ந்த 

( பா ) 
வாய்மையுள்ளவள் ; 

நேர்மையானவள் ( அ ) 
உயர்குடி மங்கை 
நளினமான 

( பா ) 


சப்தரி 


* தில்ஷாத் 
* பேகம் 


சனோபர் 


* ஜமால் 
* ஜஹான் 
* ஜேப் 
சாதிகா 


* பேகம் 
* ஷஹ்நாஜ் 

1363-4 


50 


( சாபிரா - செஹ்பா 


சாபிரா 


பொறுமைசாலி 


(( அ ) 


* கா தூன் 
* தல் அத் 
* தஸ்னீம் 
* நாஜ் 


சீமாட்டி 
காட்சி ; தோற்றம் 
சொர்க்கத்தின் நதி 
நளினம் 
உயர் குடி மங்கை 
பெருமாட்டி 
மல்லிகை 
எழில் மிக்க 


( து ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 

( து ) 
( பா ) 
( அ ) 


* பானு 


* பேகம் 
* யாசமீன் 
* ஜைனல் 


சாலிஹா 


நேர்மையான ; சிறந்த ( அ ) 


* அல்தாப் 
* காதூன் 
* தஸ்னீம் 
* நக்ஹத் 
* நய்யர் 
* பேகம் 


பண்பு ; பரிவு 
மதிப்புள்ள மங்கை 
சொர்க்கத்தின் நதி 
நறுமணம் 
நட்சத்திரம் 
உயர்குல மங்கை 


(அ ) 
( து ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( து ) 


சாஹிபா 


மதிப்பிற்குரியவள் 


( அ ) 


சுபூர் 


பொறுமைசாலி 


( அ ) 


செஹ்பா 


சிவப்பு மது 


( பா ) 


* குஷ்தர் 
* மஸ்ரூர் 


மகிழ்ச்சியான 
இன்பம் நிறைந்த 


( பா ) 
( பா ) 


த 


த அஜீம் 
* கமர் 


* பானு 


தகீயுன்னிஸா 


தக்தீஸ் 
* ஆயிஷா 
* ஆரிபா 
* ஆலியா 
* பாதிமா 


மதிப்பு ; கௌரவம் ( அ ) 
சந்திரன் 

( அ ) 
உயர்குடி மங்கை ( பா ) 
மங்கையருள் , இறைவனை 

பயப்படுகிறவள் ( அ ) 
பண்பு ; தூய்மை ( அ ) 
நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
கடவுட்பற்றுடையவள் ( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 

( அ ) 
உயர்குல நங்கை ( பா ) 

( து ) 
உலகம் 

( பா ) 


ஒரு பெயர் 


* பானு 


* பேகம் 
* ஜஹான் 


தபஸ்ஸும் 


குறுநகை 


( அ ) 


* தல் அத் 
* நிகார் 
* ஷாயிஸ்தா 
* ஷீரீன் 
தம்மத் 


அழகு தோற்றம் ( பா ) 
அணி ; எழில் 

( பா ) 
நல்லொழுக்கமுள்ளவள் ( பா ) 
கனிந்த 

( அ ) 
பூரணத்துவம் 

( அ ) 


52 


( தம்மத் - தவ்ஹீத் 


ஒரு பெயர் 


0 தம்மதுன்னிஸா மங்கையருள் முழுமை 
பெற்றவள் 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
தம் யீஜ் அறிவு ; ஒழுங்கு 

( அ) 
0 தம்யீஜன் பேகம் ஒழுக்கமுள்ள மங்கை ( பா ) 
* நாஜிமா நிர்வகிப்பவள் 

( அ ) 
* பாதிமா 

( அ ) 
* மாஹிரா திறலாளர் 

( அ ) 
* ஷ குப்தா மலர்ந்த 

( பா ) 
தரன்னும் 

இன்னிசை ; ஆலாபனை ( பா ) 
தரானா கீதம் 

( பா ) 
தவ்கீர் மாண்பு ; மதிப்பு 

( அ ) 
* அஜ்ரா கன்னி 

( அ ) 
* ஆரிபா 

கடவுட்பற்றுடைவள் ( அ ) 
* ஆலியா உயர்ந்தவள் 

( அ ) 
* சயீதா 

நற்பேறு பெற்றவர் ( அ ) 
* சாதிகா 

உண்மை பேசுபவள் ( அ ) 
* சாலிகா 

இறைவனை விரும்புபவள் ( அ ) 
* நயீமா 

சீர்பெருமை கொண்ட ( அ ) 
* நஜ்மா விண்மீன் 

( அ ) 
* பானு 

உயர் குடி மங்கை ( பா ) 
தவ்ஹீத் 

ஆண்டவன் ஒருவனே 
என்ற கொள்கை 

( அ ) 
* பாதிமா 

( அ ) 
* பானு பெருமாட்டி 

( பா ) 
* மாஜிதா 

சிறப்பு கொண்டவள் ( அ ) 
* மாஹிரா திறன் பெற்றவள் ( அ ) 


ஒரு பெயர் 


தன்வீர் - தஸ்னீம் ] 


53 


ஒளி 


தன் வீர் 
+ அக்தர் 
* ஆயிஷா 
* ஆஸிபா 
* இப்பத் 
* இஷ்ரத் 

கஹ்கஷான் 
* சுரய்யா 
* சுல்தானா 
* நாஹீத் 
* நிகாஹ் 
* பாதிமா 
* பானு 
* புஷ்ரா 
* ஜமால் 
* ஜஹான் 
தஸ்கீன் 


( அ ) 
விண்மீன் 

( பா ) 
நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
சேர்ப்பவள் 
நெறி ; கற்பு 

( அ ) 
மகிழ்ச்சி 

( அ ) 
வானகங்கை 

( பா ) 
நட்சத்திர தொடர் ( அ ) 

( அ ) 
மாலை வெள்ளி 

( பா ) 
பார்வை 

( அ ) 

( அ ) 
பெருமகள் 

( பா ) 
முகம் ; தோற்றம் ( அ ) 
எழில் , கவர்ச்சி 

( அ ) 
உலகம் 

( பா ) 
சாந்தி 

( அ ) 


அரசி 


ஒரு பெயர் 


* அல்தாப் 
* கவ்சர் 


பண்பு , ஒழுக்கம் 
சொர்க்கத்தின் நதி 
சீமாட்டி 
புனித மங்கை 
ஒப்புதல் , இணக்கம் 


( அ ) 
( அ ) 
( பா ) 
அ ) 


* பானு 


( அ ) 


தஸ்பீஹா 
தஸ்லீம் 
0 தஸ்லீமா 

காதூன் 
* அதா 
* நிஷாத் 
* பானு 
தஸ்னீம் 


பணிவச்சமுள்ளவள் 
நளினம் 
மகிழ்ச்சி ; இன்பம் 
உயர்குல மங்கை 
சொர்க்கத்தின் நதி 


( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 


54 


( தஸ்னீம் - தாபிந்தா 


* அக்தர் 
* ஆபரீன் 
* ஆப்ரு 
* கவ்சர் 
* பஜீலத் 
* பானு 
* ஜஹான் 
* ஜியா 
தஜ் யீன் 

தல் அத் 
* பானு 
* ஜமால் 


( பா ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 


( அ ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 


தஹ்சீன் 


* கிஷ்வர் 
* நஜ்மா 
* மாஜிதா 
* ஹுஸ்னா 
தஹ் நியத் 
* பானு 
* மஸ்ரூர் 
* மும்தாஜ் 
* ஷஹ்நாஜ் 
தஹ்ஜீபுன்னிசா 
தாபிந்தா 
* அக்தர் 
* நிகார் 
* ஜமால் 


விண்மீன் 
புகழ்மொழி 
கௌரவம் 
சொர்க்கத்தின் நதி 
மேன்மை ; சிறப்பு 
உயர்குடி மங்கை 
உலகம் 
ஒளி 
அலங்காரம் 
தோற்றம் ; காட்சி 
பெருமகள் 
எழில் , கவர்ச்சி 
புகழ் ; பாராட்டு 
ஆட்சி , அரசு 
நட்சத்திரம் 
சிறப்புமிக்கவள் 
அழகி 
வாழ்த்து 
பெருமகள் 
பேருவகைபெற்ற 
உயர்ந்தவள் 
நளினமானவள் 
மங்கையர் நற்பண்பு 
கதிரெறிக்கின்ற 
விண் மீன் , நாண்மீன் 
அணி , அழகு 
எழில் , கவர்ச்சி 


( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 


தாரா - தாஜ்வார் ) 


55 


தாரா 


கண்மணி ; விண்மீன் 


( து ) 


* பேகம் 
* ஜைனப் 


உயர்குடி மங்கை 
அழகுமிக்க 


( து ) 
( அ ) 


தாஜ் 


மணிமகுடம் ; அணிமுடி ( அ ) 


மங்கையர் மகுடம் 


0 தாஜுன்னிசா 
* சுல்தானா 
* ஜியா 


அரசி 
ஒளி 


( அ ) 
( அ ) 
( அ ) 


மகுடம் அணிந்தவள் 


அரசி 


பெருமகள் 


அரசி 


தாஜ்வர் 
தாஜ்தார் 
* கானம் 
* சுல்தானா 
* நாஜ்னீன் 
* பர்ஜானா 
* பஜீலத் 
* பாதிமா 
* பானு 
* பேகம் 
* மெஹ்தாப் 
* ஜமால் 
* ஜஹான் 


மென்மையானவள் 
புத்திசாலி 
மேன்மை , சிறப்பு 
ஒரு பெயர் 
உயர்குல மங்கை 


( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 

( து ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 


சந்திரன் 
எழில் , கவர்ச்சி 
உலகம் 


> 


* பானு 


தரக்ஷான் ஒளிர் விடுகிற 

( பா ) 
* அன்ஜும் விண்மீன் 

( அ ) 
* பர்வீன் 

நட்சத்திர தொடர் ( பா ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* ஜமால் எழில் , கவர்ச்சி 

( அ ) 
தவ்லத் செல்வம் 

( அ ) 
0 தவ்லதுன்னிசா மங்கையர் செல்வம் 

( அ ) 
* பாகிரா 

பெருமை கொள்பவள் ( அ ) 
பெருமகள் 

( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
தில் ஆராம் 

மனச்சாந்தி தருகிற ( பா ) 
தில் கஷ் 

மனங்கவருகிற ( பா ) 
* நாஹீத் மாலை வெள்ளி 

( பா ) 
* பானு சீமாட்டி 

( பா ) 
தில் நவாஜ் 

மனதிற்கு மகிழ்ச்சி 
தில்பரி பேகம் 

யூட்டுகிற நங்கை ( பா ) 
வனப்புள்ள 

( பா ) 
* அக்தர் விண்மீன் 

( பா ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 


} 


தில்ருபா 


தில்ருபா - துர்தான 


57 


* தஜ்யீன் அலங்காரம் 

( பா ) 
* பேகம் 

உயர்குல மங்கை ( து ) 
* யாசமீன் மல்லிகை 

( பா ) 
தில்ஷாத் 

மனதிற்கு இன்பமான ( பா ) 
* அக்தர் விண்மீன் 

( பா ) 
* ஆப்ரீன் புகழ் மொழி 

( பா ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
+ பர்வீன் 

விண் மீன் தொடர் ( பா ) 
* பானு 

உயர்குல மங்கை ( பா ) 
* பேகம் 

( து ) 
* ஜஹான் உலகம் 

(பா) 
தீபா 

கலைவண்ணமுள்ள 
பட்டுத்துணி 

( பா ) 
0 பரஹ்தீபா இன்பமான பகட்டு ( பா ) 
துர்ரே ஷஹ்வார் கொற்றவர்க்குரிய 

மிகப் பெரியமுத்து ( பா ) 
துர்தானா 

அடியிற் தங்கி விடுகிற ( பா ) 
* ஷமீம் நறுமணம் 

( அ ) 
பெயர்களும் இயற்கையாற்றலும் 
ஒத்திருக்கின்றன 

ஆங்கிலப் பழமொழி 
" பெயர்கள் பொருள்களாம் ! " என்று முது 
மொழி ஒன்று 

கூறுகிறது . அவை ஐயமின்றி 
செல்வாக்குகளேயாம் . 

அபிப்பிரா 
யத்தை உண்டாக்குகின்றன ; மற்றவர் மனதில் 
முத்திரைகளைப் பதியச் செய்கின்றன . 

டைரன் எட்வர்ட்ஸ் 


அவைகள் 


த 


அரசி 


தய்யபா தூயவள் 

( அ ) 
* கவ்சர் சொர்க்க நதி 

( அ ) 
* காதூன் பெருமகள் 

( து ) 
* கானம் சீமாட்டி 

( பா ) 
* சுல்தானா 

( அ ) 
* நஸீம் மென் காற்று 

( அ ) 
* பேகம் 

உயர்குடிமங்கை ( து ) 
தல் அத் 

காட்சி ; தோற்றம் ( பா ) 
* அன்ஜும் விண் மீன் 

( அ ) 
* இஷாரத் அடையாளம் 

( அ ) 
* நிகார் அணி ; அழகு 

( அ ) 
* பாதிமா ஒரு பெயர் 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
தாஹிரா 

தூய்மையானவள் ( அ ) 
0 தாஹிருன்னிசா மங்கையருள் தூயவள் ( அ ) 
* அப்ரோஜ் ஒளிபெறச் செய்கிற ( அ ) 
* தஸ்னீம் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* பர்வீன் 

நட்சத்திர தொடர் ( பா ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* பேகம் 

( து ) 


தூபா - நக்ஹத் ] 


* ஷப்னம் 
* ஜர்ரீன் 
து ஹருன்னிஸா 


பனித் திவலை 
தங்க நிறமான 

( பா ) 
மங்கையருள் தூயவள் ( அ ) 
சிறப்புகள் கொண்ட ( அ ) 


தூபா 


E 


நகி 


( அ ) 


* அப்ரோஜ் 
* கவ்சர் 
* தன்வீர் 
* ஜஹான் 


தூய்மையான ; 

கலப்படமில்லாத 
ஒளிபெறச் செய்கிற 
சொர்க்கத்தின் நதி 
ஒளிர் 
உலகம் 


( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 


நனா 


மோதிரத்தை அழகு 
படுத்தும் கல் 


( அ ) 


* அஷ்ரப் 
* தாபிஷ் 


பண்பாளர் 
பிரகாசம் 


( அ ) 
( பா ) 


நக்மா 


(அ ) 
( அ ) 


நக்ஹத் 
* ஆப்ரின் 
* ஆரா 
* இக்பால் 


ராகம் , இன்னிசை 
நறுமணம் 
மகிழ்ச்சியார்ப்பரிப்பு 
அணி செய்பவள் 
உயர்வு , எழுச்சி 


( பா ) 
( அ ) 
( அ ) 


60 


[ நக்ஹத் - நபிசா 


* கவ்சர் 
* சுல்தானா 
* தய்யபா 
* நசீம் 
* பஹார் 
* யாசமீன் 
* ரேஹானா 
* ஷமீம் 
* ஷாஹ்நாஜ் 
* ஷீரீன் 
* ஜமால் 
* ஜஹான் 
சீபுன்னிசா 


ந 


நசீபாகாதூன் 


சொர்க்கத்தின் நதி 

( அ ) 
அரசி 

( அ ) 
தூய்மையான 

( அ ) 
மென்காற்று 

( அ ) 
வசந்தம் 

( பா ) 
மல்லிகை 

( பா ) 
மலர்ச்செண்டு 

( அ ) 
நறுமணம் 

( அ ) 
புலவி கொள்கிற ( பா ) 
கனிந்த 

( அ ) 
எழில் , கவர்ச்சி 

( அ ) 
உலகம் 

( பா ) 
மங்கையர் அதிருஷ்டம் ( அ ) 
நற்பாக்கியம் 
பெற்றவள் 

( அ ) 
மென்மை ; சிறப்பு 

( அ ) 
நட்சத்திரம் 

( பா ) 
முத்து 

( பா ) 
சீமாட்டி 

( து ) 
பெருமகள் 

( பா ) 

( அ ) 
உயர் குடி மங்கை ( பா ) 
நறுமணம் 

( அ ) 
உலகம் 

( பா ) 
நேர்த்தியானவள் ( அ ) 
மங்கையருள் 

நேர்த்தியானவள் ( அ ) 
புகழ்மொழி 

( பா ) 


நபாசத் 
* அக்தர் 
* கவ்ஹர் 
* காதூன் 
* கானம் 

சுல்தானா 
* பானு 
* ஷமீம் 
* ஜஹான் 
தபீசா 


அரசி 


0 நபீசுன்னிசா 


* ஆபரின் 


நபீசா - நய்யர் ) 


61 


* காதூன் 
* நுத்ரத் 
* நுஜ்ஹத் 
* பர்ஹத் 
* பஜீலத் 
* பானு 
* பேகம் 
* மர்யம் 


பெருமகள் 
புதுமை 
களிப்பு 
பேரின்பம் 
மேன்மை ; சிறப்பு 
உயர்குடி மங்கை 


( து ) 
( அ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( து ) 


ஒரு பெண் 


நயாஜ் 


பற்றுறுதி , ஈடுபாடு 


( பா ) 


* ஆயிஷா 


* ஆலியா 


* பர்கந்தா 
* பானு 
* பேகம் 
* ஷ குப்தா 


நயீமா 


நயீமுன்னிஸா 


* அக்தர் 
* கவ்ஹர் 
* 

காதூன் 
* கிஷ்வர் 
* தவ்கீர் 
* தஸ்னீம் 
* தஹ்சீன் 
* பர்வீன் 
* பேகம் 


நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 
அதிருஷ்டசாலி 

( அ ) 
உயர் குல மங்கை ( பா ) 

( து ) 
மலர்ந்த 

( பா ) 
பொருள் படைத்தவள் ( அ ) 
மங்கையருள் 
செல்வமுள்ளவள் 

( அ ) 
விண்மீன் 

( பா ) 
முத்து 

( பா ) 
பெருமகள் 

( து ) 
ஆட்சி , அரசு 

( பா ) 
மாண்பு , மதிப்பு ( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
புகழ் , பாராட்டு ( அ ) 
விண்மீன் தொடர் ( பா ) 
சீமாட்டி 

( து ) 
பிரகாசமான விண்மீன் ( அ) 


நய்யர் 


62 


[ நய்யர் - நஸீம் 


அரசி 


ஒரு மலர் 


மலர்ந்த 


* ஆதிலா நீதி வழங்குபவள் 

( அ ) 
* ஆயிஷா நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
* ஆரிபா 

கடவுட் பற்றுடையவள் ( அ ) 
* ஆலியா உயர்ந்தவள் 

( அ ) 
* சுல்தானா 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
நர்கிஸ் கண்களைப் போன்ற 

( பா ) 
* அக்தர் விண்மீன் 

( பா ) 
* தய்யபா தூயவள் 

( அ ) 
* ஷகீலா பேரழகி 

( பா ) 
* ஷ குப்தா 

( பா ) 
* ஷமீம் நறுமணம் 

( அ ) 
* ஷஹ்லா 

கவர்ச்சிமிக்க கண்கள் 

கொண்டவள் ( பா ) 
* ஷஹ்வார் மன்னவர்க்குரிய ( பா ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
இராகம் 

( பா ) 
நவ்ஷாபா 

புதுமையான பெண் ( பா ) 
* காதூன் பெருமகள் 

( து ) 
* ஷமீம் நறுமணம் 

( அ ) 
தென்றல் , மென்காற்று ( அ ) 
நஸமுன்னிஸா மங்கையர் தென்றல் ( அ ) 
* ஆப்ரு கௌரவம் 

( பா ) 
* கவ்சர் சொர்க்கத்தின் நதி 

( அ ) 
* கா தூன் சீமாட்டி 

( து ) 
* நக்ஹத் 
நறுமணம் 

( அ ) 


நவா 


நணீம் 


நஸீம் - நஜ்மா ] 


63 


* பர்ஹத் 
* பானு 
* ராஹத் 
நஸ்தரன் 


* நிகார் 
* பஹார் 


* பானு 


* ஷமீம் 


பேரின்பம் 

( அ ) 
உயர்குடி மங்கை ( பா ) 
சாந்தி 

( அ ) 
வெண்மையான காட்டு 
ரோஜா 

( அ ) 
அணி ; அழகு 

( பா ) 
வசந்தம் 

( பா ) 
மங்கை 

( பா ) 
நறுமணம் 

( அ ) 
கொற்றவர்க்குரிய ( பா ) 
வெண்மையான 

காட்டுரோஜா ( அ ) 
வசந்தம் 

( பா ) 
பெருமகள் 

( பா ) 
மங்கையருள் 

மேன்மைமிக்கவள் ( அ ) 
மென்மை , நளினம் ( பா ) 


* ஷஹ்வார் 
நஸ்ரீன் 


* பஹார் 


* பானு 


நஜபுன்னிசா 


நஜாகத் 


விண்மீன் 


ஒரு பெயர் 


* அக்தர் 
* பாதிமா 
* பானு 
நஜீபுன்னிசா 


( பா ) 

( அ ) 
( பா ) 


சீமாட்டி 
மங்கையருள் 
மேலானவள் 


( அ ) 


விண்மீன் 


( அ ) 


நஜீமுன்னிசா 
நஜ்மா 
0 நஜ் முன்னிசா 
* அக்தர் 
* காதூன் 


மங்கையர் விண்மீன் 
நட்சத்திரம் 
உயர்குடி மங்கை 


( பா ) 


64 


[ நஜ்மா - நாசிரா 


அழகி 
செழிப்பு , வளமை 


* சபீஹா 
* சர்வத் 
* சுல்தானா 
* தல் அத் 
* தவ்கீர் 


அரசி 


காட்சி ; தோற்றம் 
மாண்பு , மதிப்பு 


* தன்வீர் 


ஒளிர் 


( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( பா ) 


( அ ) 


* தில்ஷாத் 
* நாயாப் 
* நாஜ்னீன் 
* நிகார் 
* பிர்தௌஸ் 
* ஷஹ்நாஜ் 
* ஜபீன் 
நஜ் ஹத் 
* அஸ்ரார் 
* ஆரா 
* கவ்சர் 
* சுல்தானா 
* பர்வீன் 
* பஹார் 
* பானு 
* பிர்தௌஸ் 
* யாசமீன் 
* ஷமீம் 
* ஜாஹிதா 
* ஹபீபா 
நாசிரா 
* காதூன் 
* சர்வத் 


மனங்கவர்ந்த 
அரிய , சிறந்த 
மென்மையானவள் 
அணி , அழகு 
சொர்க்கம் 
புலவி கொள்கிற 
நெற்றி 
இனிமை , புதுமை 
மறை பொருள் 
அணி செய்பவள் 
சொர்க்கத்தின் நதி 
ஆட்சி புரிபவள் 
நட்சத்திர தொடர் 
வசந்தம் 
உயர்குடி மங்கை 
சொர்க்கம் 
மல்லிகை 
நறுமணம் 
பற்றற்றவள் 
அன்பு சார்ந்தவள் 
உதவி செய்பவள் 
பெருமகள் 
செழிப்பு , வளமை 


( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 


( அ ) 
( து ) 
( அ ) 


நாசிரா - நாஜிமா ] 


65 


அரசி 


* சுல்தானா 
* தாஜ் 
* பர்வீன் 
* பர்ஜானா 
* பர்ஜீஸ் 
* பஜீலத் 
* பானு 
* மும்தாஜ் 
* மெஹ்தாப் 
* யாசமீன் 
* ரஹ்மத் 


மணி மகுடம் 
நட்சத்திர தொடர் 
புத்திசாலி 
நட்சத்திரம் 
மேன்மை , சிறப்பு 
உயர் குடி மங்கை 
உயர்ந்தவள் 
இராக்கதிரோன் 
மல்லிகை 
பரிவு , கருணை 
அரிய , சிறந்த 
சீமாட்டி 
உயர்குடி மங்கை 


( அ ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 


நாதிரா 


( அ ) 


* காதூன் 
* பேகம் 
* ஷாஹீன் 
நாயாப் 


( து ) 
( து ) 
( பா ) 


கருடன் 


கிடைக்கப் பெறாத , 
அரிதான , சிறந்த 


( பா ) 


* அக்தர் 
* அல்மாஸ் 
* சுல்தானா 
* தஸ்னீம் 


நாயிமா 


விண்மீன் 

( பா ) 
வைரக்கல் 

( அ ) 
அரசி 

( அ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
வசதியாக வாழுபவள் ( அ ) 
வீரமங்கை ; கடும் 

வேலைகளை முடிப்பவள் ( அ ) 
நிர்வகிப்பவள் 

( அ ) 
பெருமகள் 

( பா ) 
மணிமகுடம் 

( பா ) 


நாஜிதா 


நாஜிமா 
* கானம் 
* தாஜ 

1369-5 


66 


[ நாஜிமா - நாஹீத் 


* பானு 


உயர்குடி மங்கை 
ரகசியம் பேசுபவள் 


( பா ) 
( அ ) 


நாஜியா 
நாஜிரா 


பார்ப்பவள் 


( அ ) 


காதூன் 
* சுல்தானா 
* பர்வீன் 
* பஹார் 
* பேகம் 


சீமாட்டி 
ஆட்சி புரிபவள் 
விண்மீன் தொடர் 
வசந்தம் 
உயர்குல மங்கை 
பெருமை 
நளினம் 
நளினமானவள் 


( து ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 

( து ) 
( பா ) 


( பா ) 


( பா ) 


மென்மையானவள் 


நாஜிஷ் 
நாஜ் 
0 நாஜியா 
நாஜ்னீன் 
* கவ்ஹர் 
* காதூன் 
* சபீஹா 
* சாஹிரா 
* சுல்தானா 
* தபஸ்ஸும் 
* தில்ஷாத் 
* பேகம் 


முத்து 
பெருமகள் 
அழகி 
வசீகரிப்பவள் 
ஆளுபவள் 
குறுநகை 
கவர்ச்சியான 
மதிப்புள்ள நங்கை 


( பா ) 
( பா ) 
( து ) 
( அ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( து ) 


மாலை வெள்ளி 


( பா ) 


நாஹீத் 
* அப்ஷான் 
* அப்ஜால் 
* கமர் 
* கவ்சர் 
* சுரய்யா 
* சுல்தானா 


பிரகாசமான 
கருணை 
சந்திரன் 
சொர்க்கத்தின் நதி 
விண்மீன் தொடர் 
ஆளுபவள் 


( பா ) 
( அ ) 
( அ) 
( அ ) 
( அ ) 


( அ ) 


நாஹீத் - நீலோபர் ) 


67 


மலர்ந்த 


* நவா இராகம் 

( பா ) 
* நாஜ் நளினம் 

( பா ) 
* பேகம் உயர்குல மங்கை 

( து ) 
* ஜஹான் உலகம் , பூமி 

( பா ) 
நிகார் 

அணி , அழகு , உருவம் ( பா ) 
0 நிகாருல் ஐன் கண்ணுக்கு இனிமையான 
அழகு 

( அ ) 
* சுல்தானா அரசி 

( அ ) 
* தல் அத் 

காட்சி , தோற்றம் ( அ ) 
* ஷ குப்தா 

( பா ) 
நிகாஹ் 

உருவெளித் தோற்றம் ( அ ) 
நிஷாத் 

மகிழ்ச்சி , இன்பம் ( அ ) 
* அப்ரோஜ் ஒளி பெறச் செய்கிற ( பா ) 
* ஆப்ரீன் புகழ்மொழி 

( பா ) 
* ஆரா அணி செய்பவள் 

( பா ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* பஹார் வசந்தம் 

( பா ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
நிஹால் 

மகிழ்ச்சியான , 
இன்பமான 

( அ ) 
* ஆயிஷா நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
* சாஜிதா வணக்கமுடையவள் 

( அ ) 
* தபஸ்ஸும் குறுநகை 

( அ ) 
* பாதிமா 

( அ ) 


ஒரு பெயர் 


நீலோபர் 


* தஜ்யீன் 
* தஹ்சீன் 


அலங்காரம் 
புகழ் , பாராட்டு 


( அ ) 
( அ ) 


6.8 


(( நீலோபர் - நூர் 


( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 


( அ ) 


அரசி 


* நஸ்ரீன் 

காட்டுரோஜா 
* நாஹீத் 

மாலை வெள்ளி 
* ஷஹ்லா கவர்ச்சி , கண்ணழகி 
* ஷாயிஸ்தா ஒழுக்கமுள்ளவள் 
* ஷஹ்நாஜ் மென்மையானவள் 
* ஷீரீன் 

கனிவான 
நுத்ரத் 

புதுமை 
நுஸ்ரத் 

வெற்றி , உதவி 
* ஆப்ரீன் புகழ்மொழி 
* ஆமிரா 

நிர்மாணிப்பவள் 
* சுல்தானா 
* தய்யபா 

தூய்மையான 
* ஜமால் 

எழில் , கவர்ச்சி 
* ஜஹான் 

பூமி , உலகம் 

ஒளி , பிரகாசம் 
0 நூருன்னிசா 

மங்கையர் ஒளி 
0 நூருஸ்ஸபாஹ் காலையின் ஒளி 
• நூருந்தஹார் 

பகல் ஒளி 
0 நூருல் ஜன் 

கண்களின் ஒளி 
* அப்ஷான் பிரகாசமான 
* இஸ்மத் நெறி , கற்பு 
கஹ்கஷான் வான கங்கை 
கானம் 

பெருமகள் 
* செஹர் 

வசீகரம் 
* சாஜிதா வணக்கமுடையவள் 
* தய்யபா 

தூய்மையான 
* பாதிமா 

ஒரு பெயர் 
* பானு 

உயர்குல மங்கை 


( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 


நூர் 


( அ ) 


( அ ) 
( அ ) 
( அ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 


நூர் - பர்ஜீஸ் ] 


69 


* ஜஹான் 


பூமி , உலகம் 
அதிருஷ்டசாலி 


நேக் அக்தர் 
நேக் பக்த் 


( பா ) 
( பா ) 
( பா ) 


- 


அரசி 


பதர் 

பதினான்காம் நாள் 
சந்திரன் 

( அ ) 
0 பதருன்னிசா மங்கையர் வெண்ணிலா ( அ ) 
* சுல்தானா 

( அ ) 
* ஜமால் எழில் , கவர்ச்சி 

( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
பதூல் கன்னி 

( அ) 
* பர்ஜானா புத்திசாலி 

( அ ) 
* பவ்ஜியா மேன்மை மிக்க 

( பா ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை ( து ) 
* யாசமீன் மல்லிகை 

( பா ) 
செம்மை , வளமை ( அ) 
0 பர்கதுன்னிசா மங்கையர் செம்மை 
* அப்ரோஜ் ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
* அன்வார் ஒளி 

( அ ) 
பர்ஜீஸ் 

விண்மீனின் பெயர் ( அ ) 


mmmmmmmmmmmmmG 


பர்கத் 


70 


[ பர்ஜீஸ் - பில்கீஸ் 


* காதூன் 
* பானு 
* ரஅனா 
* ரக்ஷான் 
பஷீரா 
0 பஷீருன்னிசா 
* கானம் 
* நசீம் 
* ஷமீம் 
பஜ் ஆ 


பெருமகள் 
உயர்குடி மங்கை 
அலங்காரம் 
பிரகாசமான 
நற்செய்தி தருபவள் 
மங்கையர் சிறப்பு 
பெருமகள் 
மென்காற்று 
நறுமணம் 
கலகலப்பானவள் , 

களிப்பு மிக்கவள் 
வசந்தம் 
தோழமை , சங்கம் 
நட்சத்திரம் 
புகழ்மொழி 
சொர்க்கத்தின் நதி 
மல்லிகை 


( து ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 


பஹார் 


* அன்ஜுமன் 
* அன்ஜும் 
* ஆப்ரீன் 
* தஸ்னீம் 
* யாசமீன் 


( அ ) 
( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 


பாதே சபா 
பாதே நசீம் 


பானு 


காலையில் வீசும் 
இளங்காற்று 

( பா ) 
பெருமகள் , மங்கை ( பா ) 

( பெயருக்குக் கடைசியில் 
இதைச் சேர்த்துக் கொள்கி 
றார்கள் ) 


பில்கீஸ் 


மங்கை 


( உ ) 


* ஆயிஷா 
* ஆலியா 
* கவ்சர் 


நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 


பில்கீஸ் - பேகம் ] 


71 


ஒரு பெயர் 


* கஜாலா மான் குட்டி 

( அ ) 
* சயீதா அதிருஷ்டசாலி 

( அ ) 
* சாலிகா 

வணக்கமுடையவள் ( அ ) 
* தய்யபா தூய்மையான 

( அ ) 
* தாஹிரா புனிதவதி 

( அ ) 
* நாஹீத் மாலை வெள்ளி 

( பா ) 
* பாதிமா 

( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
பிஸ்மில்லாஹ் பேகம் ( மிகச் சிறந்தவள் ) ( பா ) 
មន 

இல்லத்தரசி , மங்கை ( உ ) 
( பொதுவாகப் பெயருக்குக் 
கடைசியில் சேர்த்துக் கொள் 
கிறார்கள் ) 


பேகம் 

உயர்குடி மங்கை ; 
இல்லத்தரசி 

( து ) 
( பொதுவாக இதைப் பெய 
ருக்குக் கடைசியில் சேர்த்துக் 
கொள்கிறார்கள் ; பெயருக்கு 

முன்பாகவும் வருவது உண்டு ) 
* அக்தர் நட்சத்திரம் 

( பா ) 
* அதிய்யா அன்பளிப்பு 

( அ ) 
* அல்தாப் பண்பு 

( அ ) 
* அஹ்சனத் போற்றத்தக்க 

( அ ) 
* ஆபாக் 

வானத்து கரைகள் ( அ ) 
* ஆப்தாப் கதிரவன் 

( பா ) 
* ஆலியா உயர்ந்தவள் 

( அ ) 
+ கிஷ்வர் அரசு , ஆட்சி 

( பா ) 
* குல்நார் மலர்மங்கை 

( பா ) 


72 


( பேகம் - புஷ்ரா 


அரசி 


ஒரு பெயர் 


( அ ) 


* சபீஹா 
* சுரய்யா 
* சுல்தானா 
* தய்யபா 
* தாஹிரா 
* நஜ்மா 
* நாதிரா 
* நாஜிமா 
* நாஜியா 
* பாகிரா 
* பாதிமா 
* மஸ்வூதா 
* மாஜிதா 
* யாசமீன் 
* ரயீஸா 
* ரீஹானா 
* ருக்சானா 
* ஷகீலா 
* ஷஹ்லா 
* ஷஹ்நாஜ் 
* ஷாகிரா 
* ஜரீனா 
* ஜஹான் 
புஷ்ரா 
* காதூன் 
* பாதிமா 


எழிலரசி 

( அ ) 
விண்மீன் தொடர் 

( அ ) 

( அ ) 
தூயவள் 

( அ ) 

( அ ) 
நட்சத்திரம் 

( அ ) 
அரிய 

( அ ) 
நிர்வகிப்பவள் 

( அ ) 
நளினமானவள் 

( அ) 
பெருமை கொள்பவள் ( அ ) 

( அ ) 
மேன்மை மிக்கவள் ( அ ) 
உயர்ந்தவள் 
மல்லிகை 

( பா ) 
தலைவி 

( அ ) 
மலர்ச்செண்டு 

( அ ) 
எழிலரசி 

( பா ) 
அழகி 
கவர்ச்சி ; கண்ணழகி ( அ ) 
நளினமானவள் ( பா ) 
நன்றியுள்ளவள் 

( அ ) 
பொன் நிறம் பெற்ற ( அ ) 
பூமி , உலகம் 

( பா ) 
முகம் , தோற்றம் 

( அ ) 
சீமாட்டி 

( து ) 
( அ ) 


ஒரு பெயர் 


பர்வீன் 


* ஆரா 
* பானு 
* ஷஹ்நாஜ் 


விண்மீன் தொடர் 
அணி செய்பவள் 
உயர்குடி மங்கை 
நளினமானவள் 


( பா ) 
( பா ) 
( பா ) 
(பா) 


அ 


ப் 


பசீஹா 


பகர் பெருமை 

( அ ) 
0 பகருன்னிஸா 

மங்கையர் பெருமை ( அ ) 
0 பகருல்மூமினா மாண்பு மிக்கவள் 

( அ ) 
சொல்வளம் பெற்றவள் ( அ ) 
0 பசீஹுன்னிசா மங்கையர் சொல்வளம் ( அ ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* சுல்தானா 

( அ ) 
பரஹ் 

மகிழ்ச்சி 


அரசி 


74 


( பரீதா - பர்ஜானா 


* தஸ்னீம் 


மல்லிகை 


0 பரஹ் தீபா இன்பமான பட்டு 
மேனியாள் 

( பா ) 
0 பர்ஹானா கானம் மகிழ்ச்சி கொண்டவள் ( பா ) 
பரீதா இணையற்றவள் 

( அ ) 
* சீமீன் வெள்ளியாலான 

( பா ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* நிகார் அணி , அழகு 

( பா ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் ( பா ) 
* பர்ஜானா அறிவாளி 

( அ ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* மஸ்ரூர் 

பேருவகை பெற்ற ( அ ) 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
* யாசமீன் 

( பா ) 
* ஷஹ்நாஜ் புலவி கொள்கிற ( பா ) 
* ஜமால் எழில் , கவர்ச்சி 

( அ ) 
பர்கந்தா அதிருஷ்டசாலி 

( பா ) 
* அக்தர் நட்சத்திரம் 

( பா ) 
* பக்த் நற்பேறு 

( பா ) 
* பேகம் 

உயர்குல நங்கை ( து ) 
பர்முதி பேகம் 
பர்ரக் சிறப்புமிக்க 

( பா ) 
* சுல்தானா 
ஆளுபவள் 

( அ ) 
* தாஜ் மணி மகுடம் 

( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( UT) 
புத்திசாலி , அறிவாளி ( பா ) 
* காதூன் பெருமகள் 

( து ) 
* நாஹீத் மாலை வெள்ளி 

( பா ) 


பர்ஜானா 


பர் ஜானா- பவ்ஜியா ) 


15 


* பானு 

உயர் குடி மங்கை ( பா ) 
* யாசமீன் மல்லிகை 

( பா ) 
பர்ஹத் 

பேரின்பம் , புதுமை ( அ ) 
பர் ஹ துன்னிசா மங்கையர் புதுமை ( அ ) 
* ஆயிஷா நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
* ஆரா 

அணி செய்பவள் ( பா ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* சுரய்யா 

விண்மீன் தொடர் ( அ ) 
* தஸ்கீன் சாந்தி 

( அ ) 
* நசீம் இளந் தென்றல் 

( அ ) 
* நாஜ்னீன் மென்மையானவள் ( பா ) 
* நாஹீத் மாலை வெள்ளி 

( பா ) 
* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
* பேகம் 

உயர் குடி மங்கை ( து ) 
* ரஅனா அலங்காரம் 

( அ ) 
* ரீஹானா மலர்ச்செண்டு 

( அ ) 

( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
பர்ஹானா 

மனம் மகிழ்ந்தவள் ( அ ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* நசீம் தென்றல் 

( அ ) 
* ஷமீம் நறுமணம் 

( அ ) 
பவ்கியா பேகம் உயர்வு கொண்ட 
பெருமகள் 

( பா ) 
பவ்ஜியா வெற்றி பெற்றவள் 

( அ ) 
* சுல்தானா 

( அ ) 
* நாஹீத் மாலை வெள்ளி 

( பா ) 
* நிகார் அணி , அழகு 

( பா ) 


* ஷமீம் 


நறுமணம் 


ஆளுபவள் 


76 


[ பவ்ஜியா - பாத்திமா 


* மர்யம் 

ஒரு பெண் 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
* ஷாஹீன் கருடன் 

( பா ) 
பஜீலத் மேன்மை , சிறப்பு 

( அ ) 
0 பஜீலதுன்னிசா மங்கையர் மாண்பு ( அ ) 
* அப்ரோஜ் ஒளி தருகிற 

( பா ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* சுல்தானா ஆட்சி புரிபவள் 

( அ ) 
* பானு உயர் குடி மங்கை 

( பா ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
பஹ்மீதா 

கூரறிவு பெற்றவள் ( அ ) 
* அக்தர் நட்சத்திரம் 

( பா ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* சுல்தானா 

( அ ) 
* தல் அத் காட்சி , தோற்றம் 

( அ ) 
* தஸ்னீம் 

சொர்க்கத்தின் நதி (அ) 
* ஷவ்கத் மேதக்க 

( அ ) 
பாகிரா 

பெருமை கொள்பவள் ( அ ) 
* நிகார் அணி , அழகு 

( பா ) 
* பர்வீன் விண்மீன் தொடர் 

( பா ) 
* பேகம் 

உயர்குல மங்கை ( து ) 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
பாதிமா ஒரு பெயர் ; ( இரண்டு ஆண்டு 

களில் தனது குட்டிக்குப் 
பாலை விடுவித்த ஒட்டகம் . 
நபிமணி ( ஸல் ) 

அவர் 


அரசி 


பாதிமா - பிர்தௌஸ் ) 


77 


33 


களின் செல்லக் குமாரத்தி 
யின் திருப்பெயர் . 

( அ ) 
* அக்தர் நட்சத்திரம் 

( பா ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* கவ்ஹர் முத்து 

( பா ) 
* கனீஜ் அடிமைப் பெண் 

( பா ) 
* தன்வீர் ஒளி 

( அ ) 
* தஸ்னீம் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* நய்யர் விண்மீன் 

( அ ) 
* நஜ்ஹத் இனிமை ; புதுமை ( அ ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* பேகம் 

( து ) 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
* ஷஹ்நாஜ் நளினமானவள் ( பா ) 
* ஜமர்ருத் மரகதம் 

( அ ) 
பாயிதன்னிசா மங்கையர் மேன்மை ( அ ) 
பாயிலா 

பணியை முடிப்பவள் ( அ ) 
பாரூக் 

பிரித்தாராய்பவர் ( அ ) 
0 பாரூகுன்னிசா 

மங்கையர் திறன் 
பிரோஜா 

வெற்றி கண்டவர் , 

விலையுயர்ந்த கல் ( பா ) 
* நிகார் அணி , அழகு 

( பா ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் ( பா ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
பிர்தௌஸ் சொர்க்கம் 

( அ ) 
வசந்தம் 

( பா ) 
* பஹார் 


78 


( பிர்தௌஸ் -மதீன் 


* பேகம் பெருமகள் 

( து ) 
* ராஹத் இன்பம் , சாந்தி 

( பா ) 
* ஷமீம் நறுமணம் 

( அ ) 
பைஜ் 

பலன் , கருணை , கொடை ( அ ) 
0 பைஜுன்னிசா மங்கையர் கொடை ( அ ) 
* சுல்தானா ஆளுபவள் 

( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 


மல்லிகை 


மக்பூல் 

ஏற்றுக்கொள்ளப்பட்ட ( அ ) 
0 மக்பூலுன்னிசா மங்கையருள் விரும்பப் 
பட்டவள் 

( அ ) 
* நஸ்ரீன் காட்டுரோஜா 

( பா ) 
* நாஜ்னீன் நளினமானவள் 

( பா ) 
* யாசமீன் 

( பா ) 
* ஷமீம் நறுமணம் 

( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
நிர்மாணம் , நகரம் ( அ ) 
* பேகம் பெருமகள் 

( து ) 
* ஜைனப் எழில்மிக்க 

( அ ) 
மதீன் 

உறுதிவாய்ந்த ; 
அமைதியான 

( அ ) 


மதீனா 


மதீன் - மலிகா 


79 


( அ ) 


* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* ரஜியா 

மன நிறைவு கண்டவள் ( அ ) 
மத்லூப் விரும்பப்பட்ட 

( அ ) 
0 மத்லூபுன்னிசா மங்கை விருப்பம் ( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
மர்கூப் விரும்பப்பட்ட 

( அ ) 
0 மர்கூபுன்னிசா மங்கையர் நாட்டம் 
* சுல்தானா ஆளுபவள் 

( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
மர்யம் 

ஒரு பெண் ; ஈசா ( அலை ) அவர் 

களின் அன்னையார் 
மர்ஜான் 

சிறிய முத்து ; ஒருவித கடல் 

தாவரம் ( மர்ஜானா) ( அ ) 
மர்ஜியா நாடப்பட்டவள் 

( அ ) 
* கவ்ஹர் முத்து 

( பா ) 
* காதூன் சீமாட்டி 

( து) 
* குர்ஷீத் கதிரவன் 

( பா ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் ( பா ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை 
மலிகா 

( அ ) 
* அக்தர் நட்சத்திரம் 

( பா ) 
* அப்ரோஜ் ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
* அம்பர் வாசனைப் பொருள் 

( அ ) 
* அர்ஜுமந்த் விலையுயர்ந்த 

( அ ) 
* அல்தாப் பண்பு , கருணை 

(அ ) 
* அல்மாஸ் வைரக்கல் 

( அ ) 
* அன்வரி ஒளியுருவினள் 


அரசி 


80 


[ மலிகா - மஸர்ரத் 


* ஆலியா 


* அஜீமா மேம்பட்டவள் 

( அ ) 
* அஜீஜா 

மனங்கவர்ந்தவள் ( அ ) 
* அஹ்சனத் போற்றத்தக்க 

( அ ) 
* ஆப்தாப் கதிரவன் 

( பா ) 
* ஆயிஷா நல்வாழ்வு வாழுபவள் ( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 
* இப்பத் நெறி ; கற்பு 

( அ) 
* கவ்சர் சொர்க்க நதி 

( அ ) 
* கவ்ஹர் முத்து 

( பா ) 
* குர்ஷீத் கதிரவன் 

( பா ) 
* சஆதத் செல்வ நிலை , நற்பேறு ( அ ) 
* சபிய்யா புனிதவதி 

( அ ) 
* சயீதா 

நற்பேறு பெற்றவள் ( அ ) 
* சர்வத் 

செழிப்பு , வளமை ( அ ) 
* சுரய்யா 

நட்சத்திர தொடர் ( அ ) 
* தய்யபா தூய்மையான 

( அ ) 
* தவ்கீர் மாண்பு , மதிப்பு 

( அ ) 
* தஸ்னீம் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* நாஹீத் மாலை வெள்ளி 

( பா ) 
* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
* பர்வீன் விண்மீன் தொடர் 

( பா ) 
* பஜீலத் 

மேன்மை ; சிறப்பு ( அ ) 
* பேகம் 

உயர் குடி மங்கை ( து ) 
மவ்லாதியா பேகம் ஆண்டவன் அளித்த 
பெருமகள் 

( உ ) 
வெற்றி பெற்றவள் ( அ ) 
மஸர்ரத் மகிழ்ச்சி 

( அ ) 
* சுல்தானா 

( அ ) 
* நசீம் மென் காற்று 

( பா ) 


மன்சூரா 


அரசி 


மஸர்ரத் - மஜ்ஹர் ) 


81 


* ஆலியா 


ஒரு பெயர் 


* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
* பானு 

உயர் குடி மங்கை ( பா ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
மஸ்ரூர் 

பேருவகை பெற்ற ( அ ) 
* ஆரிபா 

கடவுட்பற்றுடையவள் ( அ ) 
* ஆயிஷா நல்வாழ்வு பெற்றவள் ( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 
* கஜாலா மான்குட்டி 

( அ ) 
* கானம் பெருமகள் 

( பா ) 
* பாதிமா 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

(பா ) 
மஸ்வூதா 

மேதகையானவள் ( அ ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* கானம் சீமாட்டி 

( பா ) 
* சுரய்யா 

விண்மீன் தொடர் ( அ ) 
* தஸ்னீம் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* நய்யர் நட்சத்திரம் 

( அ ) 
* பர்வீன் 

நட்சத்திர தொடர் ( பா ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* பேகம் 

( து) 
* ஜஹான் 

( பா ) 
மஜீதா மேதகையாளர் 

(அ ) 
0 மஜீதுன்னிசா மங்கையருள் மேதகைமை 
பெற்றவள் 

( அ ) 
மஜ்ஹர் சான்றாளர் , விரிவுரை 

(அ) 
0 மஜ்ஹருன்னிசா மங்கையர் பிரகடனம் 
* சுல்தானா 

( அ ) 


உலகம் 


அரசி 


13696 


82 


( மஜ்ஹர் -- மாஹிரா 


சீமாட்டி 


* தல் அத் தோற்றம் , அழகு 

( அ ) 
* ஷ குப்தா மலர்ச்சி பெற்ற ( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
மஹ் தியா 

நேர்வழி பெற்றவள் ( அ ) 
மஹ்பூபா 

விரும்பப்பட்டவள் ( அ ) 
மஹ்மூதா 

போற்றப்பட்டவள் ( அ ) 
0 மஹ்மூதுன்னிசா மங்கையருள் பெரிதும் 

போற்றப்பட்டவள் ( அ ) 
* அன்ஜும் நட்சத்திரம் 

( அ ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* காதூன் 

( து ) 
* பேகம் 

உயர் குடி மங்கை ( து ) 
மஹ்ஜுப் நாணமுள்ளவள் 

( அ ) 
மாசூமா 

மாசுபடாதவள் ; 

குற்றமற்றவள் ( அ ) 
* கானம் பெருமகள் 

( பா ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை ( து ) 
மாஜிதா 

மேலானவள் 
* சுல்தானா 

( அ ) 
* தஸ்னீம் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* பேகம் பெருமகள் 

( து ) 
* மெஹர் 

அன்பு , கதிரவன் ( அ ) 
மாஹிரா 

வல்லாளர் , திறலாளர் ( அ ) 
* தன்வீர் ஒளிர் 

( அ ) 
* பர்வீன் 

விண் மீன் தொடர் ( பா ) 
* ஷரீன் கனிந்த 

( அ ) 


( அ ) 


அரசி 


மாஹ் - முந்தஹா 


83 


மாஹ் 

இராக்கதிரோன் ( பா ) 
0 மாஹே அஜம் 

வெளி உலகச் சந்திரன் ( பா ) 
0 மாஹே முனீர் ஒளிமிகுந்த வெண்ணிலா 

( பா ) 
0 மாஹ் லிகா சந்திரமுகம் பெற்றவள் ( பா ) 
0 மாஹ் பாரா முழுமதி எழிலரசி ( பா ) 
0 மாஹ்ருக் 

சந்திரமுகம் பெற்றவள் ( பா ) 
0 மாஹ்ரூ 

( பா ) 
0 மாஹ்விஷ் 

( பா ) 
0 மாஹ் ஜபீன் 

( பா ) 
மித்ஹத் புகழ் 

( அ ) 
* ஆப்ரீன் புகழ்ச்சியுரை 

( பா ) 
* தன் விர் ஒளிர் 

( அ ) 
* தஹ்சீன் பாராட்டு 

( அ ) 
* நபீஸ் நேர்த்தியான 

( அ ) 
* ஜஹான் உலகம் , பூமி 

( பா ) 
மிப்ஜாலா 

அதிக கருணையுள்ளவள் ( அ ) 
முகத்தஸா புனிதமானவள் 

( அ) 
முகர்ரமா 

மாண்புமிக்கவள் ( அ ) 
முக்தார் 

விரும்பப்பட்டவர் ( அ ) 
0 முக்தாருன்னிஸா மங்கையருள் பெரிதும் 

விரும்பப்பட்டவள் (அ ) 
பெருமகள் 

( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
முந்தஹா முடிவு 

( அ ) 
* காதூன் பெருமகள் 

( து ) 
* கானம் சீமாட்டி 

( பா ) 


* பேகம் 


84 


( முபஷ்ஷிரா - மும்தாஜ் 


முபஷ்ஷிரா 


( அ ) 


* தன்வீர் 
* தஸ்னீம் 
* நய்யார் 
* பர்வீன் 
* பேகம் 


( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( து ) 


முபாரக் 


நற்செய்தி கூறுபவள் 
ஒளிர் 
சொர்க்கத்தின் நதி 
ஒரு விண்மீன் 
நட்சத்திர தொடர் 
உயர்குடி மங்கை 
நற்பேறு பெற்ற 
பெருமகள் 
உலகம் , பூமி 
பலனுள்ள 
உயர் குடி மங்கை 
உலகம் 


( அ ) 


* பேகம் 
* ஜஹான் 
முபீத் 


( பா ) 
( பா ) 


* பானு 
* ஜஹான் 
முபீனா 


( அ ) 
( பா ) 
( பா ) 


பிரகாசமான 


( அ ) 


* கவ்சர் 
* காதூன் 
* சர்வத் 
* தபஸ்ஸும் 
* தல் அத் 
* தவ்கீர் 
மும்தாஜ் 
0 மும்தாஜுன் 

னிசா 
கானம் 
* சுல்தானா 
* நஸ்ரீன் 
* நாஜ்னீன் 
* பர்வீன் 


சொர்க்கத்தின் நதி 
சீமாட்டி 
செழிப்பு ; வளமை 
குறுநகை 
காட்சி ; தோற்றம் 
மாண்பு , மதிப்பு 
உயர்ந்தவள் 
மங்கையருள் 

மேலானவர் 
பெருமகள் 


( அ ) 
( து ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 


( அ ) 


அரசி 


காட்டு ரோஜா 
மென்மையானவள் 
நட்சத்திர தொடர் 


( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 


மும்தாஜ் - முஷ்பிக் ] 


85 


ஒரு பெயர் 


முனவ்வர் 


அரசி 


* ஜஹான் 


* பேகம் 

உயர்குடி மங்கை 
* யாசமீன் மல்லிகை 

( பா ) 
* ஷீரீன் 

அருஞ்சுவையான ( பா ) 
* ஜர்ரீன் பொன் நிறமான 

( பா ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
* ஐபேதா 

( அ ) 
முயிஜ்ஜா 

கௌரவம் தருபவள் ( அ ) 

ஒளிபரப்பு , ஒளிபிறங்கு ( அ ) 
* காதூன் பெருமகள் 

( து ) 
* சுல்தானா 

( அ ) 
* ஜபீன் நெற்றி 

( பா ) 
பூமி , உலகம் 

( பா ) 
முனீரா ஒளியுருவினள் 

( அ ) 
0 முனீருன்னிசா மங்கையருள் ஒளி 
படைத்தவள் 

( அ ) 
முஷர்ரப் 

கௌரவிக்கப்பட்ட ( அ ) 
* காதூன் பெருமகள் 

( து ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
முஷீர் ஆலோசகர் 

( அ ) 
0 முஷீருன்னிசா மங்கையருள் அறிவாளி ( அ ) 
முஷ்தரி 

( அ ) 
* கானம் சீமாட்டி 

( பா ) 
* பேகம் உயர்குடி மங்கை 

( து ) 
முஷ்பிக் கருணை புரிபவர் 

( அ ) 
0 முஷ்பிருன்னிசா மங்கையருள் கருணை 

கொண்டவள் 


ஒரு விண்மீன் 


86 


( முஷ்பிக் - மெஹ்தாப் 


* ஆரா அணி செய்பவள் 

( பா ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
முஜப்பர் 

வெற்றி பெற்றவர் ( அ ) 
0 முஜப்பருன்னிசா மங்கையருள் வெற்றி 
பெற்றவள் 

( அ ) 
* நாஹீத் மாலை வெள்ளி 

( பா ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
முஜீபா 

விடை மொழிபவள் ( அ ) 
0 முஜிபுன்னிசா மங்கையருள் விடை 
தருபவள் 

( அ ) 
காதூன் சீமாட்டி 

( அ ) 
* சுல்தானா ஆளுபவள் 

( அ ) 
* தஹ்சீன் புகழ் ; பாராட்டு 

( அ ) 
* மஜ்ஹர் சான்றாளர் 

( அ) 
முஹம்மதி பேகம் பெரிதும் போற்றப்பட்ட 
பெருமகள் 

( அ ) 
முஹ்சினா காதூன் நலஞ் செய்யும் சீமாட்டி ( அ ) 
மெஹர் 

அன்பு , கதிரவன் ( அ ) 
0 மெஹ்ருன்னிசா மங்கையர் அன்பு ( அ ) 
* தல் அத் தோற்றம் 

( அ ) 
* தன்வீர் ஒளிர் 

( அ ) 
பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* ஜபீன் நெற்றி 

( பா ) 
* ஜர்ரீன் பொன்னாலான 

( பா ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
* ஜியா பிரகாசம் 

( அ ) 
மெஹ்தாப் சந்திரன் 

( பா ) 


மெஹ்தாப் - மைமனத் ] 


87 


* அஞ்சுமன் 
* ஆப்ரீன் 
* கவ்சர் 
* ஜர்ரீன் 
* ஜஹான் 


சங்கம் , தோழமை 
புகழ்மொழி 
சொர்க்கத்தின் நதி 
தங்க நிறமான 
பூமி , உலகம் 
விசுவாசமானவள் 
சீமாட்டி 
பெருமகள் 
விண்மீன் தொடர் 


( பா ) 
( பா ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 
(து) 
( பா ) 
( பா ) 


மோமினா 


* காதூன் 
* கானம் 
* பர்வீன் 
* மர்யம் 
* ரஜியா 
* ரிப்அத் 


ஒரு பெண் 


மைமுனா 


அரசி 


* கானம் 
* சுல்தானா 
* தஸ்னீம் 
* தஹ்சீன் 
* நிகார் 
* பேகம் 


மனநிறைவு கண்டவள் ( அ ) 
உயர்வு , மேம்பாடு 

( அ ) 
நற்பேறு பெற்றவள் 

( அ ) 
பெருமகள் 

( பா ) 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
புகழ் , பாராட்டு 

( அ ) 
அணி ; அழகு 

( அ ) 
உயர்குடி மங்கை ( து ) 
நற்பேறு , மகிழ்ச்சி 

( அ ) 
ஒளி தருகிற 

( பா ) 
பெருமகள் 

( பா ) 
தூய்மையான 

( அ ) 
புகழ் ; பாராட்டு 

( பா ) 


மைமனத் 
* அப்ரோஜ் 
* கானம் 
* தய்யப்பா 
* தஹ்சீன் 
* நாஹீத் 


மாலை வெள்ளி 


ஃ 


ய 


யஸ்ரப் 


அரசி 


மாலை வெள்ளி 


( அ ) 
( பா ) 


* சுல்தானா 
* நாஹீத் 
யாசமன் , 
யாசமீன் 


மல்லிகை 


( பா ) 


* நிகார் 
* மலிகா 
* ஷப்னம் 
* ஜேபா 
யாமினா 


அணி , அழகு 
ஆளுபவள் 
பனித்திவலை 
மனங்கவர்ந்த 
நற்பேறு பெற்றவள் 
மங்கையருள் அழகி 


( பா ) 

( அ ) 
( பா ) 
( பா ) 


( அ ) 


யூசுபுன்னிசா 


( அ ) 


ர 


( அ ) 


( அ ) 
( பா ) 
( பா ) 

( து) 
( பா ) 
( அ ) 


( பா ) 


ரஅனா 

அலங்காரமான 

பிரகாசமான 
* தஹ்சீன் புகழ் , பாராட்டு 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் 
* பானு 

உயர்குடி மங்கை 
* பேகம் 
* யாசமீன் 

மல்லிகை 
ஷமீம் 

நறுமணம் 
எஷான் 

பிரகாசமான 
0 ரக்ஷந்தா பானு ஒளிமிகுந்த மங்கை 
* தஹ்சீன் புகழ் , பாராட்டு 
* நாஹீத் 

மாலை வெள்ளி 
* நிகார் 

அணி ; அழகு 
* ரூஹி 

உயிரான 
எழுச்சி பெற்ற , 

உயர்வான 
0 ரபீஉன்னிசா மங்கையரின் எழுச்சி 
* சுல்தானா 

ஆளுபவள் 
* தன்வீர் 

ஒளிர் 
* நிகார் 

அணி ; அழகு 


( பா ) 

( அ ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 


ரபீஆ 


( அ ) 
( அ ) 
( அ ) 


( பா ) 


90 


[ரபீஆ - ரவூதா 


* மும்தாஜ் 
* ஷமீம் 
* ஜஹான் 
ரபீகா 


0 ரபீகுன்னிசா 
* தஸ்கீன் 
* தஸ்னீம் 
* நஸீம் 
* நாஜ்னீன் 
* பேகம் 


ரபீய் 
ரமீஜா 


* காதூன் 
* தவ்கீர் 
* பேகம் 


உயர்ந்தவள் 

( அ ) 
நறுமணம் 

( அ ) 
பூமி , உலகம் 

( பா ) 
அன்புத் தோழி 

( அ ) 
மங்கையர்த் தோழி 
தேறுதல் 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி (அ ) 
இளங்காற்று 

( பா ) 
மென்மையானவள் ( பா ) 
உயர்குடி மங்கை ( து ) 
வசந்தம் 

( அ ) 
மேன்மை மிக்கவள் , 

அறிவு படைத்தவள் ( அ ) 
சீமாட்டி 
மாண்பு , மதிப்பு , ( து ) 
மதிப்புள்ளவள் 

( து ) 
அழகான அமைப்பு 
கொண்டவள் 

( அ ) 
தலைவி 

( அ ) 
உயர்ந்தவள் 

( அ ) 

( அ ) 
அணி , அழகு 

( அ ) 
மேன்மை , சிறப்பு ( அ ) 
உயர்குடி மங்கை ( பா ) 
மல்லிகை 

( பா ) 
கனிந்த 

( அ ) 
எழிலரசி 

( அ) 


ரம்ஷாவு 


அரசி 


ரயீஸா 
* ஆலியா 
* சுல்தானா 
* நிகார் 
* பஜீலத் 
* பானு 
* யாசமீன் 
* ஷீரீன் 


ரவூதா 


ரவ்னக் - ரஹீமா ] 


91 


ரவ்னக் 
* தபஸ்ஸும் 
* பஹார் 
* ஜமால் 
ரஷீதா 
* அன்ஜும் 
* ஆப்ரீன் 
* கவ்ஹர் 
* சீமீன் 
* நாஜ்னீன் 
* பர்வீன் 
* பேகம் 
ரஜியா 
* அக்தர் 
* அப்ஷான் 
* கவ்சர் 
* தரன்னும் 
* தஹ்சீன் 
* நசீம் 
* நிஷாத் 
* பர்வீன் 
* பேகம் 
* ஷமீம் 
* ஷாஹீன் 
* ஜஹான் 
ரஹீமா 


எழில் , களிப்பு 

( பா ) 
குறுநகை 

( அ ) 
வசந்தம் 

( பா ) 
அழகு , கவர்ச்சி 

( அ ) 
போதனை பெற்றவள் ( அ ) 
விண்மீன் 

( அ ) 
புகழ்ச்சியுரை 

( பா ) 
முத்து 

( பா ) 
வெள்ளியாலான ( பா ) 
மென்மையானவள் ( பா ) 
விண்மீன் தொடர் ( பா ) 
உயர்குடி மங்கை ( து ) 
மனநிறைவு கண்டவள் ( அ ) 
விண்மீன் 

( பா ) 
மின்னும் சிதறல்கள் ( பா ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
இன்னிசை 

( பா ) 
புகழ் , பாராட்டு ( அ ) 
இளங்காற்று 

( அ ) 
மகிழ்ச்சி 

( அ ) 
விண்மீன் தொடர் ( பா ) 
உயர்குடி மங்கை ( து ) 

( அ ) 
கருடன் 

( பா ) 

( பா ) 
கருணை மிக்கவள் ; 
மன்னிப்பவள் 

( அ ) 
மங்கையருள் கருணை 
காட்டுபவள் 

( அ ) 


நறுமணம் 


உலகம் 


0 ரஹீமுன்னிசா 


92 


[ரஹீமா - ராஹத் 


( அ ) 


( து 


( அ ) 


( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 


ராபி ஆ 


( து ) 


* தஸ்கீன் சாந்தி , ஆறுதல் 
* பேகம் 

உயர்குடி மங்கை 
ரஹ்மத் 

பரிவு , கருணை , அருள் 
0 ரஹ்மதுன்னிசா மங்கையர் பரிவு 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி 
* பாதிமா 

ஒரு பெயர் 
* ஜஹான் பூமி , உலகம் 
ராபி ஆ பேகம் 

உயர்ந்த சீமாட்டி 

நான்காவது 
ராஷிதா 

போதனை பெற்றவள் 
* கானம் 

பெருமகள் 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் 
* பேகம் 

சீமாட்டி 
* மஸ்ரூர் 

மகிழ்ந்தவள் 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 
* முனவ்வர் ஒளிபிறங்கு 
ராஹத் 

சாந்தி 
* அக்தர் 

நட்சத்திரம் 
* அப்ரோஜ் ஒளிபடைத்த 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி 
* காதூன் சீமாட்டி 
* சுல்தானா 
* நஜ்மா 

விண்மீன் 
* நாஜ்னீன் மென்மையானவள் 
* பானு 

மங்கை 
* மஹ்பூப் 

அன்பாளர் 
* ஷமீம் 

நறுமணம் 
* ஜஹான் 

பூமி , உலகம் 


( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 
( து ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 


அரசி 


ராஹிலா - ரியாஜ் ] 


93 


ராஹிலா மத்லூப் 


ரிப் அத் 


அரசி 


ஒரு பெயர் 


குறிக்கோளை நோக்கிப் 

பயணம் செய்பவள் ( பா ) 
உயர்வு ; மேம்பாடு ( அ ) 
தோழமை , சங்கம் 

( பா ) 
நட்சத்திரம் 

( அ ) 
வசீகரிப்பவள் 

( அ ) 
விண்மீன் தொடர் ( அ ) 

( அ ) 
விண்மீன் 

( அ ) 

( அ ) 
மாலை வெள்ளி 

( பா ) 
நட்சத்திர தொடர் ( பா ) 

( அ ) 

( அ ) 
மல்லிகை 

( அ ) 

( அ ) 
பூமி , உலகம் 

( பா ) 
மலர்ச்சோலை 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
உயர்குடி மங்கை 

( து ) 
நறுமணம் 

( அ ) 
மனநிறைவு பெற்றவள் ( அ ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
அரசு , ஆட்சி 

( பா ) 
செல்வநிலை , நற்பேறு ( அ ) 
செழிப்பு, வளமை ( அ ) 

( அ ) 
குறுநகை 

( அ ) 
சொர்க்கத்தின் நதி 


* அன்ஜுமன் 
* அன்ஜும் 
* ஆரா 
* சுரய்யா 
* சுல்தானா 
* நய்யர் 
* நஜ்மா 
* நாஹீத் 
* பர்வீன் 
* பாதிமா 
* பில்கீஸ் 
* யாசமீன் 
* ஷமீம் 
* ஜஹான் 
ரியாஜ் 
* கவ்சர் 
* பேகம் 
* ஷமீம் 
* ரஜ்வானா 
* கவ்சர் 
* கிஷ்வர் 
* சஆதத் 
* சர்வத் 
* சுல்தானா 
* தபஸ்ஸும் 
* தஸ்னீம் 


நறுமணம் 


அரசி 


94 


[ ரியாஜ் - ரேஷமான் 


* மர்யம் 


ஒரு பெண் 


ரீஹானா 
* கானம் 
* சமன் 
* நக்ஹத் 
* நஜ்ஹத் 
* நிகார் 
* பர்வீன் 
* பேகம் 
* முபாரக் 
* ஷமீம் 
ருக்சானா 


* கவ்ஹர் 
* சீமீன் 
* நய்யர் 
* நூர் 
* பர்ஜீஸ் 
ருக்கையா 
* தபஸ்ஸும் 
* பேகம் 


மலர்ச்செண்டு 

( அ ) 
பெருமகள் 

( பா ) 
பகட்டு 

( பா ) 
நறுமணம் 

( அ) 
இனிமை , புதுமை ( அ ) 
அணி , அழகு 

( பா ) 
விண்மீன் தொடர் ( பா ) 
உயர்குடி மங்கை 

( து ) 
நற்பேறு பெற்ற ( அ ) 
நறுமணம் 

( அ ) 
மலர்க் கன்னங்கள் 
உடையவள் 

( பா ) 
முத்து 

( பா ) 
வெள்ளியாலான 

( பா ) 
விண்மீன் 

( அ ) 
ஒளி 

( அ ) 
விண்மீன் பெயர் 

( அ ) 
முன்னேற்றம் கண்டவள் ( அ ) 
குறுநகை 

( பா ) 
உயர்குடி மங்கை ( து ) 
உயிரான , அன்பான ( பா ) 
பட்டு போன்ற , 

நேர்த்தியான ( பா ) 
நட்சத்திரம் 

( பா ) 
பெருமகள் 

( பா ) 
உயர்குடி மங்கை ( து ) 


ரூஹி 


ரேஷமான் 


* அக்தர் 
* கானம் 
* பேகம் 


ரேஷமான் - லதீபா ] 


95 


* மக்பூல் 
* மஸ்ரூர் 
ரோஷன் 


விரும்பப்பட்ட 

( அ ) 
மகிழ்வான 

( பா ) 
ஒளி துலங்குகிற , 
பிரகாசமான 

( பா ) 
நட்சத்திரம் 

( பா ) 
அணி செய்பவள் ( பா ) 

( அ ) 
விண்மீன் தொடர் 

(அ) 
நெற்றி 

( பா ) 
பூமி , உலகம் 

( பா ) 
( ரோஷனா, ரோஷனக் என் 
றும் மாற்றிக் 

கொள்வது 
உண்டு . ) 


* அக்தர் 
* ஆரா 
* சபீஹா 
* சுரய்யா 
* ஜபீன் 
* ஜஹான் 


அழகி 


மென்மை 


( அ ) 


லதாபத் 
* கவ்சர் 
* நசீம் 
* பஹார் 
* ஷமீம் 
* ஜஹான் 
லதீபா 


சொர்க்கத்தின் நதி 
தென்றல் 
வசந்தம் 
நறுமணம் 
உலகம் 
பண்புள்ளவள் 


( அ ) 
( பா ) 
( பா ) 

( அ ) 
( பா ) 
(அ) 


96 


[ லதீபா - வகார் 


0 லதீபுன்னிசா 


* கிஷ்வர் 
* தல் அத் 
* ஜஹான் 
லயீக் 


0 லயீ குன்னிசா 


* காதூன் 
* பேகம் 


மங்கையருள் 
பரிவுள்ளவள் 

( அ ) 
ஆட்சி , அரசு 

( பா ) 
காட்சி , தோற்றம் ( அ ) 
உலகம் 

( பா ) 
திறமை படைத்த ( அ ) 
மங்கையருள் திறன் 
பெற்றவள் 

( அ ) 
சீமாட்டி 

( து ) 
பெருமகள் 

( து ) 
முகம் , தோற்றம் ( அ ) 
சந்திர முகம் 

( அ ) 
தேனைப் போன்று பால் 

வடியும் ஒரு மரம் ( அ ) 
புகழ் பெற்ற காதல் 

நவீனத்தின் நாயகி ( அ) 
இரவு 

( அ ) 


லிகா 

மஹ்லிகா 
லுப்னா 


லைலா 


லைல் 


வ 


வகார் 

மேன்மை , மாண்பு 
0 வகாருன்னிசா 

மங்கையர் மாண்பு 
* சுல்தானா ஆளுபவள் 
* ஜஹான் 

உலகம் 


( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 


வசீம் - வாஜிதா ] 


97 


அழகு , கவர்ச்சி 


வசீம் அழகு படைத்த 

( அ ) 
0 வசீமா எழிலரசி 

( அ ) 
வசீமுன்னிசா மங்கையருள் அழகி ( அ ) 
* சுல்தானா அரசி 

( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
வஸியா 

செயலாற்றுபவள் ( அ ) 
* இர்பானா அறிவுள்ளவள் 

( அ ) 
* தன்வீர் ஒளி 

( அ ) 
* பிர்தௌஸ் சொர்க்கம் 

( அ ) 
வஜாஹத் 

( அ ) 
* அப்ரோஜ் ஒளிபெறச் செய்கிற ( அ ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* நாஜ்னீன் மென்மையானவள் 

( அ ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் ( அ ) 
* ஜஹான் பூமி , உலகம் 

( பா ) 
வஹீதா இணையற்றவள் 

( அ ) 
0 வஹீதுன்னிசா மங்கையருள் 

இணையற்றவள் ( அ ) 
* கவ்சர் சொர்க்கத்தின் நதி 

( அ ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* தவ்கீர் மாண்பு , மதிப்பு 

( அ ) 
* நய்யர் 

( அ ) 
* நஸீம் மென்காற்று 

( பா) 
* பேகம் உயர்குடி மங்கை 

( து ) 
* யாசமீன் மல்லிகை 

( பா ) 
வாயிஜா அறிவுரை நல்குபவள் 

( அ ) 

( அ ) 
வாஜிதா 

1369-7 


ஒரு விண்மீன் 


அடைபவள் 


98 


( வாஜிதா - ஷகீலா 


புகழ் , பாராட்டு 
உயர்குல மங்கை 


( அ ) 
( து ) 


ஒரு பெண் 


( அ ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 


* தஹ்சீன் 
* பேகம் 
* மர்யம் 
* மஸ்ரூர் 
* மும்தாஜ் 
* மெஹ்தாப் 
* ரிப்அத் 
வாஹிபா 
* கத்ர் 
* காதூன் 
விலாயத் 
* பேகம் 
* ஜஹான் 


பேருவகை பெற்ற 
உயர்ந்தவள் 
சந்திரன் 
முன்னேற்றம் 
மன்னிப்பவள் 
புகழ் , மரபு 
பெருமகள் 
ஆண்டவனின் நட்பு 
உயர்குடி மங்கை 
உலகம் 


( அ ) 
( அ ) 
( து ) 


( அ ) 
( து ) 
( பா ) 


ஷ 


ஷகீலா 


( உ ) 


* அக்தர் 
* ஆப்ரீன் 
* காதூன் 
* தஜ்யீன் 
* பர்வீன் 


அழகி 
நட்சத்திரம் 
புகழ் மொழி 
பெருமகள் 
அலங்காரம் 
விண்மீன் தொடர் 
உயர்குல மங்கை 


( பா ) 
( பா ) 
( து ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 


* பானு 


ஷகுப்தா - ஷபானா) 


99 


ஷகுப்தா 
* தபஸ்ஸும் 
* நஸ்ரீன் 
* நாஜ் 
* நிகார் 
* பர்வீன் 
* பஹார் 
* யாசமீன் 
* ஷமீம் 
* ஜியா 


மலர்ந்த , மகிழ்ந்த 
குறுநகை 
காட்டு ரோஜா 
நளினம் 
அணி , அழகு 
விண்மீன் தொடர் 
வசந்தம் 
மல்லிகை 


( பா ) 

( அ ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 


நறுமணம் 
ஒளி 


ஷகூபா 


மொக்கு 


( பா ) 


ஷபக்கத் 


இரக்கம் , கருணை 


( அ ) 


* ஆரா 
* சுல்தானா 
* ஜஹான் 


அணி செய்பவள் 
ஆளுபவள் 
உலகம் 


( பா ) 

( அ ) 
( பா ) 


ஷபீகா 


பரிவுள்ளவள் 


( அ ) 


• ஷபீகுன்னிசா 


மங்கையருள் 

பரிவுள்ளவள் 
விண்மீன் 
சொர்க்கத்தின் நதி 
ஒளிர் 


ஒரு விண்மீன் 


* அன்ஜும் 
* கவ்சர் 
* தன்வீர் 
* நய்யர் 
* நிகார் 
* பர்வீன் 
* பேகம் 
* மும்தாஜ் 


( அ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 
( து ) 
( அ ) 
( பா ) 


அணி , அழகு 
நட்சத்திர தொடர் 
உயர்குடி மங்கை 
உயர்ந்தவள் 
இராக்குரிய ; சீப்பு 


ஷபானா 


100 


( ஷபானா - ஷமீம் 


* கமர் 
* தன்வீர் 
* பீபீ 
* மஸர்ரத் 
* மெஹ்தாப் 
ஷப்னம் 


வெண்ணிலா 
ஒளி 
பெருமகள் 
மகிழ்ச்சி 
இராக்கதிரோன் 


( அ ) 
( அ ) 
( உ ) 
(அ ) 
( பா ) 


* சீமீன் 
* நிகார் 


* ஷபானா 


ஷமா 


* அப்ரோஜ் 
* கானம் 
* பர்வீன் 


* பானு 


ஷமீம் 


பனித்திவலை 

( பா ) 
வெள்ளியாலான ( பா ) 
அணி , அழகு 

( பா ) 
இரவுக்குரிய 

( பா ) 
மெழுகுவர்த்தி , விளக்கு (அ ) 
ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
பெருமகள் 

( பா ) 
விண்மீன் தொடர் ( பா ) 
உயர்குடி மங்கை 

( பா ) 
நறுமணம் 

( அ ) 
நறுமணம் கமழும் 

சொர்க்கத்தின் நதி ( பா ) 
அணி செய்பவள் ( பா ) 
மலர் போன்றவள் ( பா ) 
தூய்மையான 

( அ ) 
பேரின்பம் 

( அ ) 
வசந்தம் 

( பா ) 
உயர்குடி மங்கை 

( பா ) 
மலர்ச் செண்டு 

( அ ) 
அன்பார்ந்த 

( பா ) 

( அ ) 
உலகம் 

( பா ) 


ஷமீம் அப்ஜா 

தஸ்னீம் 
* ஆரா 
* குல்பாம் 
* தய்யபா 
* பர்ஹத் 
* பஹார் 
* பானு 
* ரீஹானா 
* ரூஹி 
* லதாபத் 
* ஜஹான் 


மென்மை 


ஷம்ஷாத் - ஷஹ்லா ] 


101 


ஷம்ஷாத் 


* சமன் 
* பேகம் 


ஷம் சுன்னிசா 
ஷம்சுன் நிஹார் 
ஷரபுன்னிசா 
ஷரீபா 


( ஷமீமா என்றும் பெயர் 
உண்டு ) 
சவுக்கு போன்றதொருமரம் 

( அ ) 
பகட்டு 

( பா ) 
உயர்குடி மங்கை ( து ) 
மங்கையர் கதிரவன் ( அ ) 
பகல் கதிரவன் 

( அ ) 
மங்கையர் மாண்பு 

( அ ) 
ஒழுக்கமுடையவள் ; 
உயர்ந்தவள் 

( அ ) 
மங்கையருள் 
உயர்ந்தவள் 

( அ ) 
நட்சத்திரம் 

( பா ) 
சொர்க்கத்தின் நதி ( அ ) 
பெருமாட்டி 

( து ) 
உயர்குடி மங்கை ( து ) 


0 ஷரீபுன்னிசா 


* அக்தர் 
* கவ்சர் 
* காதூன் 
* பேகம் 


ஷவ்கத் மேதக்க 

( அ ) 
0 ஷவ்கதுன்னிசா மங்கையருள் மேதக்க ( அ ) 
* ஆரா அலங்கரிப்பவள் 

( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
ஷஹ்லா 

கவர்ச்சிமிக்க கண்கள் 
கொண்டவர் 

( அ ) 


* தபஸ்ஸும் 
* தஜ்யீன் 
* நாயாப் 


குறுநகை 
அலங்காரம் 
அரிய 


( பா ) 
( அ ) 
( அ ) 


102 


( ஷஹ்லா - ஷாயிஸ்தா 


ஷாகிரா 


* நாஹீத் மாலை வெள்ளி 

( பா ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் ( பா ) 
ஷஹ்வார் கொற்றவர்க்குரிய 

( பா ) 
0 துர்ரே ஷஹ்வார் 

முத்து ( பா ) 
* பேகம் உயர் குடி மங்கை 

( து ) 
ஷஹ்ர் பானு நகரின் செல்வமகள் 

( அ ) 
ஷஹ் ஜாதி இளவரசி 

( பா ) 
* அப்ரோஜ் ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை ( து ) 
நன்றியுள்ளவள் 

( அ ) 
* பானு பெருமகள் 

( பா ) 
* பேகம் 

சீமாட்டி 
ஷாதாப் 

செழுமையான , 
பசுமையான 

( பா ) 
* கவ்சர் சொர்க்கத்தின் நதி 

( அ ) 
* சுல்தானா அரசி 

( அ) 
ஷாபி ஆ 

வழக்காடி மீட்பவள் ( அ ) 
* தஸ்கீன் ஆறுதல் , சாந்தி ( அ ) 
* பானு உயர்குடி மங்கை 

( பா ) 
* பேகம் 

( து ) 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
ஷாயிஸ்தா 

நல்லொழுக்கமான ( பா ) 
* அக்தர் நட்சத்திரம் 

( பா ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* பானு உயர்குடி மங்கை 

( பா ) 


ஷாஹீன் - ஷாஹ்நாஜ் ] 


103 


ஷாஹீன் கருடன் 

( பா ) 
* தய்யப் தூய்மையான 

( அ ) 
* பேகம் 

பெருமகள் 
ஷாஹீனா அரசர்க்குரிய 

( பா ) 
* அப்ரோஜ் ஒளிபெறச் செய்கிற ( பா ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் ( பா ) 
* மெஹர் அன்பு , கதிரவன் 
ஷாஹெதா 

சான்றாளர் ; அழகி ( அ ) 
* அஹ்சனத் போற்றத்தக்க 

( அ ) 
* ஆப்ரீன் புகழ்மொழி 

( பா ) 
* கவ்ஹர் முத்து ) 

( பா ) 
* தல் அத் தோற்றம் , காட்சி ( அ ) 
* தஸ்னீம் சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* தில்ஷாத் இன்பம் தருகிற ( பா ) 
* நய்யர் ஒரு விண்மீன் 

( அ ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் ( பா ) 
* பானு 

உயர் குடிமங்கை ( பா ) 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
ஷாஹ் ஜஹான் பானு உலகை ஆளும் சீமாட்டி ( பா ) 
ஷாஹ்ருக் ஜஹான் கம்பீரமான தோற்றம் 
உடையவள் 

( பா ) 
ஷாஹ்நாஜ் புலவி கொள்கிற 
பிணக்குள்ள 

( பா ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் 
* பேகம் மதிப்புள்ள மங்கை 

( து ) 
* மலிகா 

( அ ) 


அரசி 


104 


( ஷாஹ் - ஜமீலா 


* ஜஹான் உலகம் 

( பா ) 
ஷாஹ் நூர்ஜஹான் உலகத்தின் ஒளி ( பா ) 
ஷ்ராஜ் 

இனிமை : ( பாரசீகத்தின் 

புகழ்வாய்ந்த நகரம் ) ( பா ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
ஷீரீன் நற்சுவையுள்ள 

( அ ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
ஷொஹ்ரத் புகழ் 

( அ ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* பேகம் 

( து ) 
* மஸ்தூர் அடக்கமுள்ள 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 


( பா ) 


( பா ) 
( அ ) 


ஜபீன் 
* அக்தர் 
* அன் வார் 
ஜமீலா 
0 ஜமீலுன்னிசா 
* ஆப்ரீன் 


நெற்றி 
நட்சத்திரம் 
ஒளி 
அழகி 
மங்கையருள் அழகி 
புகழ்ச்சியுரை 


( அ ) 
( அ ) 
( பா ) 


ஜமீலா - ஜுஹி ] 


105 


* காதூன் சீமாட்டி 

( து ) 
* கானம் பெருமகள் 

( பா ) 
* தஸ்னீம் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை 
ஜலீலா மேம்பட்டவள் 

( அ ) 
ஜன்னத் சொர்க்கம் 

( அ ) 
0 ஜன்னதுன்னிசா மங்கையர் சொர்க்கம் (அ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை ( து ) 
ஜஸீமா 

சீர் நிறைந்தவள் ( அ ) 
பூமி ; உலகம் 

( பா ) 
* ஆரா 

அணி செய்பவள் ( பா ) 
* கத்ர் மேதகைமை 

( அ ) 
* பானு பெருமகள் 

( பா ) 
* ரோஷன் பிரகாசமான 

( பா ) 
* ஜீனத் அலங்காரம் 

(அ ) 
* ஜேப் அழகு , எழில் 

( பா ) 
( ஜஹான் : இதை பொது 
வாக பெயர்களுக்கு கடைசி 
பில் சேர்த்துக்கொள்கிறார் 
கள் . ) 


ஜஹான் 


ஜுஹி 


காட்டு மல்லிகை 


( உ ) 


> 


ஜ 


ஜகிய்யா 


* காதூன் 
* கானம் 
* சுல்தானா 
* தஹ்சீன் 
* 

பர்வீன் 
* பானு 
ஜாகிரா 


( அ ) 
( து ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 


அறிவுள்ளவள் , 

திறனுள்ளவள் 
பெருமகள் 
சீமாட்டி 
அரசி 
புகழ் , பாராட்டு 
விண்மீன் தொடர் 
உயர்குல மங்கை 
ஆண்டவனை 

தியானிப்பவள் 
ஒளி 
ஒப்புதல் 
சொர்க்கத்தின் நதி 
புகழ் , பாராட்டு 
உயர்குல மங்கை 
பெருமை வாய்ந்த 
பெருமாட்டி 


* தன்வீர் 
* தஸ்லீம் 
* தஸ்னீம் 
* தஹ்சீன் 
* பேகம் 
ஜீஷான் 
* பேகம் 
* ரயீஸா 


( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( து ) 
( பா ) 


தலைவி 


( து ) 
( அ ) 


ஜமர்ருத் 


( அ ) 


* ஆப்ரீன் 


* சுல்தானா 
* பானு 


( பா ) 
( அ ) 
( பா ) 


ஜர்ரீன் 


மரகதம் 
புகழ்மொழி 
ஆளுபவள் 
உயர்குடி மங்கை 
தங்க நிறமான 

பொன்னாலான 
சொர்க்கத்தின் நதி 
கதிரவன் 
விண்மீன் தொடர் 
ஒளி 
உயர்குடி மங்கை 
தங்க நிறமானவள் 
நட்சத்திரம் 
ஒளிபெறச் செய்கிற 
மின்னும் சிதறல்கள் 
சீமாட்டி 


( பா ) 

( அ ) 
( பா ) 
( அ ) 
( அ ) 
( பா ) 


* கவ்சர் 
* கர்ஷீத் 
* சுரய்யா 
* தன்வீர் 
* பானு 
ஜரீனா 
* அக்தர் 
* அப்ரோஜ் 
* அப்ஷான் 
* காதூன் 
* சுல்தானா 
* தபஸ்ஸும் 
* தஸ்லீம் 
* தஸ்னீம் 


( பா ) 


( பா ) 
( பா ) 
( பா ) 
( து ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 
( அ ) 


அரசி 


குறுநகை 
இணக்கம் 
சொர்க்கத்தின் , நதி 


108 


ஜரீனா - ஜுபேதா 


* பானு 


அரசி 


* தஜ்யீன் அலங்காரம் 

( அ ) 
* தஹ்சீன் புகழ் , பாராட்டு 

( அ ) 
* தில்ஷாத் இன்பமான 

( பா ) 
* நிகார் அணி ; அழகு 

( பா ) 
உயர்குடி மங்கை ( பா ) 
* பேகம் 

( து ) 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
ஜாயிரா பயணி 

( அ ) 
* சுல்தானா 

( அ ) 
* தஸ்லீம் இணக்கம் 

( அ ) 
* பானு பெருமகள் 

( பா ) 
ஜாஹிதா பற்றற்றவள் 

( அ ) 
* காதூன் சீமாட்டி 

( து ) 
* பேகம் பெருமகள் 

( பா ) 
* மர்யம் 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
ஜீனத் 

அலங்காரம் , அணி ( அ ) 
0 ஜீன துன்னிசா மங்கையர் எழில் 

( அ ) 
* ஆரா 

அணி செய்பவள் ( பா ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* சுரய்யா விண்மீன் தொடர் 

( அ ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
ஐபேதா மேநிலை பெற்றவள் 

( அ ) 
( ஜுப்தாஹ் ; வெண்ணெய் ) 
காதூன் சீமாட்டி 

( து ) 
* தஹ்சீன் புகழ் , பாராட்டு 

( அ ) 
* ஜர்ரீன் தங்க நிறமான 

( பா ) 


ஒரு பெண் 


ஜுபேதா - ஜொஹ்ரா ] 


109 


அரசி 


* ஜுஹுர் 

வெளிப்படையான ( அ ) 
ஜுலைகா பேரழகி 

( அ ) 
* ஆப்ரீன் புகழ்ச்சியுரை 

( பா ) 
* கானம் பெருமகள் 

( பா ) 
* சீமீன் 

வெள்ளியாலான ( பா ) 
* சுரய்யா 

விண்மீன் தொடர் ( அ ) 
* சுல்தானா 

( அ ) 
* தபஸ்ஸும் குறுநகை 

( அ ) 
* தஸ்னீம் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை ( து ) 
கேசம் , கூந்தல் , இரவின் 
முதல் பகுதி 

( பா ) 
( ஜுல்பி , ஜுல்பியா ( கூந்த 
லழகி ) என்ற பெயர்களும் 

உண்டு . ) 
ஜேபா 

மனங்கவர்ந்த , அழகான ( பா ) 
ஜேப் 

அலங்காரம் , பகட்டு ( அ ) 
o ஜேபுன்னிசா 

மங்கையர் எழில் ( அ ) 
* அப்ஷான் 

மின்னும் சிதறல்கள் ( பா ) 
எண்ணெய் எடுக்க உதவும் 

( அ ) 


ஜூல்ப் 


ஜை தூன் 


ஒரு மரம் 


ஜைனப் 


( அ ) 
( அ ) 
( பா ) 


அழகான , பகட்டான 
ஜைனபுன்னிசா மங்கையர் பகட்டு 
* அக்தர் நட்சத்திரம் 
* பேகம் 

உயர்குடி மங்கை 
ஜொஹ்ரா 

பிரகாசமான 


( அ ) 


110 


( ஜொக்ரா - ஹகீகுன் 


( அ ) 


அரசி 


0 ஜொஹ்ரா ஜபீன் சந்திர முகம் 
* காதூன் சீமாட்டி 
* சுல்தானா 
* தவ்சீப் 

புகழ் , பாராட்டு 
* நிகாஹ் 

பார்வை 
* ஜமால் 

எழில் , அழகு 


( அ ) 
( அ ) 
( பா ) 
( அ ) 


( அ ) 


ஜியா 

ஒளி , பிரகாசம் 
0 ஜியாவுன்னிசா 

மங்கையர் ஒளி 
0 ஜியாவுல் கமர் சந்திரனின் ஒளி 
* அப்ரோஜ் ஒளிபெறச் செய்கிற 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் 
* பானு 

உயர் குடி மங்கை 


( அ ) 
( அ ) 
( பா ) 
( பா ) 
( பா ) 


ஹ 


3 


ஹகீகுன்னிசா 


மங்கையருள் திறமை 
வாய்ந்த 


( அ ) 


111 


ஹசனாத் - ஹமீதா ] 


அழகி 


ஹதீக் 


ஹசனாத் 

பற்றுறுதியுள்ள , 
நலமான 

( பா ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை ( து ) 
* ஜமீலா எழிலரசி 

( அ ) 
ஹசீனா 

( பா ) 
நான்கு சுவர்கள் கொண்ட 
மலர்ச்சோலை 

( அ ) 
0 ஹதீகுன்னிசா மங்கையர்ச் சோலை 

( அ ) 
தோழி 

( அ ) 
0 ஹபீபுன்னிசா மங்கையர்த் தோழி 

( அ ) 
* கானம் பெருமகள் 

( பா ) 
* பானு 

உயர்குடி மங்கை ( பா ) 
* பேகம் 

( து ) 


ஹபீபா 


ஹபீஜா பாதுகாப்பவள் 

( அ ) 
0 ஹபீஜுன்னிசா மங்கையருள் காவலர் ( அ ) 
* காதூன் 

பெருமகள் 
* பேகம் உயர்குடி மங்கை 

( து ) 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
ஹமீதா 

புகழப்பட்டவள் ( அ ) 
* அன்ஜும் நட்சத்திரம் 

( அ ) 
அன்பு 

( அ ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* சுல்தானா 

( அ ) 
* நய்யர் 

( அ ) 
* நாஜ்னீன் மென்மையானவள் ( பா ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் . ( பா ) 


* உன்ஸ் 


அரசி 


ஒரு விண்மீன் 


112 


ஹமீதா - ஹிஜாப் 


ஹரீம் 


ஹலீமா 


23 


ஹவ்வா 


* பேகம் 

உயர்குடி மங்கை ( து ) 
* மும்தாஜ் உயர்ந்தவள் 

( அ ) 
வீடு , இல்லம் 

( அ) 
* நுஜ்ஹத் களிப்பு 

( பா ) 
* பிர்தௌஸ் சொர்க்கம் 

( அ ) 
மென்மையானவள் ( அ ) 
0 ஹலீமுன்னிசா மங்கையருள் 

( அ ) 
* நிகார் அணி , எழில் 

( பா ) 
* பர்வீன் 

விண்மீன் தொடர் ( பா ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை 

எழுச்சியுள்ள 
ஹனீபா 

மதப்பற்றுடையவள் ( அ ) 
* நக்ஹத் நறுமணம் 

( அ ) 
* பர்ஜீஸ் 

நட்சத்திரப் பெயர் ( அ ) 
* பேகம் 

உயர்குடி மங்கை ( து ) 
ஹன்னா ஜன்னத் ஜக்ரியா ( அலை ) அவர்களின் 

மனைவியின் பெயர் ( அ ) 
ஹஷ்மத் 

மேதகைமை , வலிமை ( அ ) 
0 ஹஷ்மதுன்னிசா மங்கையர் 

( அ ) 
* கவ்சர் 

சொர்க்கத்தின் நதி ( அ ) 
* பர்ஹானா மகிழ்ந்தவள் 

( அ ) 
* ராஹலா பயணி 

( அ ) 
* ஜஹான் உலகம் 

( பா ) 
ஹாபிஜா பாதுகாவலர் 

( அ ) 
மருதாணி 

( அ ) 
ஹிஜாப் நாணம் 

( பா ) 


ஹினா 


GeT US 


G 


